தஞ்சை சரசுவதி மகால்‌ வெளியீடு எண்‌: 166 3 | ஆ 


கமலை வைத்தியநாத தேசிகர்‌ இயற்றிய 


திருதல்லூர்ப்‌ புராணம்‌ 


( குறிப்புரையுடன்‌ ) 


பதிப்பாசிரியர்‌ : 


பேராசிரியர்‌, பாவலரேறு திரு. ௪. பாலசுந்தரம்‌ 
துணை முதல்வர்‌ கரந்தைப்‌ புலவர்‌ கல்லூரி தழு 


தஞ்சை சரசுவதிமகால்‌ நிருவாகக்‌ குழுவினருக்காக 
கெளரவ காரியதரிசி 
வித்துவான்‌ அ. வடிவேலன்‌ அவர்களால்‌ 
வெளியிடப்பட்டது 


கி, பி, 1979 ] விலை ரூ. 16-00 


ஜெமினி அச்சகம்‌, 
கும்பகோணம்‌. 


( போன்‌ : 885) 


3-3 


வெளியிடுவோர்‌ உரை 


ஆன்மாக்கள்‌ இம்மை வாழ்வையும்‌ மறுமைப்‌ பயனையும்‌ 
இனிதாகவும்‌ எளிதாகவும்‌ பெறும்பொருட்டும்‌, வேதாகமங்களின்‌ 
சாரத்தைப்‌ பருப்பொருட்டாக்கிச்‌ சமய சமுதாய பொறிகளை 
உணர்ந்து ஒழுகவும்‌ சான்றோர்களால்‌ முறையாகப்‌ படைத்‌ 
தளிக்கப்‌ பெற்றவையே பதினெண்‌ புராணங்களாகும்‌. இவற்றை 
முற்றக்‌ கற்றுணர்தல்‌ சில்வாழ்நாள்‌ பல்பிணியுடைய மக்கள்‌ 
யாவர்க்கும்‌ அரிதாகும்‌ என உணர்ந்த நல்லறிஞர்கள்‌, யாவரும்‌ 
பயின்று பயன்பெறத்தக்க வை கயில்‌ ஆக்கப்பெற்றவையே 
தலபுராணங்களாகும்‌. 


தலபுராணங்கள்‌ அவ்வத்‌ தலங்களின்‌ அருமைபெருமைகளைத்‌ 
தெய்வீகத்தோடும்‌ சமயக்‌ கொள்கைகளோடும்‌ இணைத்துச்‌ சுவை 
பட உயர்வு நஈவிற்சியாக ஈல்லிசைப்‌ புலவர்களால்‌ பாடப்‌ 
பெற்றவையாகும்‌. தலபுராணங்கள்‌ அவ்வத்‌ தலத்தைப்பற்றி 
உரிமையோடு கூடிய ஒரு பற்றினை உண்டாக்கி அதன்வாயிலாக 
அங்கெழுந்தருளியுள்ள மூர்த்திகளின்‌ மகிமைகளையும்‌ தீர்த்தங்‌ 
களின்‌ மாண்புகளையும்‌ அறியச்செய்கின்றன. 


இம்முறையால்‌ இந்‌ நல்லூர்ப்‌ புராணமும்‌ இத்தலத்திலுள்ள 
திருக்கோயிலின்‌ வரலாற்றினையும்‌ அமைப்பினையும்‌ சிறப்பினையும்‌ 
மூர்த்திகளின்‌ விசிட்டங்களையும்‌ தீர்த்தங்களின்‌ பெருமைகளையும்‌ 
சுவையாகவும்‌ செம்மையாகவும்‌ விளக்குகிறது. இத்‌ தலம்‌ நமது 
தஞ்சை மாவட்டம்‌ குடந்தை வட்டத்தைச்‌ சார்ந்து காவிரியின்‌ 
தென்பால்‌ அமைந்து விளங்குகின்றது. 


இப்புராணத்தைச்‌ செந்தமிழ்ச்‌ செய்யுட்களால்‌ ஆக்கியருளிய 
பைந்தமிழ்ப்‌ பாவலர்‌ கமலை வைத்தியநாத தேசிகர்‌ என்பவராவார்‌. 
இவர்‌ பதினேழாம்‌ நூற்றாண்டிற்‌ பல சிறப்புக்களோடு வாழ்ந்த 
சிறந்த கல்வியாளர்‌, சைவச்‌ சான்றோர்‌. பழந்தமிழ்‌ இலக்கண 
மரபுகளும்‌ புராண அமைப்பு முறைகளும்‌ நன்கு விளங்க 
இப்‌ புராணத்தை இவர்‌ அருளியுள்ளமையைக்‌ காணலாம்‌. 


பழஞ்‌ சுவடிகளையும்‌ அரும்‌ பெரும்‌ நூல்களையும்‌ பேணிக்காத்து 
அரிய நூல்களைப்‌ பதிப்பித்துவருதலை ஒரு பகுதியாகக்கொண்டு 
பல்வேறு கல்வி கலைப்பணிகளை ஆற்றிவரும்‌ வரலாற்றுச்‌ சிறப்பு 
மிக்க நமது சரசுவதிமகால்‌ நூல்‌ நிலையத்தில்‌ இருந்த இந்‌ 
நல்லூர்ப்‌ புராணச்‌ சுவடியைச்‌ சமய உலகமும்‌ தமிழுலகமும்‌ 
கற்றுணர்ந்து பயன்பெறும்‌ வகையில்‌ அச்சிட்டு வெளியிடும்‌ பொறுப்‌ 
பினைக்‌ கரந்தைப்‌ புலவர்‌ கல்லூரித்‌ துணை முதல்வர்‌ பாவலரேறு 
திரு. ௪. பாலசுந்தரம்‌ அவர்களிடம்‌ ஓப்பித்தோம்‌. அவர்கள்‌ இப்‌ 
பொறுப்பினை ஏற்றுச்‌ சீரிய முறையில்‌ சுவடியையும்‌ கையெழுத்துப்‌ 
படியையும்‌ நன்கு ஆராய்ந்து செப்பனிட்டு மூலபாடங்களை 
அமைத்துப்‌ பொருள்‌ தொடர்பினைக்‌ கற்போர்‌ எளிதின்‌ அறிதற்‌ 
பொருட்டுச்‌ சிறு தலைப்புக்களையும்‌ அரும்பதங்களுக்குப்‌ பொருளை 
யும்‌ எழுதிச்‌ சேர்த்து புராணத்தில்‌ வரும்‌ சருக்கங்களின்‌ 
கருத்துக்களைச்‌ சுருக்கமாக வரைந்து இப்புராணத்தைப்‌ பயில்‌ 
வோருக்குப்‌ பெரிதும்‌ துணைபுரியும்‌ வண்ணம்‌ நன்முறையிற்‌ 
பதிப்பித்துள்ளமையைப்‌ பாராட்டி நன்றியையும்‌ தெரிவித்துக்‌ 
கொள்ளுகிறோம்‌. 


இப்புராணம்‌ செம்மையும்‌ பொலிவும்‌ திகழ வெளிவரத்தக்க 
முறைறயில்‌ செயலாற்றிய மகால்‌ நூலக அலுவலர்களுக்கும்‌ 
கவினுற அச்சிட்டுத்தந்த குடந்தை ஜெமினி அச்சகத்தாருக்கும்‌ 
எங்கள்‌ அன்புசான்ற ஈன்றியுரியவாகும்‌. 


இத்தகு பணிகளுக்கு ஆக்கமும்‌ ஊக்கமும்‌ அளித்துப்‌ 
பேணிவரும்‌ தமிழக அரசினை நன்றியோடு போற்றுகிறோம்‌. 


இங்யனம்‌ 
தஞ்சாவூர்‌ ] வித்துவான்‌ அ. வடிவேலன்‌ 
95-2-10979 கெளரவ காரியதரிசி 
சரசுவதிமகால்‌ நூல்‌ நிலையம்‌ 


3-3 


சருக்கங்களின்‌ அடைவு 


௦00-2 

பாயிரச்‌ சருக்கம்‌ 1 
நைமிசாரண்யச்‌ சருக்கம்‌ 9 
கைலாயச்‌ சருக்கம்‌ 50 
சுந்தராசலச்‌ சருக்கம்‌ 4. 
பிரமதேவர்‌ அருச்சனை புரிந்த சருக்கம்‌ 86 
பிரம தீர்த்தச்‌ சருக்கம்‌ 99 
பஞ்சாக்கரச்‌ சருக்கம்‌ 110 
அக்கினி தீர்த்தச்‌ சருக்கம்‌ 130 
அகத்தியர்க்கு மணவாளக்கோலங்‌ காட்டின சருக்கம்‌ 166 
சத்தசாகரம்‌ வரவழைத்த சருக்கம்‌ 166 
சமுத்தரராசன்‌ செப்பேசுரம்‌ பணிந்துமீண்ட சருக்கம்‌ 184 
பிரமதேவர்‌ வரம்பெற்ற சருக்கம்‌ 191 
ஐராவத சாப விமோசனச்‌ சருக்கம்‌ 206 
சுமதி காந்தனையடைந்த சருக்கம்‌ 216 
சங்குகன்னச்‌ சருக்கம்‌ 222 
கிராத மோட்ச சருக்கம்‌ 228 
தருமசேனச்‌ சருக்கம்‌ 247 
தீர்க்க துண்டச்‌ சருக்கம்‌ 260 
எக்கிஞகுத்த சருக்கம்‌ 267 
கோபிதாரத்துவாசச்‌ சருக்கம்‌ 972 
பிரமதேவர்‌ நாரதர்க்கு தலவிசிட்டமுரைத்த சருக்கம்‌ 387 
மாயவனருச்சனைச்‌ சருக்கம்‌ 989 
தேவர்கள்‌ அருச்சனைச்‌ சருக்கம்‌ 296 
பிரமதேவர்‌ நாரதர்க்குத்‌ தீர்த்த விசிட்டமுரைத்த 

சருக்கம்‌ 302 
கழுகு மோசனச்‌ சருக்கம்‌ 214 
வீதிவிடங்கச்‌ சருக்கம்‌ 219 


அமர்நீதிச்‌ சருக்கம்‌ 327 


உ 
சிவ சிவ 


முன்னுரை 


நினைந்துருகும்‌ அடியாரை நையவைத்தார்‌ 
நில்லாமே தீவினைகள்‌ நீங்கவைத்தார்‌ 
சினந்திருகு களிற்றுரிவைப்‌ போர்வைவைத்தார்‌ 
செழுமதியின்‌ தளிர்வைத்தார்‌ சிறந்துவானோர்‌ 
இனந்துருவி மணிமகுடத்‌ தேறத்துற்ற : 
இனமலர்கள்‌ போதவிழ்ந்து மதுவாய்ப்‌ பில்கி 
நனைந்தனைய திருவடியென்‌ தலைமேல்‌ வைத்தார்‌ 
நல்லூரெம்‌ -பெருமானார்‌ நல்லவாறே. 
[ திருசாவுக்கரசர்‌ ] 


உலகெலாம்‌ உணர்ந்து ஓதற்கறிய பரம்பொருளை அவள்‌ 
அருளாலே அவன்றாள்‌ பணிந்து மெய்தானரும்பி விதிர்விதிர்த்துக்‌ 
கைதான்‌ நெகிழ விடாது உள்ளுருகிக்‌ கண்டுணர்ந்த மெய்த்தவ 
ஞானியார்‌, வினைவயத்தாற்‌ பிறவி எடுத்து மாயையிற்‌ சுழன்று 
மாழாந்து கிடக்கும்‌ ஆன்மாக்கள்‌ உய்திபெறத்‌ தாங்கள்‌ 
மெய்யறிவான்‌ உணர்ந்து திருவாய்மலர்ந்தருளிய நூல்களுள்‌ 
- ஒருவகையே புராணங்களாகும்‌. 


- இறைவனருளிய வேதப்பொருளை ஒலிவடிவாம்‌ மொழியுருவிற்‌ 
செய்தளித்த மாமுனிவர்தம்‌ மந்திர மொழிகளின்‌ செம்பொருலைத்‌ 
தெற்றென உணரவியலாதாரும்‌ உணர்ந்து , உய்திபெறப்‌ 
பேரருளாளர்கள்‌ அதனை ஆகமங்களாக விரித்து. விளக்கினர்‌. 
ஆகமங்களின்‌ பொருளையும்‌ பிழிவையும்‌ அறிந்துணரும்‌ ஆற்றல்‌ 
வளரப்பெறாதார்‌ அவற்றை உணர்தற்குக்‌ கருவியாக நுண்‌ 
பொருளைப்‌ பருப்பொருட்டாக்கி உலகியல்‌ வாழ்வின்‌ அடிப்‌ 
படையில்‌ உருவகமாக்கிச்‌. செய்யப்பெற்றவையே பதினெண்‌ 
ப/ராணங்களாகும்‌, 


அங்கிங்கெனாதபடி .எங்கும்‌ ஒளியாய்‌ நிலவும்‌ ஆனந்தவடிவை 
இப்பூவுலகில்‌ வாழும்‌ மக்கள்‌ உணர்ந்து வழிபடச்‌ சான்றோர்கள்‌ 


il 


அமைத்துத்‌ தந்தவையே ஆலயங்கள்‌. ' ஆலயங்களை 
அமைப்பதற்குத்‌ தேர்ந்து கண்ட இடங்களே தெய்வத்‌ தலங்கள்‌ 
ஆகும்‌. ஆலயத்தின்‌ மையப்பொருளாகிய மூர்த்தியைச்‌ சரியை 
முதலாய நெறிகளில்‌ நின்று வழிபடுதற்கேற்ற சூழ்கிலைகளையும்‌ 
இயற்கை வாய்ப்புக்களையும்‌ கொண்ட தலங்களே சிறப்புடைய 
வாகும்‌. ஆதலின்‌ நீர்நிலைகளும்‌ சோலைகளும்‌ வளமலைகளும்‌ 
இயல்பாக அமைந்த இடங்களில்‌ தத்தம்‌ கொள்கைகளுக்கேற்ற 
மூர்த்திகளைத்‌ தோற்றுவித்து ஆலயங்களை அமைத்தனர்‌. 
இதனால்‌ ஒரு தலத்தின்‌ சிறப்பு மூர்த்தியாலும்‌ தீர்த்தத்தாலும்‌ 
விளக்கமுறுதலின்‌ மூர்த்தி தலந்‌ தீர்த்தம்‌ முறையாய்‌ 
வணங்கினர்க்கோர்‌ வார்த்தைசொலச்‌ சற்குருவும்‌ வாய்க்கும்‌ 
பராபரமே என அருளாளர்கள்‌ அறைந்து போந்தனர்‌. 


இம்முறையினாற்றான்‌ இப்பரத கண்டத்தில்‌ தென்னகத்தில்‌ 
தெய்வத்‌ தலங்கள்‌ மிக்கு விளங்குகின்றன. ஒரு கோணத்தில்‌ 
“தென்னாடுடைய சிவனே” என்று பெரியோர்கள்‌ மொழிவதும்‌ 
இது கருதியே எனலாம்‌. தென்னகத்தில்‌ அரசியல்‌ வரலாற்றுக்‌ 
காலத்திற்கு முன்பே திருக்கோயில்கள்‌ தோன்றி மக்களை நெறிப்‌ 
படுத்தி வந்துள்ளன என்பதை மக்கள்‌ வரலாற்றாய்வுகள்‌ 
புலப்படுத்துகின்‌ றன. 


தென்னகம்‌ பண்டு சேர சோழ பாண்டியர்‌ என்னும்‌ முப்‌ 
பெரும்‌ வழியினரால்‌ ஆளப்பெற்று வந்ததென்பது யாவரும்‌ 
அறிந்ததே. இவ்வேந்தர்தம்‌ குடிப்பெயர்கள்‌ நில அடிப்படையில்‌ 
அமைந்தனவாகும்‌. ஆக, தென்னகம்‌ சேரகாடு சோழகாடு பாண்டி 
நாடு என மூன்று பிரிவாக வீளங்கி வந்திருக்கிறது. சமய குரவர்‌ 
காலத்தில்‌ ஐந்து மண்டலங்களாக விளங்கியுள்ளது. '. காலப்‌ 
போக்கில்‌ முடியரசுகள்‌ மாறி இப்பொழுது நீங்கிப்‌ பல்வேறு 
பிரிவுகளாக  விளங்கினும்‌ பழம்பெயர்கள்‌ மறைந்துவிடாமல்‌ . 
நிற்கின்றன. 5 


இடைக்காலத்து வழங்கிய ஐந்து மண்டலங்களூள்‌ சோழ 
மண்டலத்தில்‌ ஏனை மண்டலங்களைக்‌ காட்டிலும்‌ திருத்தலங்கள்‌ 
மிகுதியாகும்‌. மேலும்‌ சோழ வளகாட்டின்‌ குருதி ஓட்டமாக 
விளங்கும்‌ காவிரியின்‌ இரு கரைகளிலுமே பெரும்பாலான 
தெய்வத்‌ தலங்கள்‌ அமைந்துள்ளன. பிற வேந்தர்களினும்‌ 
சோழர்களே மிகுதியான கோயில்களை எடுத்துள்ளமை 
வரலாற்றால்‌ தெரியலாம்‌. **பாங்கினொடு பல தளிகள்‌. இல்லா 
ஊர்கள்‌ அடவிகாடே"' என அப்பரடிகள்‌ கூறிய அடிப்புடையில்‌ 


iil 

பகோயிலில்லா ஊரில்‌ குடியிருக்க வேண்டா” என்பதி போனற 
நீதிமொழிகள்‌ தோன்றலாயின. இற்றைக்கும்‌ . தென்னாட்டில்‌, 
அதனுள்ளும்‌ சோழ மண்டலத்தில்‌ கோயிலில்லாத ஊர்களைக்‌ 
காணமுடியாது. புதிதாகத்‌ தோன்றுகின்ற ஊர்களுக்கும்‌ இது 

க்கும்‌. த ன்‌ 
இனித்‌ தமிழகத்தின்‌ தொன்மையான சைவ ' வைணவத்‌ 
தலங்களுள்‌ சைவத்‌ தலங்களே சோழ நாட்டில்‌ மிகுதியாகக்‌ 
காணப்படுபவை, இவற்றுள்‌ பெரும்பாலன சமயகுரவர்களர்ல்‌ 
பாடப்பெற்றவை. இம்முறையில்‌ இத்‌ திருாள்லூர்‌ மூவ்ர்‌ 
' முதலிகளாலும்‌, அருணகிரியாராலும்‌ பாராட்டி வழிபடப்பெற்ற 
தலமாக விளங்குகின்றது, மேலும்‌ நாயன்மார்‌ அறுபத்துமூவருள்‌ 
ஒருவரான அமர்நீதி நாயனார்‌ திருத்தொண்டு நிகழ்ந்த்து இத்‌ 
திருத்தலத்திலேயாம்‌. அதனால்‌ பன்னிரண்டார்‌ திருமுறையாகிய 
பெரிய புராணத்தில்‌ இத்தலம்‌ சேக்கிழாரால்‌ சிறப்பிக்கப்‌ 

படுகிறது. 
அருளாளர்களால்‌ போற்றப்பெற்ற இத்தகு தலங்களின்‌ 
சிறப்பைப்‌ பாமர மக்களும்‌ தெரிந்துணர்ந்து வழிபடுதற்காக 
அவ்வத்தலங்களின்‌ கிறப்புக்களைத்‌ தொன்மையான வரலாறுகளை 
“வைத்துச்‌ சமயத்‌ தத்துவங்களையும்‌ நெறிகளையும்‌ கோட்பாடுகளை 
“யும்‌. கதைப்போக்கில்‌ விளக்கி அமைத்துப்‌ பெரும்புலவர்கள்‌ 
பு ராணங்களைச்‌ செய்தருளினர்‌. இப்புராணங்களெல்லாம்‌ 
தொன்மையானவை. : தெய்வ நலஞ்சான்ற முனிவர்களால்‌ 
அருளப்பெற்றவை என்பதை வலியுறுத்துமுகத்தான்‌ ஒவ்வொரு 
தலபுராணமும்‌ சிவபெருமான்‌ உமையம்மைக்கோ, முருகனுக்கோ 
- ஈந்தியெம்பெருமானுக்கோ அருளிச்செய்ய நந்தி சனற்குமாரற்கும்‌, 
"அவர்‌, அவர்தம்‌ மாணாக்கருக்கும்‌ கூற, இறுதியாகச்‌ சூத முனிவர்‌ 
- இப்பூவுலல முனிவர்களுக்கு அறிவித்ததாகக்‌ கூறுகின்றன. 
திருமால்‌ பிரமன்‌ முதலாய தேவர்களும்‌ நாரதர்‌ அகத்தியர்‌ 

முதலான முனிவர்களும்‌ சூரியன்‌ சந்திரன்‌ முதலான கோள்களும்‌ 

"பூசித்துப்‌ பெருமையடைந்தனர்‌ என்றும்‌, பல்வேறுபட்ட மக்களும்‌ 
விலங்குகளும்‌ பறவைகளும்‌ பூசித்துப்‌ பேறுபெற்றனர்‌ என்றும்‌ 

கூறி. அற்புத நிகழ்ச்சிகள்‌ ப்லவற்றை அமைத்துப்‌ பெரும்பாலும்‌ 
1 எல்லாப்‌ புராணங்களும்‌ கூறும்‌, கூறினும்‌ ஒவ்வொரு 
புராணத்திலும்‌ சில பல சிறப்புக்‌ * கூறுகள்‌ விளங்குவதைப்‌ 
“பயிலுவோர்‌ ஈன்கறிவர்‌. இவ்வகையில்‌ இந்தத்‌ திருமல்லூர்ப்‌ 
புராணம்‌ பல சிறப்புக்களை உடையதாகத்‌ திகழ்வதைக்காணலாம்‌, 


iv 


திருநல்லூர்‌ : 

சுந்தர நகரம்‌ எனப்பெறும்‌ இந்தத்‌ திருகலஃ்லூர்‌ சோழவள 
நாட்டின்‌ இடைப்பகுதியில்‌ பிற்காலச்‌ சோழர்களுக்குத்‌ தலைகக 
ராக விளங்கிய தஞ்சை மாவட்டத்தின்கண்‌ குடமூக்கு என்னும்‌ 
கும்பகோணத்திற்குத்‌ தென்மேற்கில்‌ காவிரியின்‌ தென்கரையில்‌ 
மருதவளஞ்‌ சிறந்து விளங்கும்‌ ஒரு ஈன்னகராகும்‌. சோழர்‌ காலத்‌ 
திருப்பணிச்‌ சிறப்போடு விளங்கும்‌ இவ்வூர்‌ பண்டு ஒரு பெரு 
நகராக வீளங்கியிருக்க வேண்டுமென்று தெரிகிறது. இவ்வூரின்‌ 
கண்‌ உள்ள செற்பேசுரம்‌ எனப்படும்‌ சுந்தரகாதர்‌ திருக்கோயில்‌ 
சோழ மன்னர்களால்‌ வழி வழி புரக்கப்பெற்று இக்காள்‌ திருக்‌ 
கயிலாய பரம்பரை திருவாவடுதுறை ஆதீனத்திற்கு உரிமை 
உடையதாய்‌ அவ்‌ ஆதீனத்தாரால்‌ புரந்து வரப்படுகிறது. 


பாடல்‌ பெற்ற தலங்களுள்‌ காவிரியின்‌ தென்‌ கரையில்‌ உள்ள 
இஃது இருபதாவது தலமாகும்‌. இது மாடக்கோயில்‌ 
அமைப்பைச்‌ சார்ந்து விளங்குகிறது. இக்கோயில்‌ தொடர்பாக 
இருபத்து மூன்று கல்வெட்டுக்கள்‌ படி எடுக்கப்‌ பெற்றுள்ளன. 
அவற்றுள்‌ இருபத்திரண்டு கல்வெட்டுக்கள்‌ சோழர்கள்‌ 
செய்தவை. முதலாம்‌ இராசராசன்‌ காலத்தில்‌ நாராயணன்‌ 
ஏகவீரன்‌ என்பவன்‌ ஒரு மண்டபம்‌ கட்டியுள்ளான்‌. அகோர 
வீரன்‌ என்‌ பவன்‌ நிலக்கொடையளித்துள்ளான்‌, அகம்படி 
விநாயகப்‌ பிள்ளையாருக்கு வீட்டு நிலமும்‌ அகம்படியார்‌ கட்டின 
வீடுகளும்‌ எட்டுத்தென்னை மரங்களும்‌ கோயிலுக்குத்‌ தரப்‌ 
பட்டுள்ள செய்தி ஒரு கல்வெட்டிற்‌ கூறப்படுகின்றது. 
அக்காலத்து இவ்வூர்‌ பஞ்சவன்மாதேவிச்‌ சதுர்வேதி மங்கலம்‌ 
என வழங்கப்பட்டுள்ளது. எல்லாக்‌ கல்வெட்டுக்களும்‌ வெளி 
வரின்‌ இன்னும்‌ பல செய்திகள்‌ புலனாகும்‌. பண்டு இத்தலத்தில்‌ 
வைகாசித்‌ திங்களில்‌ ஏழுர்‌ திருவிழா நடைபெற்று வந்துள்ளது. 


சிற்ப வேலைப்பாடுகள்‌ நிறைந்த இத்திருக்கோயிலில்‌ பெரிய- 
தொரு நெற்களஞ்சியமும்‌, சோழர்கள்‌ அமைத்த இரகசியமான 
ஒரு சுரங்கமும்‌ இருக்கின்றன. அமர்நீதி நாயனார்‌, அவர்‌ 
மனைவியார்‌ இவர்‌ தம்‌ சிற்பப்படிவங்கள்‌ உள்ளன. இக்கோயிலின்‌ 
எதிரே மிகப்‌ பெரிதாக சத்தசாகரம்‌ என்னும்‌ பிரம தீர்த்தம்‌ 
அமைந்துள்ளது. இத்திருக்கோயிலின்‌ ஏனைய திறப்புக்களையும்‌ 
பல்வேறு தீர்த்த நிலைகளையும்‌ புராணத்திற்‌ காணலாம்‌, அமர்நீதி 
நாயனார்‌ மடம்‌ இன்றைக்கும்‌ உள்ளது. 


v 


. நண்ணும்‌ புனல்வேலி நல்லூர்‌ '' 

* திண்ணமரும்‌ பைம்பொழிலும்‌ வயலுஞ்‌ சூழ்ந்த 

திருநல்லூர்‌ " 

“ தேர்வு மருவு நெடுவீதிக்‌ கொடிகளாடும்‌ திருநல்லூர்‌ ” 

“்‌ தேன்றோயும்‌ பைம்பொழிலின்‌ வண்டுபாடுந்‌ திரு௩ல்லூர்‌ " 

* நண்டிரிய நாரையிரை தேரவரை மேலருவிமுத்தந்‌ 
தெண்டிரை கண்‌ மோதவிரி போதுகமழுக்‌ திருநல்லூரே '! 

“ சேடுலவு தாமரைகள்‌ நீடுவயலார்‌ திரு௩ல்லூரே '! 

“்‌ முருகுவிரி பொழிலின்‌ மணம்‌ நாறமயிலால மரமேறித்‌ . 

திருகுசின மந்திகனி சிந்துமதுவார்‌ திருநல்லூரே ” 


*டதிரைகளிரு கரையும்வரு பொன்னி நிலவுந்‌ திருநல்லூர்‌ '' 
என்று இவ்வூரின்‌ இயற்கை வளத்தையும்‌ ஈலத்தையும்‌ திருஞான 
சம்பந்தர்‌ உவந்துரைப்பதையும்‌, ஆண்டு வாழும்‌ அந்தணர்‌ 
முதலிய சான்றோர்களைத்‌, 


“ தீதிலா அந்தணர்கள்‌ தீமூன்றோம்பும்‌ திருநல்லூர்‌ ” 
* அடியார்கள்‌ போற்றோவா நல்லார்கள்‌ அந்தணர்கள்‌ 
நாளும்‌ ஏத்துந்‌ திருநல்லூர்‌ ” 
* தேறு மனவாரமுடையார்‌ குடி செய்யுந்‌ திருநல்லூர்‌ '' 
என்று போற்றுவதையும்‌ காணலாம்‌. 


இவ்வாறே திருகாவுக்கரசரும்‌, 

1 திருவமர்‌ தாமரை சீர்வளர்‌ செங்கழு நீர்‌ கொள்‌ நெய்தல்‌ 
குருவமர்‌ கோங்கம்‌ குராமகிழ்‌ சண்பகம்‌ கொன்றைவன்னி 
மருவமர்‌ நீள்கொடி மாடமலி மறையோர்கள்‌ ஈல்லூர்‌ '? 

“ மன்னிய மாமறையோர்‌ மகிழ்ந்‌ தேத்த மருவியெங்கும்‌ 
துன்னிய தொண்டர்கள்‌ இன்னிசை பாடித்தொழுதறல்லூர்‌'' 

எனப்‌ போற்றியுரைப்பதையும்‌ அவர்‌ திருமுறைகளிற்‌ காணலாம்‌. 


இத்திருத்தலத்தில்கான்‌ இறைவன்‌ திருகாவுக்கரசுக்குத்‌ 
திருவடி தீக்கையருளினான்‌. இதனை அப்பரடிகளே * நனைந்தனைய 
திருவடியென்‌ தலைமேல்‌ வைத்தார்‌ நல்லூர்‌ எம்பெருமானார்‌ நல்ல 
வாறே ”' எனக்‌ கூறுவார்‌. இத்தலத்தின்‌ பெருமையைத்‌ 
திருஞான சம்பந்தர்‌ புராணத்திலும்‌, திருகாவுக்கரசர்‌ புராணத்‌ 
திலும்‌, ஏயர்கோன்‌ கலிக்காம நாயனார்‌ புராணத்திலும்‌, அமர்நீதி 
காயலர்‌ புராணத்திலும்‌ மிகச்‌ சிறப்பாகச்‌ சேக்கிழார்‌ பெருமான்‌ 
வீளம்பியுள்ளார்‌, 


vi 


இத்தலம்‌ 1, 2, 8, 4, 6, 7, 11, 12 ஆகிய 8 திருமுறைகளில்‌ 
பேசப்படும்‌ சிறப்பைப்‌ பெற்றிலங்குகிறது. - திருஞான சம்பந்தர்‌ 
அருளிய பதிகம்‌ மூன்றும்‌ திருநாவுக்கரசர்‌ அருளிய திருத்‌ 
தாண்டகப்‌ பதிகம்‌ ஒன்றும்‌ தேவாரப்‌ பதிகம்‌ ஒன்றும்‌ பயின்று 
பயன்‌ கொள்ள வேண்டியவை. சுந்தரகாதர்‌ திருக்கோயில்‌, 
“ மலைமல்குகோயில்‌ '*, 1! மறைநவின்ற கோயில்‌, : '£ வானமருங்‌ 
கோயில்‌ '' என ஞானசம்பந்தரும்‌, வெள்ளிமால்‌ வரையைநேர்‌ 
விரிஈடர்க்கோயில்‌ எனச்‌ சேக்கிழாரும்‌ கூறுவர்‌, இத்தலத்தின்‌ 
சிறப்பை இப்புராண ஆசிரியர்‌ 


வளப்பமார்‌ நல்லூர்‌ தானே 
வான்கயி லாயம்‌: அவ்வூர்க்‌ 

குளப்படி நீர்க ளெல்லாம்‌ 
குரைபுனற்‌ கங்கை யாங்கண்‌ 

அளப்பறு மணல்க ளெல்லாம்‌ ்‌ க்ஷ 
அற்புத லிங்க மென்றால்‌ 

துளக்கிலத்‌ தலத்தின்‌ மேன்மை 
தொடுத்தியான்‌ உரைக்கற்பாற்றோ 

எனச்‌ வல்லர்‌ கூற்றில்‌ ப்தி விளம்புகின்றார்‌. 


புராண அமைப்பு: 


இந்றல்லூர்ப்‌ புராணம்‌ பாயிரச்‌ சருக்கம்‌ முதலாக அமர்நீதிச்‌ 
சருக்கம்‌ ஈறாக இருபத்தேழு சருக்கங்களாக அமைந்து ஆயிரத்துப்‌ 
பதினான்கு பாடல்களைக்கொண்டு விளங்குகின்றது. இரண்டாவது 
சருக்கமாகிய நைமிசாரண்யச்‌. சரூக்கத்திலேயே நாட்டுச்‌ சிறப்பு 
நகரச்சிறப்பு ஆற்றுச்சிறப்பு ஆயவற்றை அமைத்துப்‌ பேசுகிறது. 
மூர்த்தி, தலம்‌, தீர்த்தப்‌ பெருமைகளும்‌ வழிபடுவோர்‌, பணி 
புரிவோர்‌ எய்தும்‌ பயன்களும்‌ இச்சருக்கத்திலேயே சுருக்கமாகக்‌ 
கூறப்பட்டுள, பாடல்கள்‌ பல்வகை விருத்தங்களால்‌ ஆற்றொமுக்‌ 
காக அமைந்துள்ளன. இத்தலச்‌ சிறப்பு நைமிசாரணியச்‌ 
சருக்கத்திலும்‌, பிரமதேவர்‌ நாரதர்க்குத்‌ தல விசிட்டமுரைத்த 
சருக்கத்திலும்‌ சிறப்பாகவும்‌ ஏனைய சருக்கங்களில்‌ சிறுபான்மை 
யாகவும்‌ கூறப்பட்டுள்ளது. மூர்த்திச்‌ சிறப்பு. கைலாயச்‌ 
சருக்கத்திற்‌ சிறப்பாகவும்‌ ஏனையவற்றுள்‌ ஏற்றபெற்றியும்‌ கூறப்‌ 
பட்டுள்ளது. தீர்த்தச்‌ சிறப்பே இப்புராணத்துள்‌ மிகுதியாக 
அமைந்துள்ளது. பிரமதேவர்‌ காரதர்க்குத்‌ தீர்த்தமான்மிய 


vil 


முரைத்த . சருக்கத்தில்‌ பெரும்பான்மையான தீர்த்தங்கள்‌ 
தொகுத்துக்‌ - கூறப்பட்டுள, இவற்றைப்‌: புராணத்துள்ளும்‌ 
சமர்க்கள சுருக்க வரலாற்றிலும்‌ காண்க. 

இந்த நல்லூர்ப்‌ புராணம்‌ சிவபுராணம்‌ பத்தினுள்‌ வக 
காருடம்‌ பிரமாண்டம்‌ என்னும்‌ மூன்றனுள்ளும்‌ கூறப்படும்‌ சுந்தர 
நகர மான்மியத்தை மூலமாகக்கொண்டு தமிழ்‌ மொழியில்‌ 
விரிவாகச்‌ செய்யப்பட்டுள்ளது. இதனை 


.... “ அறிதொறும்பெற லரும்பொருள்‌ பயக்குநான்‌ மறையிற்‌ 

ழ்‌ செறிதரும்‌ பொருள்‌ விரித்துரை செய்வனவாகும்‌ 
முறைபயின்றன புராணம்‌ மூவாறென்பர்‌ அவைதாம்‌ 

“ குறிகொள்‌ மேலவர்‌ இலக்கம்நான்‌ காமெனக்குறிப்பர்‌ 


பாதிமாமதிக்‌ கண்ணியான்‌ புராணம்பத்‌ தவைதாம்‌ 

மூதுணர்ந்தவர்‌ இஃ டதத மொழிவர்‌ 

யமக திம்‌ பரவுகாருடம்‌ எ டாண்டம்‌ 

இவையொர்‌ மூன்றினும்‌ ஓதுவதிசை கெழுநல்லூர்‌ 

நவையில்‌ மான்மியம்‌ அன்னது நலங்கொள்‌ செவ்வேளுக்‌ 
ட பு குவகையாற்‌ சிவன்‌ முன்னம்‌ ஓதியதென உரைப்பார்‌ " 
எனவரும்‌ மைமிசாரணியச்‌ சருக்கப்‌ பாடற்‌ பகுதிகளால்‌ 
தெரியலாம்‌. இதனைத்‌ தமிழ்‌ மொழியிற்‌ செய்தவர்‌ கமலை 
வைத்தியநாத தேசிகராவார்‌. இப்புலவர்‌ பெருமான்‌ பதினேழாம்‌ 
நூற்றாண்டில்‌ வாழ்ந்தவர்‌. இவரைப்பற்றிய வரலாற்றை 
நூலாசிரியர்‌ வரலாற்றில்‌ காணலாம்‌. இந்‌.நூல்‌ 1908ஆம்‌ ஆண்டில்‌ 
வெளிவந்ததாகவும்‌ ஒரே ஒரு படி மட்டும்‌ திருவாவடுதுறை ஆதீன 
சரசுவதி மகால்‌ நூல்நிலையத்திலிருந்து கிடைத்ததாகவும்‌ நூலின்‌ 
அருமை நோக்கி அதனை உரை௩டைப்படுத்தி வெளியிட்டதாகவும்‌ 
திருவாளர்‌ பொன்‌. சுப்பிரமணிய பிள்ளை அவர்கள்‌ ஒரு உரைநடை 
நூ& வெளியிட்டுள்ளார்‌. இப்புத்தகம்‌ திருவாவடுதுறை ஆதீனம்‌ 
21ஆவது குருமகா சந்நிதானத்தின்‌ பரணி நாள்‌ குருபூசை வீழா 
மலராக வெளிவந்துள்ளது. இதுதவிர இப்புராணம்‌. வேறு 
எங்கும்‌ உள்ளதாகத்‌ தெரியவில்லை. 


ன்‌ பழஞ்சுவடிகளைப்‌ போற்றிக்‌ காத்து அச்சாகாதவற்றையும்‌ 
அருகிக்‌ கிடைக்காதவற்றையும்‌ அச்சிட்டு வழங்குவதில்‌ ஈம்‌ 


vill 
நாட்டில்‌ தலைசிறந்து விளங்குவதும்‌ வடமொழி தென்மொழிகளில்‌ 
அமைந்துள்ள மராத்துவம்‌ சோதிடம்‌ இலக்கண இலக்கியம்‌ 
ஆயபல துறை நூல்களைத்‌ தன்னகத்தே கொண்டு உலகப்‌ 
பேரறிஞர்களால்‌ பாராட்டப்‌ பெற்றிலங்குவதுமான தஞ்சை 


சரசுவதி மகால்‌ நூல்கிலைய வாயிலாக இப்பொழுது க்‌ 
வெளிவந்துள்ளது. 


மகாலில்‌ உள்ள இச்சுவடி குக்‌ நேரும்‌ பன்ற 
களால்‌ குறைவின்றி இருப்பதோடு பாடல்களின்‌ சீர்‌, அடி 
அமைப்புகளும்‌ ஆங்காங்கே பிறழ்ந்தும்‌ உள்ள நிலையில்‌ சிறிதும்‌ 
- மாறாமல்‌ இதன்‌ கையெழுத்துப்படியும்‌ உள்ளது, யாப்பமைதியை 
யும்‌ ஓசை இலக்கணத்தையும்‌ கருவியாகக்‌ கொண்டு நன்கு 
ஆராய்ந்து மூல பாடத்தைச்‌ செப்பம்‌ செய்துகொண்டு 
படிப்போருக்குத்‌ துணைபுரியும்‌ வகையில்‌ பொருள்‌ தொடர்ச்சிக்கு 
ஏற்ப ஆங்காங்கே சிறு சிறு தலைப்பினையும்‌ எழுதிச்‌ சேர்த்து 
வீளக்கத்தினை அடைப்புக்குறிக்குள்‌ வைத்து அமைத்தேன்‌. 


பாக்களின்‌ வகைகளையும்‌ குறித்து இன்றியமையாத திரி 
சொற்களுக்கும்‌ வட சொற்களுக்கும்‌ பொருள்‌ எழுதி அடிக்‌ 
குறிப்பில்‌ சேர்த்துள்ளேன்‌. புராணக்‌ கருத்தைச்‌ சுருக்கமாக 
அறிந்துகொள்ளுதற்கு வாய்ப்பாகச்‌ சருக்கங்களின்‌ பொருட்‌ 
சருக்கத்தை நூலின்‌ முன்பு எழுதிச்‌ சேர்த்துள்ளேன்‌. 

இப்புராணத்தை நல்ல முறையில்‌ அச்சேற்றி வெளியிடக்‌ 
கருதிப்‌ பெரும்‌ புலமை சான்றவரும்‌ தமிழ்த்‌ தொண்டினையே 
வாழ்வாகக்‌ சொண்டுள்ளவரும்‌ மேற்கொண்ட பொறுப்பை நேர்மை 
யோடும்‌ சிறப்போடும்‌ செயற்படுத்தி வருபவருமான இம்மகாலின்‌ 
மதிப்பியற்‌ செயலாளர்‌ வித்துவான்‌ திரு ௮. வடிவேலர்‌ 
அவர்கள்‌, முன்பு யான்‌ அரிதின்‌ முயன்று வெளியிட்ட 
திருப்பெருந்துறைப்‌ புராணப்‌ பதிப்பைக்‌ கண்டு அவ்வாறே 
இதனையும்‌ வெளியிட வேண்டும்‌ என்ற கருத்தால்‌ இப்‌ 
பொறுப்பினை ஏற்குமாறு பணித்தார்கள்‌. என்‌ சிறுமையை 
யான்‌ அறிவேனாயினும்‌ இறைவன்‌ திருவருளை எண்ணி இதனை 
ஏற்று. ஒருவாறு இப்பணியை நிறைவு செய்துள்ளேன்‌, 


ix 


இந்நூல்‌ சிறந்த முறையில்‌ வெளிவர அவ்வப்போது 
வேண்டிய கருத்துரைகளைக்‌ கூறி ஊக்கமளித்த மதிப்பியற்‌ 
செயலாளர்‌ அவர்கட்கும்‌, இம்மகால்‌ தமிழ்ப்பண்டிதர்‌, துளை 
தூலகர்‌ ஆகியோருக்கும்‌ சீரிய முறையில்‌ செம்மையாக அச்சிட்டு 
உதவிய குடந்தை ஜெமினி அச்சகத்தார்‌ அவர்கட்கும்‌ என்‌ 
அன்புசான்ற ஈன்றி என்றென்றும்‌ உரியதாகும்‌. 


என்னையும்‌ இத்தகைய ஈற்பணிகளில்‌ ஈடுபடுத்தி அருள்‌ 
வழங்கும்‌ எல்லாம்‌ வல்ல இறைவளை இறைஞ்சிப்‌ போற்றி 
வணங்குகின்றேன்‌. 


அன்பன்‌ 
௪. பாலசுந்தரம்‌ 


al 


காடடிப்மம்‌ ஆ. மிதம்‌ முல்லை வர காக்க - 
இம அ கலிய ஒல ட்ட ட ப யல 

சட பிட ஜம்வய்விங்டு ம்க்‌ அறுக்க 
பட்டிப்‌ க பங்க்‌ பன்‌ வயல்ல மரப்‌ பேதக்லுபங்க்லு ந 


வும்‌ இ ல்ு கடு ம்ம டுநிஜவ ப 


ட்டுக்‌ ஆப்பு சிலப்‌ வாகில்‌ 
விழியம்‌ பர்வத்‌ விழும்‌ ஒக்க வடி ம்கும்மும 


: கேடு 
உட 
ப்‌ 


நல்லூர்ப்‌ புராண ஆசிரியர்‌ வரலாறு. க 


பொன்னெடுஞ்‌ சடிலத்‌ தெம்பிரான்‌ நல்லூர்ப்‌ ' 1” 
' புராணமாக்‌ காதைசெந்‌ தமிழாற்‌ 
_... கன்னலுந்‌ தேனும்‌ அமுதமும்‌ மதுரக்‌ 
......... கனியும்போற்‌ கட்டுரை செய்தான்‌ 
பன்னுமெய்ப்‌ புகழான்‌ தவவணை முதல்வன்‌ 
பாரெலாம்‌ வணங்குதென்‌ கமலை 
மன்னவன்‌ கல்விக்‌ கடலெனச்‌ செழித்த 
ல்ல வயித்திய நாததே சிகனே. 


ட இர்ஈல்லூர்ப்‌ புராணத்தின்‌ இறுதியிற்‌ காணப்பெறும்‌ இப்‌ 
பாடலால்‌ இவர்தம்‌ வரலாற்றுச்‌ செய்திகள்‌ ஓரளவு புலப்படு 
கின்றன. இவர்‌ இயற்றிய பிற நூல்களான்‌ மற்றைய செய்திகள்‌ 
ஓரளவு புலப்படுகின்றன. இவற்றை இந்நூலாசிரியரின்‌ மரபில்‌ 
வந்த ' பெரும்‌ புலவர்‌ திரு, ௪, சோமசுந்தர தேசிகர்‌ அவர்கள்‌ 
பீதிளேழாம்‌ நூற்றாண்டுத்‌ தமிழ்ப்புலவர்கள்‌ வரலாறு என்னும்‌ 
நூலில்‌ விரிவாக வரைந்துள்ளார்‌. அதன்‌ சுருக்கத்தையும்‌ 
இவர்தம்‌ புலமைத்‌ திறத்தையும்‌ ஈண்டுக்‌ குறிப்பிடுகின்‌ றேன்‌. 


திருவாரூரில்‌ தொன்றுதொட்டு வந்த சைவாசாரியர்‌ மரபில்‌ 
தவவணைக்குடி (கோத்திரம்‌)யில்‌ தோன்றிப்‌ பதினேழாம்‌ நூற்‌ 
றாண்டில்‌ விளங்கிய வன்மீகநாத தேசிகரின்‌ முதல்‌ மனைவியின்‌ 
அருமை மகனாகத்‌ தோன்றியவர்‌ இவர்‌. இவருக்குப்‌ பெற்றோரிட்ட 
திருப்பெயர்‌ வைத்தியநாதன்‌, திருவாரூரின்‌ மற்றொரு பெயராகிய 
கமலை என்பதனை அடையாக்கிக்‌ குலப்பெயரை இறுதியிற்‌ 
சேர்த்துக்‌ கமலை. வைத்தியநாத தேசிகர்‌ எனச்‌. சான்றோர்‌ 
வ்ழங்குவர்‌. 


இவர்‌ இளமையிலேயே தாயை இழந்தமையால்‌ வன்மீகநாத 
தேசிகரின்‌ மாணவருள்‌ ஒருவராகிய அகோர முனிவரிடம்‌ தங்கிக்‌ 
கல்வி பயின்று வந்தார்‌. வடமொழி தென்மொழிகளில்‌ நல்ல 
புலமையும்‌, . சமய வழிபாட்டு ஒழுக்கமும்‌ உடையவராய்‌ 
விளங்கினர்‌. அக்காலை. காசி யாத்திரை செல்ல முற்பட்ட 


அகோர முனிவருடன்‌ இவரும்‌ புறப்பட்டுச்‌ சென்று திருவண்ணா 
மலையில்‌ தங்கியிருந்தபோது வைத்தியநாத தேசிகர்‌ கையிற்‌ 
பாடநூலை வைத்துக்கொண்டு அமர்ந்தவர்‌ இறைவனிடம்‌ 
சிந்தையைச்‌ செலுத்தியிருந்தார்‌. தன்னை மறந்த யோக நிலையில்‌ 
இவர்‌ இருத்தலைப்‌ பூசை முடித்துப்‌ பின்‌ வந்து கண்ட அகோர 
முனிவர்‌ அவர்‌ பக்குவ நிலையையுணர்ந்து இனி நான்‌ உங்கள்‌ 
சீடன்‌ என்று அவரை வணங்கிக்‌ குருவுக்குரிய சிறப்புக்களைச்‌ 
செய்து இனித்‌ தன்னுடன்‌ காசி யாத்திரைக்கு வரவேண்டாம்‌ 
என்று இல்லறத்தை மேற்கொள்ளுமாறு வேண்டிக்கொண்டு 
தன்னுடன்‌ பயின்றவரும்‌ செல்வருமாகிய திருநெல்வேலியில்‌ 
இருந்த ஒருவருக்கு முடங்கல்‌ கொடுத்து அனுப்பிவைத்தார்‌. 


திருநெல்வேலி நோக்கிச்‌ சென்ற வைத்தியநாத தேசிகர்‌ 
கயத்தாற்றில்‌ திருமலை நாயக்கரின்‌ காரிய கர்த்தராக விளங்கிய 
கிருவேய்கடநா தரின்‌ வேண்டுகோளுக்கிணங்கி ௮ வர்தம்‌ 
மக்களுக்குக்‌ கல்வி கற்பிக்கும்‌ பொறுப்பை ஏற்று ' அங்குத்‌ 
தங்கியிருந்தார்‌. இக்காலையில்தான்‌ இலக்கண விளக்கம்‌ ப்ப 
தூல்‌ உருப்பெற்றது. 


பின்னர்‌ மலையாள நாட்டிற்‌ சென்று அம்மன்னவன்‌ மேல்‌ பல 
பிரபந்தங்களைப்‌ பாடிப்‌ பரிசில்‌ பலவற்றைப்‌ லபல அக்காலை 
அங்குள்ள அவையினரால்‌ 


** ஓதும்‌ பிரபந்தங்கள்‌ ஒருகோடி நிமிடத்து 

ரைக்கும்‌ ப்ரசண்டவாக்கி 

உத்தண்ட அமிர்தரச சித்ரவித்‌ தாரகவி 
யுபயகவி ராசராசன்‌ 

போதும்‌ பசுந்தமிழ்‌ பலகையும்‌ குடிபுகப்‌ 
புலமகள்‌ எனுங்குமாரி 

புதுகலந்‌ தனைநுகர்ந்‌ தவனும்நீ யாகிலுன்‌ 
புலமையை வழுத்தவசமோ 

காதுங்‌ கடுங்கொலைப்‌ பாகடுங்‌ கடதடக்‌ 
களியானை யரசவெள்ளம்‌ 

களிசுவைப்‌ பரணிமடல்‌ அந்தாதி தலா 
காதல்செய ஓதவல்லாய்‌ 

மோதுந்‌ தனிக்கொற்ற வாயிலாய்‌ மூதண்ட 
முழுதும்‌ பரந்தகீர்த்தி - 

முருகுகமழ்‌ தருகமலை வருவைத்ய A 
முத்தமிழ்க்‌ கவிராசனே ”" 


ய] 


எனப்‌ பாராட்டப்பெற்றார்‌. பின்னர்‌ திண்டிவன த்தையடுத்தி 
விளங்கும்‌ மயிலாசலத்தில்‌ எழும்‌ தருளியிருந்த சிவஞான பாலையர்‌ 
மீது பாசவதைப்பரணி என்னும்‌ பிரபந்தமும்‌ மயிலாசல முருகன்‌ 
மீது ஒரு பிள்ளைத்தமிமும்‌ இயற்றி பாலையரால்‌ சிறப்பிக்கப்‌ 
பெற்றுப்‌ பரிசிலும்‌ பெற்றார்‌, 


திருவாரூரில்‌ தங்கியிருந்தபோது திருவாரூர்ப்‌ பன்மணிமாலை- 

கமலாலய அம்மன்‌ பிள்ளைத்தமிழ்‌ என்னும்‌ நூல்களை. இயற்றி 
அருளினர்‌, . பின்னர்‌ கருவூர்ப்பாக்கத்தில்‌ வாமும்‌ ஒருவகை வணிக 
மரபினரின்‌ வேண்டுகோட்கு இணங்கி திருவாட்போக்கிப்‌ 
புராணத்தைப்‌ பாடியருளினார்‌. இவர்தம்‌ கவிதைப்‌ புலமையைத்‌ 
திருகல்லூர்ப்புராண இறுதிச்‌ செய்யுள்‌ 


தவிர்ப்பார்க்‌ குறுதுணை வன்மீகநாதன்‌ றனயனிந்தப்‌ 

புவிப்பாற்‌ புலவன்‌ வயித்தியநாதன்‌ புகன்ற செஞ்செற்‌ 

கவிப்பாகந்‌ தேவர்க்‌ கவிப்பாகம்‌ போலின்பங்‌ 

காட்டுங்கற்றோர்‌ 

செவிப்பா லுள்ளேசென்று சித்தத்திலே நின்றுதித்திக்குமே' 
எனப்‌ புகழ்ந்து கூறுகின்றது. இப்பாடலையும்‌ '' பொன்னெடுஞ்‌ 
சடிலத்‌ தெம்பிரான்‌ '' என்று தொடங்கும்‌ பாடலையும்‌ செய்தவர்‌ 
சிவ ரகசியம்‌ என்னும்‌ நூலைப்பாடிய ஒப்பிலாமணி தேசிகர்‌ 
என்பது தெரிகின்றது. இப்புலவர்‌ இவர்தம்‌ மாணாக்கர்‌ என்பதும்‌ 
புலப்படுகின்றது. 


“ அவமொழித்‌ தென்னுளத்‌ தமுத மூறுதீஞ்‌ 
சுவையெனத்‌ தமிழ்வளம்‌ சுரந்து நல்குமே 
தவமெனக்‌ கமலையில்‌ இருந்த தேசிகன்‌ 
தவவணை வயித்திய நாதன்‌ மாள்களே. "' 
என்னும்‌ பாடலாற்‌ குடந்தைப்‌ புராணம்‌ பாடிய அரசூர்‌ 
சொக்கப்ப நாவலரும்‌ இவர்தம்‌ மாணாக்கர்‌ எனத்‌: தெரிகிறது. 


இவர்‌ தூலாசிரியராகவும்‌ போதகாசிரியராகவும்‌ மிகச்சிறந்து 
விளங்கினார்‌. எழுத்து முதலாய ஐவகை இலக்கணங்களையும்‌ 
தொல்காப்பிய இலக்கண முறைக்கேற்ப இவர்‌ தொகுத்துப்‌ 
பாடஞ்சொன்ன இலக்கண விளக்கம்‌ இவர்‌ பாடஞ்சொல்லும்‌ 
ஆற்றல்‌ மிக்கவர்‌ என்பதைக்‌ காட்டும்‌. மேலும்‌ இவர்‌ போதிக்கும்‌ 
திறனை, 


xiv 


்‌ ய கூடுஞ்‌ சபையிற்‌ கவிவா ரணங்களைக்‌ கோள்ரிபோற்‌ ப்‌ 
- சாடுஞ்‌ சதாசிவ சற்குருவே முன்னின்‌” தந்‌ தைதம்மாற்‌ “ ' 
பாடும்‌ புலவர்க ளானோமின்‌ நிச்செம்மர்‌ பட்டியெங்கும்‌' . 
காடும்‌ செடியு மென்னோ தமிழ்க்‌ காரிகை கற்பதுவே "' டு 


வைத்தியநாத தேசிகரின்‌ புதல்வருள்‌ ஒருவராகிய சதாசிவ 

, தேசிகரைப்‌ பாராட்டிப்‌ படிக்காசுப்புலவர்‌ பாடிய இச்செய்யுளால்‌ 

உணரலாம்‌. இப்பாடலால்‌ படிக்காசுப்‌ புலவரும்‌ இவர்தம்‌ 

மாணவர்‌ என்பது தெரிகின்றது, இடைவிடாது  பாடஞ்‌ 

சொல்லுவதால்‌ வாயின்‌ இரு தாள்‌ பகுதிகள்‌ வலியெடுக்கும்போது 

“தவிட்டை வறுத்து ஒத்தடம்‌ ' கொடுக்கச்‌ சொல்லுவா ராம்‌. 
அப்போதும்‌ தமிழ்‌ நயத்தோடு தன்‌ மனைவியிடம்‌, 


** தகதகதங்கம்‌ தாளை வலிக்குது 
கீவீடு வறுத்துத்‌ தா”? டப்‌ 
என, ஒரு பாவாற்‌ கூறுவராம்‌. சைவமும்‌ தமிழும்‌ இரு 
கண்ணெனப்‌ போற்றி வாழ்ந்த இப்புலவர்‌ பெருந்தகை: தான்‌ 
வரைந்த இலக்கண விளக்க நூலுக்கு தாமே எளிய விளக்க 
உரையும்‌ எழிதியளித்த சிறப்பை 


"ப என்கண்‌ காணத்‌ திருவா ரூரிற்‌ 
சிறப்புற்‌ றிலகும்‌ வைத்திய நாதன்‌ 
இலக்கணவிளக்கம்‌ வகுத்துரை யெழுதினன்‌ '! 
என இலக்கணக்‌ கொத்துரை எழுதிய சுவாமிகாத' தேசிகர்‌ 
போற்றிப்‌ புகழ்ந்துள்ளார்‌. 


இவருடைய ஒபிபற்ற. புலமையை இந்த அர்த்‌; 
: தவி வீரராகவ முதலியார்‌ க்க 
- 4 ஐம்பதின்மர்‌ சங்கத்தா ராகிவிடா ரோநாற்பத்‌ 
தொன்மதின்ம ரென்றே உரைப்பரோ -- இம்பர்புகழ்‌ 
வன்மீக நாதனருள்‌ வைத்தியநா தன்புடவி 
தன்மீதந்‌ நாட்சரித்தக்‌ கால்‌ ” ்‌ 
எனப்‌ பாராட்டியதாக ஒரு கவிதை காணப்படுகிறது. த 
“வீரராகவ முதலியார்‌ காலம்‌ இவருக்கு முற்பட்டதாகலின்‌ . இப்‌ 
பாடல்‌ அவர்‌ மாணவருள்‌ ஒருவர்‌ பாடியதாக இருக்கலாம்‌. 


Ay 


ஐவத்தியநாத தேசிகரின்‌ இல்லத்தரசியின்‌ பெயர்‌ 
தங்கம்மாள்‌ என்பது தகதகதங்கம்‌ எனும்‌ பாவால்‌ புலனாகின்றது. 
இவர்கட்குச்‌ சதாசிவம்‌, தியாகராசன்‌, சிதம்பரமாதன்‌, வடுக 
நாதன்‌, வன்மீககாதன்‌ என ஐவர்‌ மக்கள்‌ இருந்தனர்‌ எனக்‌ 
கூறுவர்‌. 


திருவேங்கடராத ஐயரால்‌ இவர்‌ போற்றப்பெற்றிருப்பதனால்‌ 
இவர்‌ காலம்‌ பதினேழாம்‌ நூற்றாண்டு எனத்‌ தெரிகிறது. சீரிய 
ஒழுக்கமும்‌ நிறைந்த கல்வியும்‌ ஆழ்ந்த புலமையும்‌ உடையவர்‌ 
என்பதை இவர்தம்‌ நூல்களான்‌ ஈண்குணரலாம்‌. வடமொழிப்‌ 
பயிற்சியையும்‌, தேவார திருவாசக முதலிய திருமுறைகளிலும்‌ 
சைவசித்தாந்த சாத்திரங்களிலும்‌ இவருக்குள்ள புலமையைத்‌ 
திருகல்லூர்ப்‌ புராணத்தில்‌ பரக்கக்‌ காணலாம்‌. 


2.4 


டக்‌. ஆ கந உ ருரு ஆர்ட்‌ கார தருரு 
ஆரு அல்கு பருப்‌ புரி குமுத க்த ஆயி மல 
கடுகு காகி ரகக அக்கி விறு ஞே: 
கடு நாத்த ரது. கேக்கும்‌ ஒரு. ர கா்‌ ன்‌ 


ணத பபரிய கு, ொருபரு காக அம்ரு 
அ% ஆரிய கண்டி ஒருமுக ஷாகிப்‌ ப்ர யன 
ர இ. அப்டி தர்பூது ப] ஆற்று. 
அழல்‌ அக்‌ நட்பும்‌ டுக்கு! க்கம்‌ 
எவ ரவை பேது! கண வதி ஸ்‌ 
கணையை ல்துந்றுத வருமே இர்‌ 
பாக இருக காயு மு 


ப த க து 


னி ரான வார்‌ ரில ப அடடா. 


டே 


சருக்கங்களின்‌ பொருட்‌ சுருக்கம்‌ 


1. பாயிரச்‌ சருக்கம்‌: 


தெய்வ வணக்கமும்‌ செயப்படு பொருளும்‌ அவையடக்கமும்‌ 
உடையதாக விளங்கும்‌ இம்முதற்‌ சருக்கத்தில்‌ முதலாவதாகக்‌ 
காசி விநாயகருக்கு வணக்கங்‌ கூறி இத்தலத்துக்குரிய 
மூர்த்தியாகிய சவுந்தர நாயகருக்கு அடுத்துப்‌ பின்‌ சொக்கநாயகி 
அம்மைக்கும்‌ வணக்கங்‌ கூறுகிறார்‌ இந்நூலாசிரியர்‌, பின்னர்‌ 
விநாயகர்‌ முதலாக முருகன்‌, நந்தியங்‌ கடவுள்‌ ஆகியோருக்கும்‌ 
சமயகுரவர்‌ நால்வர்க்கும்‌ வணக்கங்கூறிப்‌ பின்‌ இத்தலத்திற்‌ 
சிறப்புப்பெற்ற அமர்நீதி மாயனார்க்கும்‌ அறுபத்து மூவர்க்கும்‌ 
கூறியுள்ளார்‌. பிற புராண ஆசிரியர்கள்‌ பெரும்பாலும்‌ 
தூலிறுதியிற்‌ கூறும்‌ அறுமுறை வாழ்த்தினை இவர்‌ பாயிரத்துள்‌ 
கூறியுள்ளார்‌. பின்னர்ப்‌ புராண வரலாறும்‌ செய்த காரணமும்‌ 
அவையடக்கமும்‌ கூறுகின்றார்‌. 


3. நைமிசாரண்யச்‌ சருக்கம்‌ : 

தூற்றைம்பத்து நான்கு பாடல்களைக்‌ கொண்ட இச்சருக்கத்‌ 
துள்ளேயே ஆற்றுச்‌ சிறப்பு, நாட்டுச்‌ சிறப்பு, ஈகரச்சிறப்பு 
ஆயவற்றை அமைத்துக்‌ கூறுகின்றார்‌ ஆசிரியர்‌. 


முதற்கண்‌ மாதவம்புரி முனிவர்‌ தம்‌ பண்பு நலங்களையும்‌ 
அவர்‌ தம்‌ புறத்தோற்றத்தையும்‌ தூய்மையையும்‌ உருவக அணி 
சிறப்ப விளக்கிக்‌ காமவெகுளி மயக்கங்களை வென்று ஐம்புலன்‌ 
களையும்‌ அடக்கித்‌ திருநீறும்‌ அக்கமணியும்‌ அணிந்து பஞ்சாக்கர 
சிக்தையராய்த்‌ தவயோக நிலையில்‌ அவர்கள்‌ இருக்கும்‌ காட்சியும 
எய்தும்‌ ஆனந்தமும்பற்றிக்‌ கூ றி, இவர்கள்‌ பிரமதேவனிடம்‌ 
சென்று தாங்கள்‌ தவம்‌, நோன்பு முதலிய புரியச்‌ சிறந்தவோரிடம்‌ 
பெறவேண்டி நின்றதையும்‌, பிரமன்‌ குசைப்புல்லைச்‌ சக்கரமாக 
உருட்டி அதுநிற்குமிடமே உங்களுக்கு மேலான இடமென்று 
கூறிவிடுக்க, முனிவர்கள்‌ பின்தொடர்ந்து வந்து அது கின்ற 

க்‌ 


Tw 


xvlil 


இடத்தைத்‌ தவம்‌ பரியிட மாகக்‌ கொண்டனர்‌ என்று கூறுகின்றார்‌. 
நேமி சம்பந்தமாக ஏற்பட்டமையின்‌ இத்தலம்‌ நைமிசாரண்யம்‌ 
எனப்‌ பெயர்‌ பெற்றது. 


கூறுதற்கரிய பெருமையுடைய இந்‌ நைமிசாரண்யம்‌ 
சிவபெருமானையும்‌, திருமாலையும்‌, பிரமதேவனையும்‌ ஒத்தது என 
ஆசிரியர்‌ சிலேடையணியில்‌ வைத்துக்‌ கூறுவது சிறப்பாக உளது. 
இதன்கண்‌ உள்ள பல்வேறு வளங்களையும்‌ ஆரண்யத்தில்‌ உள்ள 
விலங்குகளையும்‌, மான்‌, மயில்‌ முதலியவற்றையும்‌, குழிகளில்‌ 
விளங்கும்‌ ஈவமணிப்‌ பெருக்கங்களையும்‌, மரஞ்செடி கொடிகளின்‌ 
செழிப்புக்களையும்‌ நயம்படப்‌ புனைந்து கூறுகிறார்‌ ஆசிரியர்‌. 
முனிவர்கள்‌ வேள்விகள்‌ செய்தும்‌ தவம்‌ புரிந்தும்‌ ஒழுகுகின்‌ றனர்‌. 


அக்காலை சூதமாமுனிவர்‌ அங்கு வருகிறார்‌. முனிவர்கள்‌ 
அவரைச்‌ சிறப்பாக வரவேற்று வழிபாடு செய்து அளவளாவிப்‌ 
புராணங்களைப்பற்றி விளக்க வேண்டுகின்றனர்‌. முன்னர்த்‌ 
திருவலஞ்சுழிப்‌ புராணம்‌ கேட்டோமாகலின்‌ அவ்வாறே 
இப்பொழுது திருகல்லூர்ப்‌ புராணத்தைத்‌ திருவாய்‌ மலர்ந்தருள 
வேண்டுமென் கின்‌ றனர்‌. 


சுந்தர நகராகிய நல்லூர்ப்‌ புராணத்தைக்‌ கூறுமுன்‌ 
அந்நகரின்‌ சிறப்பையும்‌ காவிரியின்‌ பெருமையையும்‌ சசோழ 
நாட்டின்‌ மாண்பையும்‌ கூறுவேன்‌ எனச்‌ சூதமுனிவர்‌ சவுனகாதி 
முனிவர்களை நோக்கி விளம்புகின்றார்‌. 


காவீரிநதி சையமால்‌ வரையிற்றோன்றிக்‌ கோள்‌ நிலைமாறினும்‌ 
பொய்யாது வழங்கும்‌ எனவும்‌ மலைபடுபொருள்கள்‌ பலவற்றையும்‌ 
தன்திரைக்‌ கரங்களால்‌ வாரி வந்து இருகரையும்‌ குவித்து வளஞ்‌ 
செய்யும்‌ எனவும்‌ குஞ்சராரணியம்‌, திருசிராப்பள்ளி முதலிய 
தலங்களை அணைந்து தெய்வத்‌ தன்மையோடு ஒழுகுவ தெனவும்‌ 
கூறி, இந்றதி செந்தமிழோடும்‌, கற்புடைப்‌ பெண்டிரோடும்‌ ஒக்கு 
மெனச்‌ சி£லடை வகையால்‌ வீளக்கிக்‌ கங்கை முதலாய தெய்வ 
நதிகளெல்லாம்‌ தம்‌ மாசு நீங்க வந்து காவிரியிற்‌ படி ந்து 
தூய்மையுறு மென்றும்‌ வீளம்புகிறார்‌. ட 


பின்னர்‌ நாட்டுவளங்‌ கூறத்‌ தொடங்கிச்‌ சோணாடு தெய்வத்‌ 
தலங்களால்‌ மாட்சிமையுடையதென்றும்‌, நில மடந்தையின்‌ 
மங்கல நாண்‌ போன்றது என்றும்‌, பயனற்ற காடுகள்‌ இல்லாமல்‌ 


Kix 
வள்ங்கொழிக்கும்‌ மரஞ்செடி கொடிகளாலும்‌, வயல்‌ வளத்தாலும்‌ 
நிறைந்ததென்றும்‌ காமதேனுவை ஒத்துப்‌ பல்வளத்தையும்‌ 
நல்குவதென்றும்‌, எண்ணான்கு அறங்களும்‌ நிகழ்தலான்‌ 
பார்வதியையும்‌, வளத்தால்‌ இலக்குமியையும்‌, உணர்வால்‌ 
அருமறையையும்‌ ஒக்கும்‌ என்றும்‌ நால்வகை வருணத்தாரும்‌ 
தத்தமக்கு வகுத்த அறநெறி ஒழுகலான்‌ காலினும்‌ கலத்தினும்‌ 
மல்கும்‌ பொருள்களால்‌ நிறைந்ததென்றும்‌ வள்ளவர்‌ கூறும்‌ 
நாட்டின்‌ இலக்கணங்கள்‌ யாவும்‌ பொருந்தியதென்றும்‌ கூறு- 
கின்றார்‌. சோலைகளின்‌ வளம்‌ புனைந்துரைக்கப்படுகின்றது., 
உழவரோதையும்‌, விழவரோதையும்‌, மழவரோதையுமாய்‌ 
நிறைந்து விளங்குவது என ஈயமிக விளக்கப்படுகிறது. 
வயல்கள்‌ வருணனையும்‌ உழவர்கள்‌ செயல்கள்‌ முதலிய 
வருணனையும்‌ சிறப்பாக உள்ளன. 


பின்னர்‌ நகர்வளங்கூறத்‌ தொடங்கிப்‌ பூசுரர்களாற்‌ பொலி 
வுறும்‌ இந்த நல்லூர்‌ சோழ நாட்டிற்கு மணிமுடியாகத்‌ திகழ்‌ 
கிறது, புத்தியும்‌ பத்தியும்‌ முத்தியும்‌ அளிப்பது எனச்‌ சிறப்‌ 
பித்து, இங்குள்ள நீர்த்தடங்கள்‌ பூமிதேவி சுந்தரநாயகற்கு 
ஏந்தும்‌ சித்திரப்படமென வீளங்குகின்றதென்றும்‌ எழுநிலை 
மாடங்கள்‌ சூரிய மண்டலத்திற்கும்‌ மேலும்‌ உயர்ந்தன என்றும்‌, 
கோபுரமும்‌ மதிலும்‌ பாற்கடலைக்‌ கடைந்த மேருவையும்‌ 
வாசுகியையும்‌ ஒக்கும்‌ என்றும்‌ தெருக்கள்‌ நதிகளை ஓக்கும்‌ 
என்றும்‌ கூறிப்‌ பின்‌ இந்நகரத்தை யானையோடும்‌ கடலோடும்‌ 
ஓமகுண்டங்களோடும்‌ மேருமலையோடும்‌ ஒப்பிட்டு வருணிச்‌ 
கின்றார்‌. மாடங்களின்‌ சிறப்புக்களை நயமாகப்‌ புனைந்திருக்‌ 
கின்றார்‌ ஆசிரியர்‌. இவ்வருணனைகளால்‌ இல்லறத்தாரின்‌ சிறப்பும்‌ 
வாழ்வும்‌ குறிப்பாகப்‌ புலப்படுத்தப்படுகின்‌ றன. 


மக்களின்‌ அறஞ்சார்ந்த சீரிய வாழ்வும்‌ அவர்களின்‌ கலை 
நலமும்‌ கல்விச்‌ சிறப்பும்‌ பண்பாடுகளும்‌ தெய்வ வழிபாடும்‌ 
விளக்கப்படுகின்றன. நல்லூர்‌ இறைவனை வணங்குவார்‌ எய்தும்‌ 
பயனும்‌ இக்கோயில்‌ திருப்பணீபுரிவார்‌ எய்தும்‌ நலனும்‌ - திருக்‌ 
குளங்களைச்‌ செப்பனிடுவோர்‌, பூசனைவீழா முதலியவை புரிவோர்‌ 
ஆடை அணிகள்‌ தானம்‌ புரிவோர்‌ பூசனைக்குரிய பொருள்‌ 
வழங்குவோர்‌ எய்தும்‌ பயனும்‌ விளக்கமாகக்‌ கூறப்படுகின்‌ றன. 


- விழா நாட்களில்‌ வழிபடுவோர்‌ எய்தும்‌ பேறும்‌ அறச்‌ 
, சாலைகள்‌ வைத்துத்‌ தொண்டு புரிவோர்‌ எய்தும்‌ மேன்மையும்‌ 


‘xX 


பிறவும்‌ வீரிவாகக்‌ கூறப்பெறுகின்றன. நல்லூரே கயிலாயம்‌ 
தீர்த்தங்கள்‌ யாவும்‌ கங்கை, மணல்கள்‌ சிவலிங்கம்‌ என விளக்கி 
நல்லூரின்‌ வரலாறு கூறத்‌ தொடங்குகின்றார்‌ சூதமுனிவர்‌. 
இதன்கண்‌ பதினெண்‌ புராணங்களின்‌ சுலோக அளவையும்‌ 
நல்லூர்‌ மான்மியங்‌ கூறும்‌ நூல்களிள்‌ பெயர்களும்‌ கூறப்‌ 
படுகின்றன. 


8, கைலாயச்‌ சருக்கம்‌ : 


அறுபது பாக்களையுடையது இச்சருக்கம்‌, கைலாயம்‌ 
விண்கடலிற்‌ பூத்த தாமரை மலர்‌ போன்றது. இதன்‌ சிகரம்‌ 
இறைவனது முடிபோன்றது. அருவிகள்‌ தும்பை மாலைகள்‌ 
போன்றன எனத்‌ தொடங்கி சிலேடை வகையில்‌ சிவபெருமானை 
ஒத்தது என விளக்கப்படுகிறது. கைலாயம்‌ எப்பொழுதும்‌ 
ஒளியுடையதாகத்‌ திகழ்கின்‌ றதென் றும்‌ சாரல்களால்‌ சிறப்புடைய 
தென்றும்‌ தேவர்கள்‌ ஆடிப்பாடிக்‌ களிப்பர்‌ என்றும்‌ ஆனந்தக்‌ 
கண்ணீரும்‌ அருவீயும்‌ மழையென வழியும்‌ என்றும்‌ கூறி 
இறைவன்‌ செவ்வேளோடும்‌ உமையோடும்‌ வீற்றிருக்கும்‌ காட்‌ 
'சியையும்‌, இறைவனிடம்‌ செவ்வேள்‌ வினவுவதும்‌ நல்லூரின்‌ 
சிறப்பை இறைவன்‌ கூறுவதும்‌ பேசப்படுகின்றது. 


இத்தல மான்மியத்தை இன்னின்னவரிடம்‌ கூறலாகாது என 
விளக்கும்‌ பகுதியில்‌ அறத்தின்‌ வழுவியோர்‌, ஒழுக்கமில்லா தவர்‌ 
சமயக்‌ காழ்ப்புடையோர்‌ ஆயவர்களை வரிசைப்படுத்திக்‌ 
குறிப்பால்‌ இகழ்ந்து கூறி இன்னின்னவர்க்குக்‌ கூறத்தகுமென 
விளக்கும்‌ பகுதியில்‌ அறநெறிச்‌ சான்றோர்களை அடையாளங்‌ 
காட்டிப்‌ பேசுகின்றார்‌ ஆசிரியர்‌. 


பின்‌ இத்தலத்தின்‌ அமைப்பையும்‌ இது திருமகளை ஒத்தது 
எனவும்‌ இதன்‌ மான்மியத்தை முருகன்‌ சனற்குமாரருக்கும்‌ அவர்‌ 
வியாசருக்கும்‌ அவர்‌ தனக்கும்‌ அருளிய வரலாற்றைச்‌ சூதர்‌ கூறி 
நல்லூர்ப்‌ புராணத்தை இவ்வகையால்‌ பகுத்துக்‌ கூறுவேன்‌ என 
நிரல்படுத்துகின்றார்‌. இதன்கண்‌ அமைந்த சருக்கங்களை 
வரிசைப்படுத்துகின்றார்‌. 


4. சுந்தராசலச்‌ சருக்கம்‌ : 
இது நாற்பது பாடல்களையுடையது. முதற்கண்‌ சுந்தராசலம்‌ 
 இப்புவிக்கண்‌ வந்த வரலாற்றைக்கூறத்‌ தொடங்குகின்றார்‌. 


மேருமலையில்‌ தேவர்கள்‌ கூடியிருந்த ஒருகாலை : நாரதர்‌ 
ஆதிசேடனுடைய ஆற்றலைப்‌ புகழ்ந்து கூறுதலைக்‌ சேட்ட வாயு 
தேவன்‌ பொறாது தன்‌ ஆற்றலை எடுத்துச்சொல்ல, சேடன்‌ தன்‌ 
பெருமையைக்‌ கூற இருவர்க்கும்‌ பூசல்‌ நேர்ந்தது. தேவர்கள்‌ 
வாயுவை நோக்கி நீ இம்மலைச்‌ சிகரத்தைப்‌ பெயர்த்தெடுத்திடுக 
என்று கூற, அவன்‌ அதனைப்‌ பெயர்க்க முற்படும்போது சேடன்‌ 
பேருருக்கொண்டு பொன்‌ மலையைச்‌ சுற்றிப்‌ போர்த்துக்கொண்டு 
வாயுவின்‌ செயலைத்‌ தடுத்தான்‌. சேடனின்‌ செயலும்‌ தோற்றமும்‌ 
பற்றிய கற்பனை சிறப்பாக உளது. தேவர்கள்‌ அஞ்சினர்‌. வாயு 
மேலும்‌ முயல சேடன்‌ வாயுவை விழுங்கிக்கொண்டே கலக்கமின்றி 
இருந்தான்‌, வாயுவின்‌ வேகத்தால்‌ உலகம்‌ கறங்கெனச்‌ 
சுழல்கிறது, தேவர்கள்‌ அனந்தனை வேண்ட, அவன்‌ பிடியைச்‌ 
சிறிது தளர்த்த அவ்விடையில்‌ வாயு சிகரத்தைப்‌ பெயர்த்து 
விட்டான்‌. தேவர்கள்‌ வேண்டுகோளால்‌ இருவரும்‌ சீற்றந்‌ 
தணிந்தனர்‌. 


வாயுவால்‌ பெயர்த்தெடுக்கப்பட்ட மேரு மலையின்‌ . சிகரம்‌ 
காவிரியின்‌ தென்பால்‌ வந்து தங்கியது. அதன்கண்‌ அமைந்திருந்த 
சிவலிங்கத்தை முனிவர்களும்‌ காமதேனுவும்‌ பூசித்து வந்தனர்‌. 
இந்த லிங்கம்‌ ஒளிமயமாரய௰்‌ விளங்குகின்றது, இங்கே 
இறைவனோடு மலைமகளும்‌ உடன்‌ உறைவாளாயினள்‌. கூவிளம்‌ 
தலவிருட்சமாக உள்ளது. தேவர்களும்‌ மூவர்களும்‌ சித்தர்களும்‌ 
வழிபட இறைவன்‌ அருள்புரிந்து இங்கே உறைகின்றான்‌. இத்‌ 
தலத்தின்‌ வடமொழிப்பெயர்‌ சுந்தரமாபுரம்‌. தமிழ்ச்‌ சான்றோர்‌ 
நல்லூர்‌ என வழங்கி வழிபடுகின்றனர்‌ எனச்‌ சூத முனிவர்‌ 
விளம்பினார்‌. 


9. பிரமதேவர்‌ அருச்சனை புரிந்த சருக்கம்‌ : 

நாற்பத்தொரு பாடல்களையுடைய இச்சருக்கத்திம்‌ படைப்புத்‌ 
தொழிலாற்றும்‌ பிரமதேவன்‌ தான்‌ படைக்கின்ற உயிர்கள்‌ 
அவையவை செய்த புண்ணிய பாவங்களுக்கு ஏற்ப இன்பதுன்பச்‌ 
சூழலிற்‌ சிக்கி வருந்துவதனையும்‌ எழுவகை -தோற்றமுற்று 
நாற்கதியிலும்‌ பிறந்துழலுவதனையும்‌ நோய்‌ வறுமை முதலிய- 
வற்றால்‌ இறந்தும்‌ பின்பு பிறந்தும்‌ எண்ணிலா இடுக்கண்‌ 
எய்துவதனையும்‌ எண்ணித்‌ தன்‌ தொழில்‌ மீது வெறுப்புற்று 
இறைவனை நாடிப்‌ போற்றி அவன்‌ அருள்பெற்று அறைதியுற 


எண்ணுகிறான்‌, 


xxill 


இறைவன்‌ எழுந்தருளும்‌ தலங்களுள்‌ சிறப்புடையதனை 
நாடிப்‌ பல பகுதிகளையும்‌ . கண்டு இறுதியில்‌ நல்லூரை 
அடைகின்றான்‌. முறைப்படி இறைவனை அருச்சித்து வழிபாடு 
செய்கின்றான்‌. இறைவன்‌ உவந்து தன்‌ தேவியோடும்‌ 
பிரமனுக்குக்‌ காட்சி தருகிறான்‌. ௩வமணி லிங்கத்தின்கண்‌ 
இறைவன்‌ தேவியோடும்‌ யானைமுகனும்‌ ஆறுமுகனும்‌ இருபால்‌ 
விளங்கத்‌ தோன்றியருளும்‌ காட்சி சிறப்பாக வருணிக்கப்படுகிறது. 


அக்காட்சியை உரகர்‌ முதல்‌ தேவர்கள்‌ யாவரும்‌ கண்டு 
போற்றி நிற்கின்றார்கள்‌, தேவ வாச்சியங்கள்‌ முழங்க நாரதர்‌ 
வீணை இசை எழுப்ப வெள்ளி மலையின்மேல்‌ ஒரு பொன்மலை 
தோன்றியதுபோல விளங்கும்‌ இறைவனைக்‌ கண்டு பிரமன்‌ 
ஒப்பறும்‌ மகிழ்ச்சியுறுகிறான்‌. ஆனந்தக்‌ கண்ணீர்‌ பெருக 
இறைவன்‌ புகழைப்‌ போற்றித்‌ துதிக்கிறான்‌. போற்றிப்பாடல்கள்‌ 
சைவசமயத்‌ தத்துவங்களால்‌ அழகுறப்‌ புனையப்பட்டுள்ளன 
இறைவன்‌ பிரமனை நோக்கி நீ வேண்டும்‌ வரங்களைக்கேள்‌ எனப்‌ 
பணிக்கப்‌ பிரமன்‌ இறவாத இன்ப அன்பு வேண்டிப்‌ பின்னர்‌ 
இற்றைக்கு எழுந்தருளியிருக்கும்‌ இக்கோலத்தோடு இந்த 
லிங்கத்தின்கண்‌ இருந்து என்றும்‌ காட்சிதந்தருள வேண்டும்‌ 
என்றும்‌, அருச்சனை புரிவோர்தம்‌ பாவங்களைத்‌ துடைத்து 
இன்பத்தை அருள வேண்டுமென்றும்‌ வழிபடுவர்க்குச்‌ சிவகதியை 
நல்கவேண்டுமென்றும்‌, யானமைத்த பிரமதீர்த்தத்தில்‌ மூழ்கி வழி 
படுவோருக்கு இம்மையின்பமும்‌ மறுமைப்பேறும்‌ வழங்கவேண்டு 
மென்றும்‌ இத்தீர்த்தத்தில்‌ மூழ்கி ஐந்தெழுத்தோதுபவர்க்கு 
எல்லா இன்பமும்‌ சேரும்‌ தலமாக இது விளங்க வேண்டுமென்‌ றும்‌ 
இத்தலத்துறைவோர்‌ எண்ணியவை எண்ணியாங்குப்‌ பெற்று 
இன்புற வேண்டும்‌ என்றும்‌ உன்‌ இணையடி போற்றி இராசத 
குணத்தின்‌ சாந்தியை யான்‌ எப்பொழுதும்‌ பெற வேண்டும்‌ 
என்றும்‌ கேட்கிறான்‌. இறைவன்‌ அவ்வாறே அருள்செய்கிறான்‌ . 
இதனால்‌ தன்னால்‌ படைக்கப்பெறும்‌ உயிர்கள்‌, ஊழ்வினையான்‌ 
எய்தும்‌ துன்பங்களை இத்தலத்தில்‌ வந்து வழிபடின்‌ நீங்கிப்‌ பேறு 
பெறவேண்டும்‌ என்றும்‌ பிரமன்‌ வரம்‌ பெற்றமை புலப்படுத்தப்‌ 
பெறுகின்றது. 


6. பிரமதீர்த்தச்‌ சருக்கம்‌: 

இருபத்தாறு பாடல்களையுடைய இச்சருக்கத்தில்‌ பிரம 
தீர்த்தத்தின்‌ அமைப்பும்‌ இந்த இந்தக்‌ காலத்தில்‌ இதில்‌ மூழ்கி 
வழிபடுவோர்‌ எய்தும்‌ பயனும்‌ கூறப்பட்டுள. ஈல்லூரிறைவன்‌ 


xxill 


சந்நிதிக்குமுன்பு பிரமன்‌ நாற்சதுரமாக ஓர்‌ இடம்‌ அமைத்து 
ஆகாய கங்கையைக்‌ கொணர்ந்து நிரப்பினான்‌, இந்த்‌ தீர்த்தத்‌ 
தடத்தின்‌ இந்திர திசையில்‌ இருச்கு வேதத்தையும்‌, யமதிசையில்‌ 
யசுர்‌ வேதத்தையும்‌ சன்னிதிக்கு நேரே சாம வேதத்தையும்‌ 
வட திசையில்‌ அதர்வண வேதத்தையும்‌ துறைகளாக அமைத்து 
அகழ்ந்து நாற்றிசையிலும்‌ பொன்மயமான படிகளை அமைத்து 
அதன்‌ நடுவில்‌ வேதங்களையும்‌ பதினெண்‌ புராணங்களையும்‌ சத்த 
கோடி மகாமந்திரங்களையும்‌ நிலைபெறச்‌ செய்தான்‌. இதனால்‌ 
இது பிரம தீர்த்தம்‌ எனப்‌ பெயர்பெற்றது. 


இத்தீர்த்தத்தில்‌ ஆடுவோர்‌ எல்லாவகையான மாசுகளும்‌ 
நீங்கி இன்புறுவர்‌ என்றும்‌ அந்தணர்க்குத்‌ தவறு செய்தோர்‌ 
ஆசிரியனுக்குத்‌ துன்பஞ்செய்தோர்‌, கருச்‌ சிதைத்தோர்‌, 
பிறர்மனை விழைந்தோர்‌ முதலாகக்‌ கொடிய பாவங்களைச்‌ செய்‌ 
தோரும்‌ இதனுள்‌ மூழ்கி வழிபடுவாராயின்‌ அத்தீவினைகள்‌ நீங்கி 
நலமுறுவர்‌ என்றும்‌ இதன்கண்‌ அமைந்துள்ள நான்கு வேதத்‌ 
துறைகளிலும்‌ இன்னின்ன மாதங்களில்‌ இன்னின்ன விண்மீன்‌ 
களில்‌ நீராடுவோர்‌ இன்னின்ன பாவங்கள்‌ நீங்கி இன்னின்ன 
பயனைப்‌ பெறுவார்‌ என்றும்‌, இக்நதிதியில்‌ தருப்பணம்புரிவோர்‌, 
சிரார்த்தம்‌ செய்வோர்‌ எய்தும்‌ பலன்‌ இவை என்றும்‌! 
நால்வருணத்தார்க்கும்‌ ஒப்ப இப்பலன்கள்‌ எய்தும்‌ என்றும்‌, 
இத்தீர்த்தத்தில்‌ ஆடினோரைக்‌ காணினும்‌ தீண்டினும்‌ ஈற்பேறு 
கிட்டும்‌ என்றும்‌ இதன்கண்‌ அமர்ந்து தானமுதலிய புரியின்‌ 
அவை பன்மடங்காகப்‌ பெருகிப்‌ பலன்‌ விளைவிக்கும்‌ என்றும்‌ 
குத, முனிவர்‌ விளக்குகிறார்‌. 


“மேலும்‌ கிரேதாயுகத்தில்‌ பிரமபுட்கரணி என்றும்‌ திரேதா 
யுகத்தில்‌ வேதபுட்கரணி என்றும்‌, துவாபராயுகத்தில்‌ புண்ணிய 
புட்கரணி என்றும்‌ கலியுகத்தில்‌ சத்தசாகரம்‌ என்றும்‌ இத்தீர்த்தம்‌ 
வழங்கப்‌ பெறுமென்றும்‌ கூறி இத்தலத்தின்‌ தீர்த்தத்திற்கும்‌ 
மூர்த்திக்கும்‌ இவ்வுலகில்‌ இணையே இல்லை என்றும்‌ கூறுகின்றார்‌: 


7. பஞ்சாக்கரச்‌ சருக்கம்‌ : \ 

இச்சருக்கம்‌ எழுபத்தேமு பாடல்களைக்‌ கொண்டுள்ளது. 
இந்திரன்‌ மூதலாய தேவர்களும்‌ எண்திசைத்‌ தேவர்களும்‌ 
வித்தியாதரர்‌ முதலானோரும்‌ காசிபன்‌ அகத்தியன்‌ முதலாய 
முனிவர்களும்‌ சத்தியலோகத்தையடைந்து பிரமனை வணங்கி 


ஐ] 


முடிவில்லாத இன்பத்தையும்‌ மாறாத முத்தியையும்‌ அளிக்கவல்ல 
உறுதிப்பொருள்‌ யாதென அறிந்து உய்ய வந்துள்ளோம்‌: 
அதனை அருள வேண்டுமென்‌ றனர்‌. 


வேதங்களை வகுத்துணர்ந்து எல்லா உலகங்களையும்‌ படைத்து 
வரும்‌ பிரமதேவன்‌ பரமனது திருஐந்தெழுத்தையும்‌ மதித்தெண்ணிப்‌ 
பஞ்சாக்கரமே உறுதி யாவையும்‌ ஈல்கவல்லதெனக்‌ கூறினான்‌. 
தேவர்‌ முதலானோர்‌ அதனை அறியும்‌ திறத்தினை அருளவேண்டினர்‌, 
இதன்‌ பெருமையைச்‌ சிவபெருமானையன்றி உணர்த்தவல்லார்‌ 
வேறு யாவரும்‌ இலர்‌ என்று கூறி அவர்களையும்‌ அழைத்துக்‌ 
கொண்டு சிவபெருமானிடம்‌ செல்கின்றான்‌. 


அப்பொழுது வாயுதேவன்‌ பசும்பொன்‌ சிகரத்தோடு 
விளங்கும்‌ நல்லூரின்‌ சிறப்பை எடுத்து விளக்கி இறைவனை 
அங்குக்‌ காணவேண்டுமெனக்‌ கூற எல்லோரும்‌ நல்லூர்‌ வந்து 
இறைவனை அருச்சனை புரிந்து வழிபடுகின்றனர்‌. தேவர்கள்‌ 
தங்கள்‌ பெயரால்‌ இலிங்கங்களைத்‌ தாபித்துப்‌ பன்னாள்‌ பூசிக்க 
இறைவன்‌ அருள்புரிய எண்ணுகின்றான்‌. 


முருகன்‌ விநாயகன்‌ உமாதேவி மூவரோடும்‌ இறைவன்‌ காட்சி 
கர, தேவர்கள்‌ போற்றி மகிழ்ந்து பஞ்சாக்கர நுட்பத்தை ஓத 
வேண்டினர்‌, மேலும்‌ தங்களால்‌ அமைத்து வழிபடப்பெற்ற லீங்க 
மூர்த்திகளை வழிபடுவோருக்கும்‌ இங்குள்ள தீர்த்தத்தில்‌ 
ஆடுவோருக்கும்‌ முத்தியளிக்க வேண்டுமெனவும்‌ வரங்கேட்டனர்‌, 


இறைவனும்‌ அவ்வாறேயருளிப்‌ பஞ்சாக்கர மந்‌ திரம்‌ சத்த 
கோடி மகாமந்திரங்களினும்‌ உயர்ந்தது பெரியது என்றும்‌ எல்லா 
நலங்களையும்‌ தந்து பிறவிப்பிணியைத்‌ தீர்ப்பது என்றும்‌, எண்‌ 
வகைச்‌ சித்திகளையும்‌ வீடுபேற்றையும்‌ அளிப்பது என்றும்‌. தான்‌ 
பஞ்சாக்கர ரூபமாகவே விளங்குகின்றேன்‌ என்றும்‌, ஆராதாரத்‌ 
தத்துவங்கள்‌ இதன்‌ விளக்கமே என்றும்‌, எத்தகைய பாவிகளும்‌ 
இதனை உணர்ந்து ஓதின்‌ அவர்களை உய்வீப்பதென்றும்‌ இதுவே 
தாரக மந்திரமென்றும்‌ விளக்கி உபதேசம்‌ செய்கிறான்‌. அதனை 
ஓதி வழிபடும்‌ முறையையும்‌ கூறியருளுகின்றான்‌. 

மேலும்‌ ஏழு தீவுகளூள்ளூம்‌ இத்தலமே சிறந்ததென்றும்‌, 


இதுவே சித்தித்‌ தலமென்றும்‌, இங்கிருந்து பஞ்சாக்கரத்தை 
ஓதின்‌ அது பத்து தூறாயிரங்‌ கோடியாகப்‌ பெருகுமென் றும்‌ 


xxv 


இதனை உருத்திராக்கம்‌ பவழம்‌ இவற்றால்‌ எண்ணி உருச்செய்ய 
வேண்டுமென்‌ றும்‌ இன்ன காலங்களில்‌ ஓதின்‌ இன்ன பயன்களை 
மல்குமென்றும்‌ மேலும்‌ திருநீறு முதலிய சின்னங்களைத்‌ தரித்துப்‌ 
பஞ்சாக்கரமோதுவார்‌ எய்தும்‌ பயனையும்‌ கூறி இத்தலத்தின்‌ 
மேன்மையையும்‌ விளக்குகின்றான்‌. இந்திரன்‌ முதலாய தேவர்கள்‌ 
இம்மந்திரத்தால்‌ பெற்ற சிறப்பினைச்‌ சூத முனிவர்‌ விளக்குகிறார்‌ 


8. அக்கினிதீர்த்தச்‌ சருக்கம்‌ : 

இஃது எண்பத்திரண்டு பாடல்களையுடையது, இயற்கை 
வளஞ்சான்ற பொருநை நதிக்கரையில்‌ உள்ள மாதவீயென்னும்‌ 
மூதூரில்‌ வசு என்னும்‌ அந்தணன்‌ வாழ்ந்து வந்தான்‌.” இவன்‌ 
சிறந்த" பண்புடையவன்‌, நல்லொழுக்கமுடையவன்‌, நான்கு 
வேதங்களையும்‌ திரிபறப்பயின்றவன்‌ குணநலஞ்சான்ற ஒருத்தியை 
மணந்து மக்களைப்பெற்று ஊரார்‌ போற்ற வாழ்ந்து வந்தான்‌. 


ஒருகாலை மலையத்துவச பாண்டியன்‌ சிறந்த செங்கோன்மை 
யும்‌ கொடை வண்மையும்‌ உடையனாய்‌ விளங்குதலைக்‌ கேட்டு 
அவனிடம்‌ சென்று கிறந்த இலக்கணமுடைய ஒரு பசுவைக்‌ 
கன்றோடு பரிசாகப்‌ பெற்று வந்து அதனைத்‌ தன்‌ மக்களினும்‌ 
மேலாகப்‌ போற்றி வளர்த்து வந்தான்‌. அதுகாலை தன்‌ மக்களுள்‌ 
ஒருவனுடைய திருமணத்தை முன்னிட்டு அயலூர்‌ செல்ல நேர்ந்த 
போது தன்‌ மாணவருள்‌ ஒருவனிடம்‌ பசுவை ஒப்பித்துப்‌ பேணப்‌ 
பணித்துச்சென்று மூன்றாம்நாள்‌ கழித்து வந்து பார்த்தபோது பச 
பட்டினியால்‌ இருந்தமைகண்டு பெரிதும்‌ மனங்கலங்கி வருந்திய 
போது மாணவர்கள்‌, பசுவைப்‌ பேணிய மாணவன்‌ மூன்று 
நாளைக்கும்‌ உரிய புல்‌ முதலிய உணவுகளை இட்டுச்‌ சென்றான்‌. 
பசு அவற்றை ஒரு நாளிலேயே உண்டுவிட்டு இரண்டுநாள்‌ 
பட்டினியாகக்‌ கிடந்தது என்று கூறினார்கள்‌. வசு அதுகேட்டுப்‌ 
பரவங்களிலெல்லாம்‌ கொடிய பாவமாகிய பசுவைப்‌ புரக்காத 
பாதகத்திற்கு ஆளானமை கருதி நொந்து பசுவை ஓர்‌ 
அந்தணனுக்குத்‌ தானமாகக்‌ கொடுத்துவிட்டு இறந்துவிடுகிறான்‌- 


இயமனுல்கு சென்ற வசு இருநூறு ஆண்டுகள்‌ நிரயத்துள்‌ 
கிடந்து மீண்டும்‌ பூவுலகில்‌ ஞாளியாகப்‌ பிறந்துழல்கின்றான்‌. 
பல பிறப்புக்கவ-நாயாகப்‌ பிறந்து ஒரு பிறப்பின்கண்‌ அகத்தியர்‌ 
வாழும்‌ பொதிய மலைக்கண்‌ அலைந்து திரிகின்றபோது முனிவருள்‌ 
சிறந்தவராகிய கும்பமுனி வசுவாகிய நாயின்‌ முற்பிறப்புக்களையும்‌ 


%%171 


அதன்‌ காரணத்தையும்‌ தன்‌ தவ வலியால்‌ உணர்ந்து அறிந்து 
இப்பாவத்தை இவன்‌ செய்யவில்லையா தலின்‌ உய்திகூற எண்ணி 
வசுவையழைத்துப்‌ பசுவைப்‌ பட்டினியிட்டோர்‌ அடையும்‌ 
துன்பத்தையும்‌ பசுவைத்‌ தானமிட்டோர்‌, இறைவனுக்குப்‌ 
பாலாபிடேகம்‌ செய்தவர்‌ எய்தும்‌ இன்பப்பயனையும்‌ விளக்கி 
நீ சுந்தரகிரி சென்று அச்கினி தீர்த்தத்தில்‌ நீராடி இறைவனை 
வழிபடின்‌ உன்‌ பாவம்‌ நீங்கிப்‌ பழைய வடிவம்‌ பெறுவாய்‌ எனக்‌ 
கூறுகிறார்‌. 

இறுதிக்‌ காலத்துப்‌ பசுவினைத்‌ தானம்‌ செய்த ப்பத்‌ 
தால்‌ அகத்தியர்‌ இவ்வுபாயத்தைக்கூற நேர்ந்தமையுணர்ந்து வசு 
பொதியத்தினின்றும்‌ புறப்பட்டுக்‌ கடம்பாடவி இறைவனை 
வழிபட்டு வையையில்‌ நீராடிச்‌ சிராப்பள்ளி வழியாகத்‌ 
திருவையாற்றினைக்‌ கடந்து குடந்தை வந்து பின்‌ நல்லூரை 
அடைகின்றான்‌. அகத்தியர்‌ கூறியவாறு அக்கினி தீர்த்தத்தில்‌ 
மூழ்கி ஆண்டுள்ள அரசமரத்தின்கீ ழ்‌ நிற்கின்றான்‌. அப்பொழுது 
அக்கினி தீர்த்தத்‌ தில்‌ மூழ்கிவந்த ஒரு முனிகுமாரன்‌ தன்‌ சடையை 
உதறி முடிக்குங்கால்‌ அச்சடையினின்றும்‌ தெறித்த நீர்த்துளி 
வசுவின்‌ மேற்பட ஞாளியுருவம்‌ நீங்கித்தேசடைய பழையஅந்தண 
வடிவத்தைப்‌ பெறுகிறான்‌. கண்டோர்‌ வியப்புறுகின்றனர்‌ 
பின்னர்ப்‌ பிரமதீர்த்தத்தில்‌ மூழ்கி இறைவனைப்‌ பலவாறு 
போற்றித்‌ துதிக்கிறான்‌. விகாயகரையும்‌ அம்பிகையையும்‌ வழி 
பட்டுச்‌ சிவராத்திரி நாளை எதிர்கோக்கியிருக்கிறான்‌. சிவராத்திரி 
வந்தது. அந்நாளில்‌ இறைவனுக்குப்‌ பூசனை முதலியவற்றை விதிப்‌ 
படி செய்து துதித்துப்‌ போற்றுகிறான்‌. இறைவன்‌ காட்சி தந்து 
வரங்களைக்கேள்‌ எனக்கூற அந்தணன்‌ இறைவனிடம்‌ நீங்காத 
அன்பு வேண்டிப்‌ பின்‌ இத்தலத்தில்‌ சிவராத்திரியில்‌ வந்து 
பூசிப்போர்‌ யாவருக்கும்‌ எல்லாப்‌ பேறுகளையும்‌ அருள வேண்டிக்‌ 
கேட்கிறான்‌. இறைவனும்‌ அவ்வாறே வரந்தருகிறான்‌. அற்றை 
நாள்‌ முதல்‌ நல்லூர்‌ இறைவனுக்கு அபராதட்சமரர்‌ என்னும்‌ 
பெயர்‌ விளங்குகின்றது எனச்‌ சூத முனிவர்‌ பபப ப பய 
கூறி அக்கினி தீர்த்தத்தின்‌ சிறப்பை விளக்குகிறார்‌. 


இச்சருக்கத்தில்‌ பசுவினைப்‌ புரப்போர்‌ பசுவின்பால்‌ முதலிய 
வற்றால்‌ இறைவனுக்கு நீராட்டுவோர்‌ எய்தும்‌ பயனையும்‌, அகத்தி 
யரின்‌ தவச்சிறப்பையும்‌ பொ தியமலையின்‌ வருணனையையும்‌, வசு 
இறைவனைப்‌ போற்றிப்‌ புகழ்தலையும்‌ சிறப்பாகவும்‌ சுவையாகவும்‌ 
ஆசிரியர்‌ கூறியுள்ளார்‌. படித்து இன்புறத்தக்கன. 


xxvil 


9. அகத்தியர்க்கு மணவாளக்‌ கோலங்‌ காட்டின சருக்கம்‌: 


இச்சருக்கம்‌ இருபத்து மூன்று பாடல்களைக்‌ கொண்டுள்ளது. 
பிரமன்‌ மக்களுள்‌ தலைமை சான்ற தக்கன்‌ தவத்தால்‌ உமாதேவி 
இவனுக்கு மகளாகத்‌ தோன்றினள்‌. இத்தாட்சாயணியை இறை 
வனுக்கு மணஞ்‌ செய்தளித்தான்‌. பின்னர்‌ தன்‌ செருக்கால்‌ 
இறைவனை இஃழ்ந்து செய்த வேள்வியை இறைவி தடுக்க, 
தக்கன்‌ இறைவ்யை அவமதித்தான்‌. அது பொறாத தேவி அவ்‌ 
வேள்வியில்‌ அவியாகிப்‌. பிள்‌ இமவானுக்கு மகளாகப்‌ பிறந்து 
இறைவனை அடைய நோற்றாள்‌. இறைவன்‌ முனிவர்கள்‌ வாயிலாக 
மணம்‌ பேசித்‌ தேவகணங்களோடு இம௰யமால்‌ வரைக்கு எழுந்‌ 
தருளினான்‌. தேவர்‌ கூட்டத்தின்‌ பொறையாற்றாது வடக்குத்‌ 
தாழ்ந்து தென்திசை உயர்ந்தது. இதனைச்‌ சமப்படுத்தும்‌ ஆற்றல்‌ 
அகத்திய முனிவனுக்கே உண்டெனக்‌ கருதி இறைவன்‌ கும்ப 
முனியைத்‌ தென்னாடு செல்லப்‌ பணித்தபோது அகத்தியன்‌ 
இறைவன்‌ பார்வதியை மணக்குங்‌ கோலத்தைக்‌ காண 
வேண்டினான்‌, இறைவன்‌ தங்கள்‌ மணக்கோலத்தைத்‌ திருநல்லூ 
ரில்‌ காட்டுவதாக அருளினான்‌. அகத்தியன்‌ தென்னாடு நோக்கி 
வருங்கால்‌ விந்தியமலையின்‌ செருக்கையடக்கிப்‌ பொ தியமலையில்‌ 
வந்து தங்கிப்‌ பின்னர்‌ ஈல்லூரையடைந்து இறைவனை வழிபட்‌ 
இறைவன்‌ தான்கொண்ட மணவாளக்‌ கோலத்தையும்‌ மணவிழா 
நிகழ்ச்சியையும்‌ காட்டியருளி வேண்டும்‌ வரத்தையும்‌ கேளெனப்‌ 
பணித்தான்‌. ல்‌ 


பேருவகை பூத்துநின்ற அகத்தியன்‌ இத்‌ திருநல்லூரில்‌ 
எப்பொழுதும்‌ இம்‌ மணவாளக்‌ கோலத்தோடு அன்பர்களுக்குக்‌ 
காட்சி தர வேண்டுமென்றும்‌ இத்‌ தலம்‌ தென்‌ கயிலாயமாகவும்‌ 
காசியரகவும்‌ விளங்க வேன்டுமென்றும்‌ இவ்வூர்‌ சுந்தரபுர 
மென்றும்‌ இறைவன்‌ சுந்தரநாதர்‌ என்றும்‌ திகழ வேண்டு 
மென்று வேண்டினான்‌. அவ்வாறே. இறைவன்‌ அருளினான்‌ இச்‌ 
சருக்கத்தைக்‌ கேட்போர்‌ நன்மணம்‌ பொருந்தி வாழ்வார்‌ எனச்‌ 
சூதமுனிவர்‌ கூறி முடிக்கின்றார்‌. 


10. சத்தசாகரம்‌ வரவழைத்த சருக்கம்‌ : 

இச்‌ சருக்கம்‌ நாற்பத்தைந்து பாடல்களைக்‌ கொண்டுள்ளது. 
இதனுள்‌, பாண்டுவின்‌ மனைவி குந்தி தேவி தான்‌ கன்னியாக 
இருந்தபோது துருவாசர்‌ தந்த மந்திர ஆற்றலால்‌ சூரியனை வழி 


xxvill 


பட்டு அவனுக்குரிய மந்‌ திரத்தைச்‌ செபித்துக்‌ கருவுற்றுக்‌,கா தினால்‌ 
கர்ணனை மகவாக உயிர்த்த வரலாற்றைத்‌ தவுமிய முனிவரிடம்‌ 
கூறிக்‌ கன்னித்‌ தன்மையிழந்தமைக்கு அஞ்சி அம்மகவை நீரில்‌ 
வைத்துச்‌ செல்லவிட்டமை உலகியல்‌ நோக்கில்‌ குற்றமுடைய 
தாகத்‌ தன்னெஞ்சு வருந்துவதனைக்‌ கூறி அதற்கு உய்தி கூற 
வேண்டுமென்று நின்றபோது தவுமிய முனிவர்‌ குந்தியை அவள்‌ 
மக்களிடத்தில்‌ அனுமதி பெற்றுத்‌ தீர்த்த யாத்திரை சென்று 
வரின்‌ மன அமைதியுறுமென்று கூறித்‌ தன்‌ புத்திரனையும்‌ உடன்‌ 
அனுப்பி வைக்கின்றார்‌. 

கங்கை முதலாய தீர்த்தங்களாடித்‌ தென்னாடு போந்து பல 
தலங்களையும்‌ வழிபட்டு இறுதியில்‌ ஈல்லூரையடைந்து அக்கினி 
முதலாய தீர்த்தங்களில்‌ படிந்து தங்கியிருக்கும்போது அங்கு வந்த 
உரோமச முனிவரை வணங்கித்‌ தன்‌ குறைகளைக்‌ கூறினள்‌. 
அவர்‌ நாளை மாசிமக நாள்‌ ஆதலின்‌ இந்‌ நாளிற்‌ கடலாடி 
இறைவனை வழிபட்டால்‌ உன்‌ பாவங்கள்‌ யாவும்‌ தீருமென 
நவின்றார்‌. கடலாடுதற்குச்‌ செல்லப்‌ போதுமான நேரமின்மையால்‌ 
வருந்தி இறைவனை நோக்கி முறையிட்டாள்‌. இறைவன்‌ 
நாளையே இப்‌ பிரம தீர்த்தத்தில்‌ ஏழு கடலையும்‌ வந்து அமையு 
மாறு செய்வேன்‌ நீ ஆடி உய்வுபெறலாம்‌ எனக்‌ கூறிக்‌ கடலை 
யழைக்க அவை பெரு முழக்கத்தோடு வந்து பிரம தீர்த்தத்தில்‌ 
சங்கமமாயின. குந்தி அதனுள்‌ மூழ்கித்‌ தர்ப்பணம்‌ முதலாயின 
செய்து தானங்கள்‌ வழங்கித்‌ தன்‌ பதி சென்றடைந்தாள்‌. 
அது முதல்‌ இத்தீர்த்தம்‌ சத்த சாகரம்‌ என வழங்கி வருகிறது. 
இதனுள்‌ ஆடினோர்‌ எல்லாத்‌ தீர்த்தங்களிலும்‌ மூழ்கி வழிபட்ட 
பயனை அடைவார்கள்‌ எனச்‌ சூதமுனிவர்‌ கூறுகின்றார்‌. 


11. சமுத்திர ராசன்‌ செப்பேசுரம்‌ பணிந்து மீண்ட 

சருக்கம்‌ : 

இருபத்தாறு பாடல்களைக்‌ கொண்ட இச்‌ சருக்கத்தில்‌ 
கடலரசன்‌ இறைவன்‌ எழுந்தருளும்‌ தலங்களையெல்லாம்‌ கண்டு 
வழிபட விரும்பி வேண்ட இறைவன்‌ நீ இவ்வடிவிற்‌ சென்றால்‌ 
உலகம்‌ தாங்காது ஆதலின்‌ அடக்கத்தோடு சென்று நல்லூரை 
அடைந்து செப்பேசுரத்தைப்‌ பணிந்தால்‌ எல்லாத்‌ தலங்களையும்‌ 
வழிபட்ட பயனை எய்துவாய்‌ என விளம்ப அவ்வாறே கடலரசன்‌ 
சென்று ஒரு மேடையை அமைத்து லிங்கத்தைப்‌ பிரதிட்டை 
செய்து வழிபட இறைவன்‌ உவந்து வந்து காட்சி தந்து அருளினான்‌ 


xix 


கடலரசன்‌ வந்து வழிபட்டதற்கு அடையாளமாக உலகில்‌ 
உற்பாதங்கள்‌ ஏற்படுங்கால்‌ இச்‌ சிவலிங்கத்தைச்‌ சுற்றிச்‌ சங்கு 
முதலிய கடற்‌ பொருள்கள்‌ தோன்றி வீளங்கும்‌ என்று சூத 
முனிவர்‌ கூறுகின்றார்‌. மேலும்‌ இச்சருக்கத்தில்‌ மாசித்‌ திங்கள்‌ 
வைகறையில்‌ சத்தசாகரத்திற்‌ படிந்து சென்று ஐயாற்றிறைவனை 
வழிபடுவார்‌ சிவகணங்களாகி வீற்றிருப்பாரென்றும்‌ தீர்த்த 
யாத்திரையே சிறப்புடையதென்றும்‌, மலை, தரு, பசு, மந்திரம்‌, 
மனிதர்‌, பாத்திரம்‌, மலர்‌, தெய்வம்‌ இவற்றுள்‌ இது இது சிறந்தது 
என்றும்‌ கூறி முடிக்கின்றார்‌. 


12. பிரம தேவர்‌ வரம்பெற்ற சருக்கம்‌ : 
இச்சருக்கம்‌ முப்பத்து மூன்று பாடல்களைக்‌ கொண்டுள்ளது. 
ஐந்தாவது பரியாயத்தில்‌ வந்த பிரமன்‌ ஓர்‌ ஊழி முடிவீன்போது 
அகிலத்தையெல்லாம்‌ விழித்து நோக்கி யாவும்‌ தன்‌ ஆற்றலால்‌ 
விளைந்தவை எனச்‌ செருக்குற்று நிற்கும்போது திருமால்‌ அவன்‌ 
எதிரே வர, திருமாலை நீ யார்‌ 8 எனப்‌ பிரமன்‌ வினவ அவன்‌ நான்‌ 
உன்னை ஈன்றவன்‌ என, யாவற்றையும்‌ படைக்கும்‌ என்னை நீ 
படைத்தாய்‌ என்பது வியப்பெனக்‌ கூறி எள்ளினான்‌. இருவரும்‌ 
தம்முள்‌ இகல்‌ கொண்டு போரிடத்‌ தொடங்கும்போது இறைவன்‌ 
ஆண்டோர்‌ அனற்பிழம்பாக அடிமுடி தெரியா அளவில்‌ தூண்‌ 
வடிவாகத்‌ தோன்றி நிற்பக்‌ கண்டு இருவரும்‌ அதிசயத்து 
நோக்கியபோது இறைவன்‌ என்‌ அடியையும்‌ முடியையும்‌ கண்டு 
வந்தவரே நும்மிற்‌ பெரியவர்‌ எனத்‌ தூணிற்குளிருந்து பேசியது 
' கேட்டுப்‌ பிரமன்‌ அன்னப்பறவை வடிவெடுத்து முடியினைக்‌ காண 
விசும்பிற்‌ பறந்தான்‌ திருமால்‌ ஏன வடிவு கொண்டு திருவடியைக்‌ 
காணப்‌ பூமியை அகழ்ந்து கொண்டு சென்றான்‌. பன்னாள்‌ முயன்‌ 
றும்‌ அடியைக்‌ காண வியலாமற்றிரும்பி வந்தபோது பிரமன்‌ தான்‌ 
முடியைக்‌ கண்டு வந்ததாகப்‌ பொய்‌ கூறினான்‌. அதற்குச்‌ சான்று 
; யாதென இறைவன்‌ வினவத்‌ தாழம்பூவைச்‌ சான்று கூறுமாறு 
செய்தான்‌. இறைவன்‌ பொய்‌ பேசிய பிரமனை உனக்கு பூமியில்‌ 
கோயில்‌ இல்லாது ஒழிக என்றும்‌-தாழம்பூவைத்‌ தேவர்‌ எவரும்‌ 
' சூடாதொழிக என்றும்‌ சபித்தான்‌. தான்‌ தன்‌ பெருமையை 
இழந்ததற்கு நாணி அஞ்சி இறைவனை வழிபட்டுச்‌ சாப நீக்கம்‌ 
பெறத்‌ திருநல்லூர்‌ வந்தடைந்து ஒரு தீர்த்தத்தை உண்டாக்கி 
ஆண்டு லிங்கத்தைத்‌ தாபித்து வேத விதிப்படி அஞ்செழுத்தோதி 
* வழிபட்டான்‌. 


RXR 


இறைவன்‌ பஞ்சாக்கர வடிவமாய்‌ பிரமனுக்குக்‌ காட்சி தந்து 
வேண்டும்‌ வரங்களைக்‌ கேள்‌ எனப்‌ பிரமன்‌ தன்‌ சாபத்தையும்‌ 
தாழம்பூவின்‌ சாபத்தையும்‌ நீக்க வேண்டுமென்றும்‌ தான்‌ 
இயற்றிய தீர்த்தத்தில்‌ மூழ்கி வழிபடுவோர்‌ செய்த பாவங்களையும்‌ 
கரிபொய்த்தோர்‌ பாவங்களையும்‌ தீர்த்து ஐவகை வண்ணமாக 
விளங்கும்‌ இக்காட்சியை என்றும்‌ அடியவர்‌ காண அருள்‌ செய்ய 
வேண்டுமென்று கேட்க இறைவன்‌ அவ்வாறே யருளினார்‌. (இச்‌ 
சருக்கத்துள்‌ சொல்லால்‌ விளையும்‌ பாவங்களை சிரியர்‌ நுட்பமாக 
அமைத்துள்ளார்‌.) எனச்‌ சூதமுனிவர்‌ இசைக்கின்றார்‌. 


18. ஐராவத சாப விமோசனச்‌ சருக்கம்‌: 


இச்சருக்கம்‌ முப்பத்தொன்பது பாடல்களைக்‌ கொண்டுள்ளது. 
இதனுள்‌ இந்திரன்‌ ஊர்தியாகிய ஐராவதம்‌ தன்‌ மதத்தாற்‌ 
செருக்குற்று மேருமலையிற்‌ றிரிந்து நாவலம்‌ தண்பொழில்‌ புக்கு 
அருவிகளில்‌ திளைத்தாடி மரங்களை முறித்துக்‌ கனிகளை நுகர்ந்து 
மன்மத பாணத்தால்‌ காமுற்றுத்‌ தன்‌ பிடியொடு கூடிக்‌ களித்துக்‌ 
கிடந்தது. அது காலை தேவர்கள்‌ அசுரரோடு போரிட எண்ணிப்‌ 
படையெடுக்க முற்பட்டார்கள்‌ நால்வகைப்‌ படைகளும்‌ திரண்டன. 
மாதவர்‌ ஆசி கூற அரமகளிர்‌ வாழ்த்தெடுக்க உச்சைச்‌ சிரவம்‌ 
ஆர்ப்பெடுத்து நிற்க இந்திரன்‌ போர்க்‌ கருவிகளுடன்‌ வந்து 
நின்று தன்‌ ஊர்தியாகிய ஐராவதத்தைக்‌ கொணரப்‌ பணித்தான்‌. 
வாதுவர்கள்‌ யானைக்‌ கூடஞ்‌ சென்று அது ஆண்டில்லாமை 
கண்டுவந்து கூற இந்திரன்‌ சினந்து ௮ஃதுள்ள ஆணவ நிலையைத்‌ 
தெரிந்து இனித்‌ தேவலோகம்‌ வரவியலா மல்‌ மண்ணுலகத்திலேயே 
திரிவதாக எனச்‌ சாபமிட்டான்‌. சாபத்தை அறிந்து வருந்திய 
ஐராவதத்தின்‌ முன்‌ ஒருநாள்‌ நாரதர்‌ வர அது அவரைப்‌ பணிந்து 
தன்‌ நிலைமையைக்‌ கூறியது. நாரதர்‌ இரக்கமுற்றுக்‌ காசி 
முதலாய நூற்றெட்டுத்‌ தலங்கள்‌ புவியில்‌ சிறப்புடையவை 
அவற்றுள்‌ மிக்க புகமுடையவை மதுரை, ஆவூர்‌, நல்லூர்‌ 
என்னும்‌ மூன்று. நீ நல்லூர்‌ சென்று இறைவனை வழிபடின்‌ 
உன்‌ சாபம்‌ நீங்கி அருள்‌ பெறுவாய்‌ எனக்‌ கூறினர்‌. 
ஐராவதம்‌ நல்லூர்‌ வந்து ஐந்தெழுத்தோ தி நீரும்‌ மலரும்‌ கொண்டு 


வழிபடப்‌ பிரம தீர்த்தத்திற்‌ படிந்து ஒரு தீர்த்தத்தை 


யுண்டாக்கிச்‌ சிவலிங்கத்தைத்‌ தாபித்தப்‌ பூசித்தது. இறைவன்‌ 
மகிழ்ந்து வந்து தோன்றி அதன்‌ சாபத்தை நீக்கியருளினான்‌. 


xxl 


யானையின்‌ வேண்டுகோளுக்கிணங்க நல்லூரிறைவன்‌ ' ஐராவ்‌ 
தேசன்‌” என்னும்‌ திருநாமம்‌ பூண்டு விளங்குகிறான்‌ என்றும்‌ 
ஜராவதத்‌ தீர்த்தத்தில்‌ ஆடுவோர்‌ தீவினை நீங்கி இன்புறுவார்‌ 
என்றும்‌ சூதமுனிவர்‌ கூறுகின்றார்‌. 


14, சுமதி காந்தனையடைந்த சருக்கம்‌ : 

இச்சருக்கம்‌ நாற்பது பாக்களைக்‌ கொண்டுளது. இதன்கண்‌ 
நாகர்‌ உலக வேந்தனாகிய சர்ப்பவேந்தன்‌ தவமகளாகச்‌ சுமதி 
என்பவள்‌ பேரழகும்‌ நற்பண்பும்‌ உடையவளாகத்‌ தோன்றினாள்‌. 
[ சுமதியின்‌ வனப்புக்களை ஆசிரியர்‌ மிக ஈயமாகவும்‌ சிறப்பாகவும்‌ 
வருணிக்கும்‌ பாடல்கள்‌ சுவையானவை] இவள்‌ ஈல்லனோர்‌ 
கணவனைப்‌ பெறவேண்டி நல்லூர்‌ வந்து இறைவனை வழிபட்டு 
உறைக்கின்றாள்‌. அக்காலை சோழர்‌ மரபில்‌ வந்த ஆற்றலும்‌ 
அறிவும்‌ தோற்றமும்‌ சான்ற அரித்துவசன்‌ என்னும்‌ வேந்தன்‌ 
தான்‌ ஒரு நல்ல மனைவியைப்‌ பெறவேண்டி இறைவனை வழி 
பட்டுத்‌ தீர்த்த யாரை செய்து கொண்டு வருபவன்‌ திருநல்லூர்‌ 
மான்மியத்தைச்‌ சான்றோர்‌ கூறக்‌ கேட்டுச்‌ சுந்தராசலத்தின்‌ 
பெருமையை அறிந்து நல்லூரை யடைகின்றான்‌. இறைவனையும்‌ 
உமையவளையும்‌ ஐங்கரனையும்‌ வழிபட்டு வருபவன்‌ ஒருகாள்‌ 
நந்தவனத்தின்‌ பக்கம்‌ செல்லுங்கால்‌ சுமதியைக்‌ கண்டு அவள்‌ 
பேரழகை வியக்கின்றான்‌. [ களவியல்‌ இலக்கண அமைதியோடு 
ஆசிரியர்‌ இந்நிகழ்ச்சியைப்‌ பாடியுள்ளார்‌.] இருவரும்‌ 
உள்ளத்தால்‌ ஒன்றுபடுகின்நனர்‌. சுமதி தன்‌ வரலாற்றையும்‌ 
நோக்கத்தையும்‌ கூற அவனும்‌ தன்‌ வரலாறு முதலிய கூறிக்‌ 
கந்தருவ விதிப்படி நாம்‌ மணம்‌ புரியலாம்‌ என்று கூறுகின்றான்‌. 
அதற்கு உடன்பட்ட சுமதி நாகலோகஞ்‌ சென்று தன்தமர்‌ உடன்‌ 
பாடுபெற்று உலகியல்‌ முறைப்படி மணந்துகொள்ள அழைத்துச்‌ 
செல்லுகிறாள்‌.. தன்‌ காதலன்‌ பிலத்தின்‌ வழியே செல்லுதற்கு 
வேண்டும்‌ உருவத்தையும்‌ குளிகையையும்‌ அவனுக்களிக்கிறாள்‌. 
, சுமதி தன்‌ தந்தையிடம்‌ நிகழ்ந்ததைக்‌ கூற சேடனும்‌ சோழ 
மன்னனைத்‌ தன்‌ சுற்றத்தோடு எதிர்கொண்டழைத்து அளவளாவி 
மகிழ்ந்து தன்மகளை விதிப்படி மணஞ்செய்து தருகிறான்‌. 
பல்வேறு செல்வங்களையும்‌ நாகமணி முதலியவற்றையும்‌ தோழியர்‌ 
பலரையும்‌ சீதனமாக அளிக்கிறான்‌. நாகர்‌ உலகில்‌ இருவரும்‌ 
- எட்டு நாட்கள்‌ தங்கியிருந்து, பின்‌ பூவுலகடைகின்‌ றனர்‌. நல்லூர்‌ 
சென்று இருவரும்‌ இறைவனை வழிபட்டு மகிழ்கின்றனர்‌. 


வி 


மன்னன்‌ ஈல்லூரிறைவன்‌ திருக்கோயிலை நாவல்‌ கிளிச்சிறை 
முதலிய பொன்னால்‌ எழுப்பி மணிகளால்‌ தூபியை யமைத்துத்‌ 
தன்‌ பெயரால்‌ ஒரு மதாணியையும்‌ வழங்கிச்‌ சிறப்புச்‌ செய்து 
பின்‌ பல ஊர்களையும்‌ பசுக்களையும்‌ நாடகக்‌ கணிகையரையும்‌ 
மானியமாக அளிக்கிறான்‌. தன்‌ மனைவியோடு அவ்வூரில்‌ அரசு 
வீற்றிருக்கிறான்‌. சுமதி தன்பெயரால்‌ ஒரு புண்ணிய தீர்த்தமமைக்‌ 
கின்றாள்‌. இருவரும்‌ பன்னாள்‌ வாழ்ந்து இறுதியில்‌ வீட்டை 
கின்றனர்‌ என்றும்‌ இக்‌ கன்னி தீர்த்தத்தில்‌ முழ்கி வழிபடுவோர்‌ 
பேரரசராய்‌ வாழ்ந்து எல்லா இன்பமும்‌ அடைவார்கள்‌ என்றும்‌ 
்‌ குதமாமுனிவர்‌ கூறுகின்றார்‌. 


15. சங்கு கன்னச்‌ சருக்கம்‌: 

இருபத்து மூன்று பாடல்களை யுடைய இச்‌ சருக்கத்தில்‌, 
மாளவ ஈகரையாண்ட சங்குகன்னன்‌ என்னும்‌ . வேடர்குல 
வேந்தன்‌ முன்று மனைவிகளை மணந்து மகப்‌ பேறின்றி வருந்திப்‌ 
பல தானதருமங்களைச்‌ செய்கிறான்‌. தீர்த்த யாத்திரை புரிகிறான்‌. 
அக்காலை நாரதரைக்‌ கண்டு தன்‌ குறையைக்‌ கூறி வேண்டுகிறாள்‌. 
நாரதர்‌ நீ முற்பிறவியில்‌ அற்தணனாக இருந்து ஒரு பசுவைக்‌ 
கோல்கொண்டு புடைத்த தீவினையால்‌ வேடர்‌ குலத்திற்‌ 
றோன்றினை, கன்றிற்குப்‌ பால்விடாது பசுவைக்‌ கறந்தனை 
யாதலின்‌ மகப்பேறின்றி உழல்கின்றாய்‌ எனக்‌ கூறி நல்லூர்‌ 
சென்று பிரம தீர்த்தத்தில்‌ ஆடி அற்தணர்கட்குப்‌ பசு முதலிய 
தானங்களைச்‌ செய்து இறைவனை வழிபடின்‌ புத்திரப்‌ பேறு 
வாய்க்கும்‌ என்று அருளுகின்றார்‌. சங்கு கன்னன்‌ அவ்வாறே 
சென்று வழிபட்டு ஒரு திங்கள்‌ பட்டினி விரதம்‌ நோற்றுப்‌ பின்‌ 
தன்‌ பதியடைந்தான்‌. மனைவியர்‌ மூவரும்‌ நன்மக்கள்‌ மூவரைப்‌ 
பெறுகின்றனர்‌. பின்னர்‌ இவன்‌ சுவர்க்கத்தில்‌ பல்வேறு நலங்‌ 
களையும்‌ துய்த்து கல்லூரில்‌ அந்தணனாய்ப்‌ பிறந்து வாழ்ந்து 
இறுதியில்‌ சிவக தியடைந்தான்‌ எனச்‌ சூதமுனிவர்‌ விளம்புகின்றார்‌ 
[இச்‌ சருக்கத்தில்‌ 17 முதல்‌ 26ஆம்‌ பாடல்‌ வரை கிதைந்துள்ளன. 
இவற்றுள்‌ சங்குகன்னன்‌ மக்களின்‌ பெயர்‌ சிறப்பு முதலிய 
கூறியுள்ளார்‌ ஆசிரியர்‌. ] 


16. கிராத மோட்ச சருக்கம்‌: 


இது முப்பத்து மூன்று பாடல்களை யுடையது. இதனுள்‌ 
கெளட தேசத்தில்‌ ஓர்‌ அந்தணன்‌ தன்‌ குல ஒழுக்கத்தோடு 


xxxili 


வாழ்ந்து வரும்‌ ஈாளில்‌ பொருளாசையிலால்‌ பிதிரர்க்களிக்கும்‌ 
பொருள்‌ சிலவற்றை ஓர்‌ அற்தணனில்லத்தினின்‌ றும்‌ கவர்ந்ததனால்‌ 
இறந்து பதினாயிரம்‌ ஆண்டு நரகத்திற்‌ கிடந்து பின்‌ வேடர்‌ 
குலத்தில்‌ பிறக்கின்றான்‌, [ஆசிரியர்‌ இச்சருக்கத்தில்‌ இன்னின்ன 
தீவினைகளைச்‌ செய்வோர்‌ வேடராகப்‌ பிறப்பார்கள்‌ என 
விளக்குகிறார்‌. வாழ்கின்ற வீட்டிற்குத்‌ தீயிடுதல்‌ முதலாக 
முப்பத்திரண்டு பாவச்‌ செயல்களைச்‌ சுட்டியுள்ளார்‌ ] களவு 
முதலிய செய்து வாழ்ந்து வரும்‌ இவ்வேடன்‌ தீர்த்த யாத்திரை 
செல்லும்‌ அந்தணர்களோடு. தானும்‌ ௮ந்தணனைப்போல்‌ வேடம்‌ 
பூண்டு களவுபுரியச்‌ செல்லுகிறான்‌. காஞ்சி முதலாய பதிகளுக்குச்‌ 
. சென்று இறுதியில்‌ அவர்களோடு நல்லூரையடைந்து ஆதிரை 
நாளில்‌ அவ்வந்தணர்களோடு தானும்‌ மந்திரங்களைக்‌ கூறுவான்‌ 
போல்‌ உடனுறைந்து கோயில்புக்கு வழிபடுகின்றான்‌. வேடதாரி 
யாகிய இவன்‌ இறைவனின்‌ காட்சியைக்‌ கண்டு தன்னிலை மறந்து 
பரவசனாய்‌ இறைவனைப்‌ பிரிய மனமில்லா தவனாய்‌ பத்தி மேலிட 
முன்று நாள்‌ ஆண்டு உறைந்த அளவில்‌ ஆயுள்‌ முடிந்து 
உயிரை விடுகிறாள்‌. அக்காலை இறைவன்‌ அவன்‌ செவியில்‌ 
திருமந்திரத்தை ஓத அவன்‌ வெள்ளிமலை யடைகிறான்‌. இறைவன்‌ 
அவனுக்குக்‌ கணாதிபப்‌ பதவியை அளிக்கிறான்‌. இயக்கர்‌ 
முதலியோர்‌ வியந்து வினவ ஆதிரை நாளில்‌ பஞ்சாக்கரமோதி 
நல்லூர்‌ இறைவனை மூல பலத்தோடு தரிசித்து அத்தலத்தில்‌ 
இறப்பவர்‌ இப்பலனை எய்துவர்‌ என இறைவன்‌ வீளம்புகிறான்‌. 
இல்‌ வேடன்‌ ஒரு கற்ப காலம்‌ கைலையில்‌ வீற்றிருந்து பின்‌ 
வீடடைகின்றான்‌ எனச்‌ சூதமுனிவர்‌ கூறுகின்றார்‌. 


17. தரும சேனச்‌ சருக்கம்‌: 


நாற்பத்தெட்டுப்‌ பாடல்களைக்‌ கொண்ட இச்‌ சருக்கத்துள்‌ 
மாளவபுரத்தை ஆண்ட தருமசேனன்‌ என்னும்‌ மன்னவன்‌ சிறந்த 
பண்பும்‌ செங்கோன்மையும்‌ மறமும்‌ வீறும்‌ உடையவனாய்‌ 
விளங்குகின்றான்‌. மகப்பேறின்றி வருந்தியிருக்கும்‌ அவனிடம்‌ 
ஒருகால்‌ நாரதர்‌ வருகின்றார்‌. அவரை வரவேற்று. உபசரித்த 
மன்னன்‌ தான்‌ அசுவமேத யாகம்புரிய வீரும்பியுள்ளதைக்‌ கூற 
அவர்‌ உன்‌ மைந்தரைக்‌ கொண்டு அவ்வேள்வியை இயற்றுக 
என்கிறார்‌. மகப்பேறில்லாதவர்‌ குறைபாடு பற்றி உவமை 
வாயிலாக விளக்கிப்‌ புத்திரப்‌ பேறடையும்‌ உபரயத்தையும்‌ 
காரதர்‌ கூறுகின்றார்‌. காரதர்‌ கூறிய வண்ணம்‌ மாளவ மன்னன்‌ 

KX 


௪411 


ந்ல்லூரடைந்து ஐந்து வண்ண த்தோடு சுந்தராசலத்தில்‌ விளங்கும்‌ 
இறைவனை வணங்கித்‌ தன்‌ மனைவியோடு ஆண்டுள்ள சூரிய 
குண்டத்தில்‌ முதற்கண்‌ மூழ்கிப்‌ பின்‌ முறையே வேத புட்கரணி 
யிலும்‌, கன்னிகா தீர்த்தத்திலும்‌ மூழ்கி வழிபடுகின்றான்‌. மூல 
பலத்தோடு இறைவனைக்‌ கண்டு வழிபடுகின்றான்‌. புரோகித 
ரோடும்‌, சேனைப்‌ பரிவாரங்களோடும்‌ வந்த மன்னன்‌ அந்தணர்‌ 
முதலாலோர்க்கு பசு முதலிய தானங்களைச்‌ செய்து ஓர்‌ பர்ணசாலை 
அமைத்துத்‌ தங்கி மேற்கூறியவாறு வழிபட்டு நீராட்டு விழா 
முதலிய நிகழ்த்திப்‌ போற்றினாள்‌. இறைவனருளால்‌ அக்கினி 
வண்ணன்‌, ஏமவண்ணன்‌, இரத்தின வண்ணன்‌ என. மூவரை 
மக்களாகப்‌ பெற்றுப்‌ பின்‌ பரிமாமகம்‌ செய்து மகிழ்கிறான்‌. 
நல்லூர்‌ இறைவனுக்குப்‌ பல்வேறு வண்ணப்‌ பட்டாடைகள்‌ பூசைப்‌ 
பாத்திரங்கள்‌ வாகனாதிகளை எல்லாம்‌ மானியமாக அளித்துத்‌ 
தென்மேற்குத்‌ திசையில்‌ ஒரு தீர்த்த வாவியை உண்டாக்கி வழி 
பட்டான்‌. இத்‌ தீர்த்தத்தில்‌ தைப்பூச நாளிலும்‌, வைகாசி 
பூரணை நாளிலும்‌ படிந்து வழி பட்டோர்‌ சிறந்த பயனை அடைவர்‌ 
என்றும்‌ சுந்தராசலமே பூலோக கயிலாயமென்றும்‌ சூதர்‌ 
தவமுனிவர்க்குக்‌ கூறுகின்றார்‌. 
18, தீர்க்க துண்டச்‌ சருக்கம்‌ : 

இச்‌ சருக்கம்‌ இருபத்தைந்து பாடல்களையுடையது. இதனுள்‌ 
நல்லூரில்‌ ஈசான திசையில்‌ உள்ள ஒரு பர்ணசாலையில்‌ அமர்ந்து 
பலிக்கொடை செய்து வந்தார்‌ அகத்தியர்‌. அப்பலியைப்‌ பெற 
ஒரு காக்கை அங்கமர்ந்திருந்து அதனைப்‌ பெற்று வாயிற்‌ 
கெளவிக்கொண்டு பறத்து சென்றது. மற்றொரு காகம்‌ அதனை 
அடைய அதன்‌ பின்னர்‌ பறந்து சென்றது. காகந்‌ தன்‌ வாயி 
லிருந்த பலியை ஈழுவவிட அப்பலி அவ்வழியே பிச்சை பெறச்‌ 
சென்ற ஓர்‌ இரவலன்‌ பிச்சைப்‌ பாத்திரத்தில்‌ விழுந்தது. 
அவன்‌ அதனை உண்டு பசி நீங்கினான்‌. அக்‌ காகத்தை ஒரு 
வேடன்‌ அம்பால்‌ வீழ்த்தினான்‌. அதன்‌ உயிர்‌ நீங்கும்போது 
தேவ விமானம்‌ வந்து அக்‌ காகத்தை ஏந்திச்‌ சென்றது. . தேவ 
கணங்கள்‌ அதனைக்‌ கயிலைக்குக்‌ கொண்டு சென்றனர்‌. இறைவன்‌ 
டீ நல்லூரில்‌ ஓராற்றான்‌ அன்னதானம்‌ செய்தமையின்‌ கணங்களின்‌ 
தலைவனாய்‌ வாழ்க என அருளித்‌ தேவர்களிடம்‌ நல்லூரில்‌ 
அன்னதானம்‌ செய்வோர்‌ எய்தும்‌ பயனை விளக்கி இக்காகம்‌ 
வீழ்ந்த இடம்‌ தேவ தீர்த்தமாக விளங்குவதையும்‌ சுட்டி. இத்‌ 


'XXXV 


தீர்த்தத்தில்‌ மூழ்கி வழிபடுவோர்‌ எய்தும்‌: பயனையும்‌: தை 
அமாவாசையில்‌ மூழ்குவோர்‌ எய்தும்‌ சிறப்பையும்‌ இத்‌ தீர்த்தத்தி 
லாடி யாளைமுகளை வழிபடுவோர்‌ அடையும்‌ பலனையும்‌ கூறுகிறான்‌ 
எனச்‌ சூதமுனிவர்‌ சொல்லுகின்றார்‌. ்‌ 


19. எக்கிஞ குத்தச்‌ சருக்கம்‌ : 


பன்னிரண்டு பாடல்களையுடைய இச்‌ சருக்கத்தில்‌ சுந்தரா 
சலத்திற்கு ஈசானதிசையில்‌ கந்தமாபுரத்தை ஒத்த சிறப்புடைய- 
தோர்‌ நகர்‌ உளது. அந்‌ ௩கர்‌ முருகன்‌ கோவிலுக்கு வடதிசையில்‌ 
ஒரு தீர்த்தம்‌ உண்டு, அஃது எல்லா நோய்களையும்‌ போக்க 
வல்லது. அக்கினித்‌ திசையில்‌ பிரம தீர்த்தம்‌ ஒன்றுண்டு அந்‌ 
நகரின்கண்‌ யக்ஞகுப்தன்‌ என்னும்‌ ஒரு வணிகன்‌ வாழ்ந்தான்‌. 
இவன்‌ ஒரு திருவாதிரைத்‌ திருநாள்‌ விழாவில்‌ நல்லூரில்‌ வந்து 
வாணிகம்‌ செயய்யும்‌ பொருட்டுப்‌ பண்டங்களோடு வந்து 
தங்கினான்‌. அவ்விழாவில்‌ ஓர்‌ பால்‌ நடைபெறும்‌ வினோதக்‌ 
கூத்துக்களைக்‌ காண எண்ணி வருபவன்‌ அம்பாள்‌ சந்நிதியில்‌ 
நிகழ்ந்த புராணச்‌ சொற்பொழிவில்‌ தீர்க்கதுண்டன்‌ சரிதத்தைக்‌ 
கேட்டு அச்‌ சிந்தனையோடு தன்‌ இருப்பிடம்‌ வந்து உணவு 
உண்டவன்‌ புரைக்கேறி விக்கி உயிர்‌ நீத்தான்‌. அவனைச்‌ சிவ 
கணங்கள்‌ விமானத்தில்‌ அழைத்துச்‌ சென்று கைலையில்‌ 
விட்டனர்‌. கால தூதர்கள்‌ இயமனிடம்‌ மிகழ்ந்ததைக்‌ கூறி 
முறையிட்டனர்‌. இறைவன்‌ அவ்‌ வணிகனுக்கு உருத்திர வடிவ 
மீந்து காரணத்தையும்‌ தேவர்களுக்கு விளக்கினான்‌ எனச்‌ சூத 
முனிவர்‌ கூறுகின்றார்‌. 


20, கோபிதாரத்‌ துவாசசச்‌ சருக்கம்‌ : 


இச்‌ சருக்கம்‌ இருபத்திரண்டு பாடல்களைக்‌ கொண்டுள்ளது. 
இதனுள்‌ கெளதம நதிக்கரையில்‌ வாமும்‌ காலவன்‌ என்பவன்‌ 
ஒருமாள்‌ தேவதுதி என்னும்‌ முனிவர்‌ அங்கு வர அவரை 
வரவேற்று எழுந்தருளிய காரணத்தை வீனவ அவர்‌ தீர்த்த 
யாத்திரை புரிந்து வருவதாகக்‌ கூறித்‌ தான்‌ சென்று வந்த 
தலங்களையும்‌ அவற்றின்‌ சிறப்புக்களையும்‌ கூறினார்‌ அவர்‌. 
[ தலங்களைப்‌ பற்றி ஆசிரியர்‌ சிறப்பாக விளக்குகிறார்‌. ] சுந்தரா 
சலத்தில்‌ தான்‌ உறைகின்ற காலத்தில்‌ நிகழ்ந்த ஓர்‌ அதிசயமான 
நிகழ்ச்சியைக்‌ கீழ்வருமாறு கூறுகின்றார்‌, 


உரு] 


வைகைக்‌ கரையிலுள்ள விசாலை என்னும்‌ ஈகரை ஆண்டு 
வந்த மன்னன்‌ கோவிதாரத்துவசன்‌ என்பவன்‌ ஓர்நாள்‌ தன்னிடம்‌ 
வந்த அகத்தியரை ஊழ்வினை காரணமாக வரவேற்று 
உபசரிப்பதை மறந்திருந்தான்‌. அது கண்ட அகத்தியர்‌ தன்‌ 
மாணவனை அழைத்து இப்‌ பாண்டிய மன்னனைச்‌ சபிக்கக்‌ 
கூறினார்‌. அவன்‌ மன்னன்‌ தொழுநோயுற்று வருந்துமாறு 
சபித்தான்‌. அரசன்‌ தன்னிலை கருதியும்‌ தனக்கு மகவின்மை 
கருதியும்‌ பெரிதும்‌ கலங்கிக்‌ குடமுனிவரிடம்‌ தன்‌ பிழை பொறுத்‌ 
தருள வேண்டினான்‌. அவர்‌ நீ நல்லூர்‌ சென்று சூரிய தீர்த்தத்தில்‌ 
மூழ்கி இறைவனை வழிபடின்‌ இச்‌ சாபம்‌ நீங்குமென இயம்ப 
அவ்வாறே அவன்‌ வழிபட்டு ஈல்லுடல்‌ பெற்றான்‌. சூரிய 
தீர்த்தத்தின்‌ பெருமை அளவிடற்கரிது என்று கூறினர்‌ எனச்‌ 
சூதமுனிவர்‌ சொல்லுகிறார்‌. 


21. பிரம தேவர்‌ நாரதருக்குத்‌ கலவைதட்டமுைக ம்‌ 
சருக்கம்‌ : 


இச்‌ சருக்கம்‌ 90 பாடல்களைக்‌ கொண்டுள்ளது, இதனுள்‌ 
நல்லூரில்‌ நிகழும்‌ அதிசயங்களைக்‌ கண்ட நாரதர்‌ அதன்‌ 
பெருமைகளைக்‌ கேட்கப்‌ பிரமனிடம்‌ செல்ல, பிரமதேவன்‌ 
அவுணர்கள்‌ போருக்‌ கெழுந்தபோது தேவர்கள்‌ திருமாலிடம்‌ 
சென்று வேண்டிக்கொள்ளத்‌ திருமால்‌ பூவுலகில்‌ கைலாயமென 
விளங்கும்‌ நல்லூர்‌ சென்று வழிபடுங்கள்‌ ஆண்டு இறைவன்‌ 
லிங்க மூர்த்தியாய்‌ எழுந்தருளியுள்ளான்‌ ஆண்டுள்ள உயிர்கட்குப்‌ 
பிரணவ மந்திரத்தை ஓதி ஆட்கொள்வான்‌ என்றும்‌ தான்‌ 
இரணியனை வெல்ல அங்குச்‌ சென்று வழிபட்டதையும்‌ கூறி 
வழிபடற்கு வேண்டும்‌ மந்திரங்களையும்‌ கூறினார்‌. தேவர்கள்‌ 
அவ்வாறே சென்று வழிபட்டு அசுரர்களை வென்றார்கள்‌ எனப்‌ 
பிரமதேவன்‌ கூறுவதாகச்‌ குதமுனிவர்‌ .புகல்கின்றார்‌. 


22, மாயவனருச்சனைச்‌ சருக்கம்‌: 

இதனுள்‌ இருபது பாடல்கள்‌ உள. அவற்றில்‌ தேவர்களை 
வென்றடக்கி விளங்கிய இரணியனை வெல்லத்‌ திருமாலிடம்‌ 
தேவர்கள்‌ முறையிடுகின்றார்கள்‌. இரணியன்‌ தன்‌ நாமத்தையே 
மந்திரமாக ஒத வேண்டுமெனவும்‌ தன்னையே வழிபட வேண்டு 
மெனவும்‌ ஆணையிட்டுக்‌ கொடுங்கோல்‌ புரிவதாகவும்‌ 
கூறுகின்றனர்‌. திருமால்‌ தான்‌ நரசிங்கமாகச்‌ சென்று அவனை 


xxxvil. 


அழிப்பதாகக்‌ கூறி நல்லூரையடைந்து ஆயிரம்‌ ஆண்டுகள்‌. 
பூசித்து ஒரு தீர்த்தமமைத்து வழிபடுகின்றார்‌. இறைவன்‌ மகிழ்ந்து 
காட்சி தந்து நரசிங்க வடிவத்தை அளித்து வேண்டும்‌ வரங்களைக்‌ 
கேள்‌ எனத்‌, தான்‌ அமைத்த தீர்த்தத்தைச்‌ சக்கர தீர்த்தம்‌ என 
வழங்கவேண்டும்‌, இதில்‌ மூழ்கி வழிபடுவோர்‌ துயர்களை நீக்க 
வேண்டுமென்றும்‌ கூறி 'இரணியனை வென்று வந்து நல்லூர்‌ 
இறைவன்‌ கோயில்‌ விமானத்தில்‌ நரசிங்க வடிவ்த்தோடு 
எழுந்தருளியுள்ளார்‌ என்றும்‌ வைகாசிச்‌ சதுர்த்தசி நாளில்‌ 
உபவாசமிருந்து இத்திருமாலை வழிபடுவோர்‌ உயர்கதியை 
அடைவார்கள்‌ என்றும்‌ சூதமுனிவரால்‌ சொல்லப்படுகிறது. 


25. தேவர்கள்‌ அருச்சனைச்‌ சருக்கம்‌ : 

இதனுள்‌ பதினோரு பாடல்கள்‌ உள. இதனுள்‌ தேவர்கள்‌ 
அவுணர்களை வெல்லுதற்‌ பொருட்டு அமிழ்த கலசங்களைக்‌ 
கொண்டுவந்து அபிடேகஞ்‌ செய்து வழிபட்டு வரம்பெருகின்‌ றனர்‌ 
[தேவர்கள்‌ இறைவனைப்‌ போற்றித்‌ துதிக்கும்‌ பாடல்கள்‌ சுவை 
யுடையன ] அவுணர்களை வெல்லவும்‌ பிரம தீர்த்தம்‌ அமிழ்தத்‌ 
தடமென விளங்கவும்‌ வரங்கேட்கின்‌ றனர்‌. இறைவன்‌ அவ்வாறே 
அருளினான்‌. அதனால்‌ ஈல்லூரிறைவனுக்கு விசயநா யகர்‌ என்னும்‌ 
பெயரும்‌ வழங்கலாயிற்று என்று சூதமுனிவர்‌ கூறுகிறார்‌. 


24. பிரமதேவர்‌ நாரதர்க்குத்‌ தீர்த்த விசிட்டம்‌ உரைத்த 
சருக்கம்‌: 

இருபத்தெட்டுப்‌ பாக்களையுடைய இச்‌ சருக்கத்துள்‌ பிரம 
தேவர்‌ நாரதருக்கு நல்லூரில்‌ எட்டுத்‌ திசைகளிலும்‌ உள்ள 
தீர்த்தங்களின்‌ பெயர்களையும்‌ அவற்றின்‌ சிறப்புக்களையும்‌ 
கூறுவார்‌, பிரம தீர்த்தத்தில்‌ எக்காலத்திலும்‌, கன்னிகா 
தீர்த்தத்தில்‌ உச்சிப்போதிலும்‌ சாமவேதத்‌ துறையில்‌ கேட்டை 
நாளிலும்‌, ஞான தீர்த்தத்தில்‌ ஆடிப்‌ பூரத்திலும்‌, கங்கைத்‌ 
தீர்த்தத்தில்‌ ஆடி, ஆவணித்‌ திங்களிலும்‌ ஆயிரம்‌ முறை பஞ்சாக்‌ 
கரத்தை ஓதித்‌ தீர்த்தமாட இறைவன்‌ காட்சி தருவான்‌ என்றும்‌ 
புரட்டாசியில்‌ இத்‌ தீர்த்தங்களிற்‌ படியினும்‌ உவா நாளில்‌ தென்‌ 
புலத்தார்‌ கடன்‌ புரியினும்‌ சிறந்த பயன்‌ உண்டாகுமென்றும்‌ 
ஐப்பசித்‌ திங்களில்‌ தேவ தீர்த்தத்திலும்‌ காவிரியிலும்‌ முழ்கி 
வழிபடுவோர்‌ எய்தும்‌ பயன்‌ இதுவென்றும்‌ கார்த்திகைத்‌ திங்கள்‌ 
கார்த்திகை நாளில்‌ ஆடுவோர்‌, மார்கழித்‌ திங்கள்‌ ஆதிரை நாளில்‌ 


xxxviil 


முழ்குவோர்‌, மாசித்‌ திங்களில்‌ 'பிரயாகைத்‌ "தீர்த்தத்தில்‌ 
படிவோர்‌, மாசித்‌ திங்கள்‌ மக நாளில்‌ தீர்த்தமாடுவோர்‌, அக்கினி 
தீர்த்தத்தில்‌ ஆடுவோர்‌ நிருதி தீர்த்தத்தில்‌ மூழ்கினோர்‌, வருண 
தீர்த்தத்தில்‌ ஆடினோர்‌ குபேர தீர்த்தம்‌, ஈசான தீர்த்தம்‌ இவற்றில்‌ 
முழ்கினோர்‌ வைகாசி விசாக நாளில்‌ உரக தீர்த்தத்தில்‌ படிவோர்‌ 
எய்தும்‌ பலன்கள்‌ இவையென்றும்‌ இவற்றின்‌ சிறப்புக்கள்‌ 
முழுதும்‌ ஒத அரிதென்றும்‌ பிரமன்‌ கூறுவதாகச்‌ சூதமுனிவர்‌ 
புகல்கின்றார்‌. 


இத்‌ தீர்த்தங்களின்‌ அட்டவணையைப்‌ பட விளக்கத்திற்‌ 
காண்க, 


25. கழுகு விமோசனச்‌ சருக்கம்‌ : 
இச்சருக்கம்‌ பத்துப்‌ பாடல்களைக்‌ கொண்டுள்ளது. இதனுள்‌ 
மாளவ தேசத்தில்‌ வாழ்ந்த வேதநிதி என்னும்‌ அந்தணனுக்குச்‌ 
சத்திய விரதன்‌ என்றொரு மைந்தன்‌ பிறந்தான்‌. இவன்‌. தீய 
நெறியாளர்‌ தம்‌' உறவால்‌ தன்‌ குல ஒழுக்கத்தினின்று இழுக்கிப்‌ 
படிப்படியாகப்‌ பஞ்சமகா பாபங்களைச்‌ செய்யத்‌ தொடங்கினான்‌. 
ஒருகாள்‌ ஓர்‌ உத்தம வைணவனைப்‌ பகைத்து அவன்மேல்‌ புலாலை 
வீசி எறிந்தான்‌. அவன்‌ இவனைக்‌ கழுகாகி வருந்தச்‌ சபித்தாள்‌, 
கமுகுருப்பெற்ற சத்திய விரதன்‌ மீனைக்‌ .கவர்க்துண்ணும்‌ 
விருப்பால்‌ பிரம தீர்த்தத்துள்‌ பாய்ந்து மூழ்க அத்‌ தீர்த்த 
விசேடத்தால்‌ கமுகு உருவம்‌ நீங்கித்‌ தேவ வடிவு பெற்றுப்‌ 
பொன்னுலகெய்தினான்‌ எனப்‌ பிரமன்‌ மாரதர்க்குக்‌ கூறியதாகச்‌ 
சூதமுனிவர்‌ சொல்லுகிறார்‌, ன்‌ 


26. வீதிவிடங்கச்‌ சருக்கம்‌ : 


இருபத்தெட்டுப்‌ பாடல்களையுடைய இச்‌ சருக்கத்துள்‌ கிரேதா 
யுகத்தில்‌ ஆண்ட முசுகுந்தன்‌ ' என்னும்‌ வேந்தன்‌ தேவர்களின்‌ 
வேண்டுகோளால்‌ அசுரர்களை வென்று இந்திரன்‌ வாகைசூட 
உதவினான்‌. மகிழ்ந்த இந்திரன்‌ கைம்மாறாக எது வேண்டினும்‌ 
தருவதாகக்‌ கூற முசுகுந்தன்‌ இந்திரனிடமிருந்த உமையோடும்‌ 
கந்தவேளோடும்‌ வீளங்குகின்ற வீதிவிடங்க மூர்த்தியைத்‌ தான்‌ 
வழிபட வேண்டி அதனைக்‌ கேட்டான்‌. செய்வதறியாது திகைத்த 
இந்திரன்‌ மறுக்க இயலாமல்‌ அம்‌ மூர்த்தியை அளித்தான்‌. 


022404 


அதனைப்‌ பெற்றுக்கொண்டு ஆரூர்‌ நோக்கிவரும்‌ முசுகுந்தன்‌ 
நல்லூரையடைந்து மூன்று நாள்‌ : அங்குத்‌ தங்கி இறைவனை 
வழிபட்டபோது வீதிவிடங்க மூர்த்தியை இங்கே எழுந்தருளச்‌ 
.செய்க என ஆகாயவாணி எழுந்து கூறியது. அது கேட்ட 
மன்னன்‌ இஃது இறைவன்‌ கட்டளையே என்று தெளிந்து 
இந்திரன்‌ செய்திருந்ததைக்‌ காட்டினும்‌ ஏழு மடங்கு சிறப்போடு 
விதிவிடங்கரை நல்லூரிற்‌ பிரதிட்டை செய்தான்‌. இறைவன்‌ 
அந்தப்‌ பீடத்திலிருந்து நடம்புரிந்து அருளினான்‌. அந்தணர்‌ 
-ஆரவாரித்தனர்‌. நல்லூரில்‌. சித்திர வீதிவிடங்கர்‌ என்னும்‌ 
திருநாமத்தோடு விளங்கும்‌ இப்‌ பெருமானுக்கு முசுகுந்தன்‌ 
பல்வேறு பணிகளைக்‌ செய்து பூசனைக்குரிய யாவையும்‌, . ஈல்கி 
ட உவந்தான்‌. அமராவதியினும்‌ நல்லூரை உவந்து இறைவள்‌ 
தங்கினான்‌ எனின்‌ இதன்‌ சிறப்பை யாராலும்‌ உரைக்க இயலாது 
எனச்‌ சூதமுனிவர்‌ கூறுகின்றார்‌, 


21. அமர்நீதிச்‌ சருக்கம்‌ : 


இறுதிச்‌ சருக்கமாகிய இதனுள்‌ இருபத்தேமு பாடல்கள்‌ 
உள. இறுதியாக இப்‌ புராணத்தின்‌ அமைப்பும்‌ சுவையும்‌ 
பற்றிச்‌ சிறப்பிக்கும்‌ ஒரு பாடல்‌ உளது. இதனுள்‌ பதினெட்டாம்‌ 
பாடல்‌ முதல்‌ இருபத்தாறாம்‌ பாடல்‌ வரை புராண வரலாறு 
பற்றியும்‌ நூலாசிரியர்‌ கூறும்‌ வாழ்த்துக்களுமாக உள்‌. இருபத்‌ 
தேழாம்‌ பாடல்‌ இந்நூலாசிரியரின்‌ வரலாற்றையும்‌ புலமையையும்‌ 
கூறுகின்றது. முதல்‌ பதினேழு பாடல்களில்‌ கூறப்பெறும்‌ 
அமர்நீதி நாயனார்‌ வரலாறு கீழ்வருமாறு கூறப்பெறுகிறது. 


நல்லூர்க்குத்‌ தென்கிழக்கில்‌ உள்ள பழையாறை நகரில்‌ 
வணிகர்‌ குலத்தில்‌ தோன்றிய அமர்நீதியார்‌ வாழ்ந்து 
வந்தார்‌. தான்‌ ஈட்டும்‌ பொருளைச்‌ சிவனடியார்களுக்கு 
உடையும்‌ உண்டியும்‌ அளித்து மகிழச்‌ செலவிட்டு வந்தார்‌, 
அடியார்கட்கு உணவளித்துத்‌ தொண்டாற்ற ஈல்லூரில்‌ ஒரு 
மடத்தை அமைத்து ஆண்டுத்‌ தயங்கி வாழும்போது இறைவன்‌ 
இவர்‌ பெருமையை உலகுக்குத்‌ தெரிவிக்க எண்ணி ஒரு 
பிரமசாரியாய்‌ எழுந்தருளி நல்லூர்‌ வந்து அமர்நீதியார்‌ 
மடத்துக்குச்‌ சென்றார்‌. அவர்‌ இவரைப்‌ போற்றி நல்லூரிறைவன்‌ 
திருவிழா முடியும்‌ வரை தங்கியிருக்க வேண்டினார்‌. இறைவன்‌ 
ஐப்பித்‌ தான்‌ நீராடி, வருவதாகவும்‌ அதுவரைத்‌ தன்‌ கோவண 


KL 


உடையில்‌ ஒன்றைப்‌ பாதுகாத்து வைத்திருக்கும்படியும்‌ கூறி 
'ஒப்பித்துச்‌ சென்று மீண்டு வந்து தன்‌ கோவண உடையைக்‌ 
கேட்கிறார்‌. அதனை அவர்‌ வைத்தவிடத்திற்‌ காணாமையால்‌ 
எங்குந்‌ தேடி இளைத்து வருந்தி வேறு ஒன்று தருவதாகக்‌ கூற 
பிரமசாரியாக வந்துள்ள இறைவன்‌ சினந்து தன்‌ உடைக்கு 
“எதுவும்‌ ஒப்பாகாது, எனக்‌ கூறித்‌ தன்னிடமுள்ள 
கோவணத்தைக்‌ காட்டி: இதற்குச்‌ சரிநிகர்‌ பொருள்‌ தருவையேல்‌ 
கொள்வேன்‌ என அதனைத்‌ துலையின்‌ ஒரு தட்டிலே இட்டார்‌. 
நாயனார்‌ தன்னிடம்‌ உள்ள பொருளை எல்லாம்‌ மற்றொரு தட்டில்‌ 
லவத்தும்‌ கேராகாமையால்‌ தன்‌ மனைவி மக்களோடு அத்‌ துலைத்‌ 
்‌ தட்டில்‌ ஏறச்‌ சமனாயிற்று, அத்‌ துலையே தேவ விமானமாய்‌ மாறி 
' விண்ணெய்தியது. இறைவன்‌ உமையோடும்‌ காட்சி தந்தருளிப்‌ 
பின்‌ வீடு பேறடையச்‌ செய்தான்‌ எனச்‌ சவுனகாதி முனிவர்‌ 
கட்குச்‌ சூதமுனிவர்‌ ஈல்லூர்‌ மான்மியம்‌ முழுதும்‌. கூறினார்‌. 
யாவரும்‌ மகிழ்ந்தனர்‌; சூதரைப்‌ போற்றி இறைவனை வணங்கி 
உவந்தனர்‌. 3 


வடதிசை 


வடமேற்கு வடகிழக்கு 
ப ஞான தீர்த்தம்‌ ப பூ அதர்வண தீர்த்தம்‌ 
கங்காதீர்த்தம்‌ 
ப்‌ ஐராவத தீர்த்தம்‌ ப மானச தீர்த்தம்‌ 


ப சாமவேத தீர்த்தம்‌ 


அதர்வணத்துறை 
ட்‌ கிட & 
a பிரம தீர்த்தம்‌ 6 பிரயாகை ட்‌ 
்‌ ப்‌ a சத்தசாகரம்‌ a ல ப 8 
கெ மணிகர்ணிகை | | ஆகாய கங்கை 2 aP | 
a ல்‌ ்‌ வவ கல (உ) பத அதவ தட 
[9] 2 | சக்கர தீர்த்தம்‌ A இர்திரதீர்த்தம்‌ 9 
a ட 2 
a யசுர்வேதத்துறை 
| 
தரும தீர்த்தம்‌ பூ குரிய தீர்த்தம்‌ 
D கயை தீர்த்தம்‌ 
ப 
காக தீர்த்தம்‌ கன்னி தீர்த்தம்‌ 
ப ப 
யசர்வேத தீர்த்தம்‌ 
ப்‌ 0 அக்கினி தீர்த்தம்‌ 
ப தேவ தீர்த்தம்‌ 
தென்மேற்கு தென்கிழக்கு 


தென்திசை 


சிவ சிவ 
திருச்சிற்றம்பலம்‌ 


நல்லார்ப்‌ புராணம்‌ 


பாயிரச்‌ சருக்கம்‌ 


வஸு ௫௨. 


கடவுள்‌ வாழ்த்து 
காசிவிநாயகர்‌ வணக்கம்‌ 
[அறுசீர்‌ ஆசிரிய விருத்தம்‌] 

1 இருவினைவெண்‌ டிரைமாயக்‌ கருங்கடலைத்‌ 
தனித்தேற்றி எண்ணி லாற்றற்‌ 
பொருவறுமா ணவச்சேற்றைக்‌ கருணைநீ 
ராற்கமுவிப்‌ போக்கிப்‌ போகா 

நிரதிசயா னந்தநெடு நிலவெறிப்ப 
உயர்முத்து நெடிய தாமம்‌ 
மருவதனத்‌ தணியாக மகிழ்காசி 
வாரணத்தை வணங்கி வாழ்வாம்‌ 1 


முதற்சருக்கத்திற்குரிய பெயர்‌ ஏட்டுச்‌ சுவடியில்‌ காணப்பெறவில்லை. 
ஒன்று முதல்‌ பதினான்காம்‌ பாடல்‌ வரைக்‌ கடவுள்‌ வாழ்த்தும்‌ வணக்கங்‌ 
களமாகவும்‌ பின்னர்ப்‌ பதினேழாம்‌ பாடல்‌ வரை புராண வரலாறும்‌ 
அவையடக்கமுமாகவும்‌ உள்ளமையின்‌ இதற்குப்‌ பாயிரச்‌ சருக்கம எனப்‌ 
பெயரிடப்பட்டுளது. 2 


1 இருவினை - நல்வினை தீவினைகள்‌ - பசுவின்‌ பாசவினைகளுமாம்‌, 
ஈண்டு ஆணவத்தையும்‌ கன்மத்தையும்‌ குறித்து நிற்கிறது, மாயக்‌ 
கருங்கடல்‌ - மாயாமலமாகிய இருட்கடல்‌, பொரு- ஒப்பு, பிரதி 
சயானந்தம்‌ - தனக்கு மேற்பட்டு ஒன்றில்லாததாகிய பேரின்பம்‌, 
வாரணம்‌ - யானை - ஈண்டு விகாயகக்‌ கடவுளை உணர்த்திற்று. 


நல்லூர்ப்‌ புராணம்‌ 
சவுந்தரநாயகர்‌ வணக்கம்‌ 


9 உலகெல்லாம்‌ படைத்தருளி நிலைபெறுத்தி 

இளைப்பொழிய வொடுக்கி, மீட்டும்‌ 

தொலைவில்லா வினைப்பயன்கள்‌ துய்ப்பவெதிர்‌ 
திரோபவித்துத்‌ தொடர்ந்து, நீங்கா 

அலகில்லா ணவசத்தி யாவரணம்‌ 
விடநீக்கி யருளா நிற்கும்‌ 

தலைவர்மே தகுஈல்லூர்ச்‌ சவுந்தரகா 
யகரவர்தாள்‌ தலைமேற்‌ கொள்வாம்‌. 2 


சொக்கநாயகியம்மை வணக்கம்‌ 


8 பரையாகி .......... கையா யருளாகி 

ஆனந்தப்‌ பாவை யாகி 

உரைசாலும்‌ விந்துமோ கினி....... 
கானிவ ... முதி... ச்சார்ந்து 

புரைதீர்சத்‌ தியும்வடிவும்‌ கரணாதி 
யனைத்துமுக்கட்‌ புனிதற்‌ காகி 

வரு (மேன்மை) நல்லூர்வாழ்‌ திருமலைச்சொக்‌ 
கியைநாளும்‌ வழுத்தல்‌ செய்வாம்‌, ்‌] 


விநாயகக்கடவள்‌ வணக்கம்‌ 


4 கங்கைடெடும்‌ புனற்றிரையிற்‌ காளிந்தி 
யெனக்கரடக்‌ கலுழி சாய்த்தும்‌ 
திங்களிளம்‌ பிறைமுரிந்த மருப்பாமென்‌ 

றயிர்த்தெடுத்துச்‌ சேர்த்து மிவ்வா 


a 


2 இளைப்பு - வருத்தம்‌, துய்ப்ப - நுகர, திரோபவித்து - மறைத்து, 


9 


ஆவரணசத்தி - பசுபதிபாசம்‌ மூன்றையும்‌ வேறுபாடு தெரியாமல்‌ 
மறைக்கும்‌ ஒரு சக்தி, வீட நீக்கி - முழுதும்‌ அகலப்‌ போக்கி, 

பரை - பராசக்தி, உரை - புகழ்‌, புரை - குற்றம்‌, கரணம்‌ - அக 
உறுப்புக்கள்‌, முக்கட்புனிதன்‌ - சிவபெருமான்‌, சொக்கி - அழகி 
- சவுக்தரமாயகி என்றபடி, 


பாயிரச்‌ சருக்கம்‌ 8 


றங்கணர்செஞ்‌ சடிலநெடுங்‌ கானில்விளை 
யாடியுமை யம்மை நோக்கிப்‌ 
பங்கயவாண்‌ முகமலர வருமொருவா 
ரணத்திருதாள்‌ பணிதல்‌ செய்வாம்‌, 4 


முருகக்‌ கடவுள்‌ வணக்கம்‌ 


6 தோட்டிளம்பூம்‌ தார்கொழுதித்‌ துதைந்தாடி 

யஞ்சிறைய சுரும்பி னேடும்‌ 

பாட்டிளவண்‌ டினமுரலும்‌ மலர்க்கானி 
லொருகுறத்தி பணைத்தண்‌ ணாந்த 

கோட்டிளமென்‌ முலையுழக்க முகையுடைந்து 
நறவூற்றுங்‌ ... .. டட 

மோட்டிளம்பன்‌ னிருதடந்தோள்‌ முருகனிரு 
பதமுளரி முடிமேற்‌ கொள்வாம்‌, 6 


நந்தியங்‌ கடவுள்‌ வணக்கம்‌ 


6 மந்தார்‌ நறுந்தெரியற்‌ செழுமணமும்‌ 
பங்கயப்பூ மணமும்‌ வாசக்‌ 
கொந்தாரும்‌ பசுந்துழாய்த்‌ தொடைமணமும்‌ 
மணந்துகுடி கொண்டு சோதிப்‌ 
வெ பப்ப பப்ப ப படப்பட பட பப ப பப்ப பட்ட ட்ட டட 
4 கரடக்கலுழி - மதநீர்வெள்ளம்‌, முரிந்த மருப்பு - ஒடிந்த கொம்பு, 
அயீர்த்து - ஐயமுற்று, அங்கணர்‌ - நெற்றிக்கண்ணையுடையவர்‌ - 
சிவபெருமான்‌, சடிலம்‌ - சடைமுடி, கானில்‌ - காட்டினில்‌, பங்கயம்‌- 
தாமரை. 


$ தோடுஃதொகுதி- கொத்து, கொழுதி - கோதி, துதைந்து - 
நெருங்கி, சுரும்பு - வண்டு, முரலும்‌ - இசைபாடும்‌, குறத்தி ஃ 
வள்ளிநாயகி, முளரி - தாமரை, 


நல்லூர்ப்‌ புரர்ணம்‌ 


பைந்தாமங்‌ கொண்டதொரு பொற்பிரம்பு 
தனதுசெங்கைப்‌ பதுமங்‌ கொண்டு 

சந்தாருங்‌ கயிலைமலை காவல்கொள்வோன்‌ 
பதமுளரி தலைமேற்‌ கொள்வாம்‌. 6 


திருஞானசம்பந்தர்‌ வணக்கம்‌ 


7 முள்ளரைய முளரிமலர்‌ தவசிருக்கும்‌ 

நான்முகனும்‌ முகுந்தன்‌ தானும்‌ 

உள்ளரிய சோதிமய மாகிய௩ம்‌ 
பெருமானை யொருபொய்‌ கைக்கே 

கள்வனிவ னெனத்தனது கண்மலர்கள்‌ 
பிசைந்தழுது காட்டா நிற்கும்‌ 

பிள்ளைமலர்த்‌ தாள்பிறவிப்‌ பெருங்கடற்குப்‌ 
புணையாகப்‌ பிடித்து வாழ்வாம்‌. 7 


திருநாவுக்கரசர்‌ வணக்கம்‌ 
8 கொற்பயிலும்‌ வெள்ளிலைவேற்‌ கருந்தடங்கட்‌ 
பசுங்கிளியோர்‌ கூற்றின்‌ வைகும்‌ 
சிற்பரன்கா மத்தெழுத்தே காத்தமும்பு 
திறமேத்திச்‌ சிக்க யாத்த 


6 மந்தாரம்‌ - தெய்வ மரங்களுள்‌ ஒன்று, துழாய்‌ - துளசி, மணந்து 
சேர்ந்து, செங்கைப்பதுமம்‌ - கையாகிய தாமரை, சந்தாரும்‌ - 
சந்தன மணங்கமமும்‌, சந்தம்‌ - வேத ஒலியுமாம்‌, பதமுளரி - பாத 
தாமரைகள்‌. த்‌ 


7 முள்ளரைய - முள்ளமைந்த தண்டு, முகுந்தன்‌ - திருமால்‌, 
உள்ளரிய - நினைந்து தெளிதற்கரிய, பொய்கை - குளம்‌ (சீகாழிப்‌ 
பிரமதீர்த்தக்‌ குளம்‌) பிள்ளை - ஞானசம்பந்தப்பிள்ளையார்‌, புணை - 


தெப்பம்‌, 


பாயிரச்‌ சருக்கம்‌ 


8 


10 


கற்புணையாற்‌ கருங்கடலைக்‌ கடந்துபோந்த 
வன்‌,கருணைக்‌ கடலின்‌ மூழ்குஞ்‌ 

சொற்பயில்கா வலன்கமலத்‌ துணைப்பதங்கள்‌ 
சென்னிமிசைச்‌ கூடி வாழ்வாம்‌. 8 


சுந்தரமூர்த்திகள்‌ வணக்கம்‌ 
9 பொருவேலைக்‌ கடற்படுத்த நாகணைப்பள்‌ 
ளியினானும்‌ போதின்‌ மீது 
வருவானும்‌ இன்றளவும்‌ காணாத 
பதயுகள வனசஞ்‌ சேப்பத்‌ 
தரைமீதி லரையாமத்‌ தொருபரனைப்‌ 
பரவைமனை தனக்குச்‌ செல்கென்‌ 
நிருகாலும்‌ ஈடத்துதிரு (வாரூர்வாழ்‌) 
நாவலன்றா ளிறைஞ்சி வாழ்வாம்‌, 9 


மாணிக்கவாசகர்‌ வணக்கம்‌ 


"10 எக்கதியிற்‌ புக்குழன்று திரிந்தாலும்‌ 


எமைமேற்கொண்‌ டிருப்போர்‌ தம்மை 
அக்கதியிற்‌ பெயர்த்தும்மே லருங்கதியில்‌ 
உய்ப்பேமென்‌ றறிவிப்பார்‌ போல்‌ 
தொக்கநரிக்‌ குலமனைத்தும்‌ துரங்ககதி 
செலந௩டத்தித்‌ தொடர்ந்து போற்றி 
முக்கணனைப்‌ பரசுமொரு கவியரசின்‌ 
இருசரணம்‌ முடிமேற்‌ கொள்வாம்‌. 10 


கொல்‌ - கொல்லன்‌ உலை - கொல்லுதல்‌ தொழிலுமாம்‌, இலைவேல்‌- 


இலை வடிவாக அமைந்த முனையுடையவேல்‌, பசுங்கிளி - (ஈண்டு) 
உமாதேவி. சிற்பரன்‌ - சிவபெருமான்‌, எழுத்து - பஞ்சாக்கரம்‌ 
(ஈமசிவாய) சிக்க - நெருங்க, நாவலன்‌ - திருகாவுக்கரசர்‌, 
சென்னி - தலை. 

பொருவேலை - கரையில்‌ மோதும்‌ அலைகளையுடைய கடல்‌, காக 
அணைப்பள்ளியினான்‌ - திருமால்‌, போதின்மீது வருவான்‌ - பிரம 
தேவன்‌, பதயுகளம்‌ - இணையடிகள்‌, வனசம்‌ - தாமரை, சேப்ப - 
சிவக்க, அரையாமம்‌ - நள்ளிரவு, பரவை - பரவை நாச்சியார்‌, 
காவலன்‌ - சுந்தரமூர்த்தி நாயனார்‌, இறைஞ்சி - வணங்கி, 

கதி - மக்கள்‌ தேவர்‌ விலங்கு முதலிய பிறப்புக்கள்‌, உய்ப்போம்‌ - 
செலுத்துவோம்‌, தொக்க - கூட்டமாகக்கூடிய, : துரங்கம்‌ - 


- குதிரை, முக்கணன்‌ - சிவபெருமான்‌, கவியரச - மாணிக்க 


வாசகர்‌, சரணம்‌ - பாதம்‌, 


நல்லூர்ப்‌ புராணம்‌ 


அமர்நீதிநாயனார்‌ வணக்கம்‌ 
11 தன்னையே கோவணமாய்ச்‌ சாத்தினன்காண்‌ 

என்பதனற்‌ றானு மந்தப்‌ ' 

பொன்னைநேர்‌ கோவணத்திற்‌ கினையாகச்‌ 
சித்தாந்தப்‌ பொருளி தென்ன 

முன்னைவா னவனிறுத்து முத்திகலங்‌ 
கொடுத்தருளும்‌ முறைமை பெற்ற 

மன்னவராம்‌ அமர்நீதி நாயனார்‌ 
அடிக்கமலம்‌ வணங்கி வாழ்வாம்‌. 11 


அறுபத்துமூவர்‌ வணக்கம்‌ 
12 எவராலும்‌ செயற்கரிய திதுவிது வென்‌ 

றதிசயித்தே யெவரும்‌ போற்றக்‌ 

கவராத அன்பதனாற்‌ பலவேறு 
பத்திமையின்‌ கடமை பூண்டே 

உவராழி நஞ்சமுதுண்‌ டும்பரைக்காத்‌ 
தருள்புரிந்த வொருவர்க்‌ காளாம்‌ 

தவராச ரொன்பதிற்றேழ்‌ தலைவர்பதப்‌ 
புண்டரிகந்‌ தலைமேற்‌ கொள்வாம்‌. 12 


சிவனடியார்‌ வணக்கம்‌ 


13 எக்காலத்‌ தினுமிருப்பான்‌ பரவைகடைம்‌ 
தமுதருந்த வீமையோ ரோடும்‌ 
தொக்காலத்‌ தினுகாகப்‌ பள்ளியினும்‌ 
துயிலுமவன்‌ சூழ்ந்த நாளில்‌ 


i 


12 


சி்தாந்தப்‌ பொருள்‌ - முடிந்த முடிவாகிய மெய்ப்பொருள்‌ - நிறுத்து- 
தலஃயிலிட்டு கிறுத்து, அமர்நீதி நாயனார்‌ இத்தலத்தில்‌ தோன்றிய 
நாயனார்‌. 

கவராத - பிளவுபடாத, உவராய - உப்பு£ராகிய கடல்‌, உம்பர்‌ - 
தேவர்‌, ஒருவன்‌ - சிவபெருமான்‌, ஒன்பதிற்றேமு - அறுபத்து 
மூன்று, தலைவர்‌ - நாயன்மார்கள்‌, புண்டரிகம்‌ - தாமரை 
(பாதய்களை உணர்த்திற்று.) 


பாயிரச்‌ சருக்கம்‌ ல்‌ 7 
புக்காலத்‌ திலுமமிர்த: மாக்கியகோ 
னடித்தொழும்பு பூண்டு பார்மேல்‌ 
முக்காலத்‌ தினுமுளராம்‌ அடியார்சே 
வடிக்கமலம்‌ முடிமேற்‌ கொள்வாம்‌. 13 


அறுமுறை வாழ்த்து 
14 அந்தணா எர்கள்வாழ்க ! வானினங்கள்‌ 
பெருகுக ! வா னமரர்‌ மல்க ! 
வந்துமா மழைபொழிக ! வேந்தனுமோங்‌ 
குக ! வுலகம்‌ மலிக ! நாளும்‌ 
எந்தையா ரைந்தெழுத்தும்‌ வெண்ணீறும்‌ 
விளங்குகபா ரெவையு மாகி! 
மூந்தைநான்‌ மறைநெறியுஞ்‌ சைவநெறி 
யுந்தழைக முறையா னன்றே ! 14 


இப்புராண வரலாறும்‌ இதனைச்‌ செய்த காரணமும்‌ 
16 சூதமுனி வரன்றெளிய, வடமொழியாங்‌ 
கடலினிடைத்‌ தொகுத்துத்‌ தூக்கி 
வேதவியா தன்பகர்ந்த நல்லூர்மான்‌ 
மியமிதனை விருப்பி எலே 
ஆதிமறை யவர்சைவர்‌ தலந்தான 
மாகியுளோர்‌ அன்பு பூண்டோர்‌ 
ஓதுகெனப்‌, பசுந்தமிழால்‌ யானுமவர்‌ 
பணிமேற்கொண்‌ டுரைக்க லுற்றேன்‌. 16 
ES A SE I TT க்‌்‌ கன்‌ 
18 இருப்பான்‌ - இருப்பதற்காக, பரவை - கடல்‌ (பாற்கடல்‌), தொக்‌ 
காலம்‌ - ஆலிலை, நாகப்பள்ளி - பாம்புப்படுக்கை, துயிலுமவன்‌ - 


அறிதுயில்‌ கொள்ளும்‌ திருமால்‌, ஆலத்திலும்‌ - ஆலகால ஈஞ்சிலும்‌, 
கோன்‌ - சிவபெருமான்‌. 


14 ஆனினம்‌ - பசுக்கூட்டம்‌, பாரெவையும்‌ - எல்லா உலகங்களும்‌, 


15 தூக்கி - ஆராய்ந்து எடுத்து, தலம்‌ தானம்‌ - பதிகள்‌ ஊர்கள்‌, 


8 நல்லூர்ப்‌ புராணம்‌ 


அவையடக்கம்‌ 
(கலிவிருத்தம்‌ ) 
16 ஆசில்‌ வண்டமிழ்‌ ஆரிய முற்றுணர்‌ 
மாச னம்பலர்‌ வாழும்ஈல்‌ ஓரரில்யான்‌ 
பேச வந்துற்ற பெற்றிகொற்‌ சேரியின்‌ 
ஊசி விற்பதற்‌ குற்றதொப்‌ பாமன்றோ 7 16 


இதுவும்‌ அது 
17 நல்ல சொற்பொருள்‌ நான்புல வோர்க்கெதிர்‌ 
சொல்ல லுற்ற துணிவையென்‌ சொல்லுகேன்‌ 
மெல்ல மின்மினி வெய்ய வற்கெதிர்‌ 
அல்லை நீக்கற்‌ கமைந்ததொப்‌ பாமரோ / 17 


பாயிரச்‌ சருக்கம்‌ முற்றிற்று. 


16 கொற்சேரி - கொல்லர்கள்‌ வாழும்‌ ஊர்‌, 


17 பொருள்‌ - பொருளை, துணிவு - முடிவு வெய்யவன்‌ - கதிரவன்‌, 
அல்லை.- இருளை, அரே அசை, 


இரண்டாவது 
நைமிசாரண்யச்‌ சருக்கம்‌ 


[முதல்‌ பதினொரு பாடல்களில்‌ தவமுனிவர்தம்‌ பண்பும்‌ செயலும்‌ 
தோற்றமும்‌ கூறத்தொடங்கி முதற்கண்‌ இம்முனிவர்கள்‌ 
சிவபெருமானின்‌ அருளைப்பெற்ற பெருமையர்‌ என்கிறார்‌ ] 

[ கலிவிருத்தம்‌ ] 


18 செற்றம்‌ நீங்கிய சிந்தையர்‌ செய்கையி 
னற்ற மில்லவர்‌ ஐம்புலன்‌ வென்றவர்‌ 
பெற்ற மூர்திதன்‌ பேரருள்‌ பெற்றவர்‌ 
முற்று மோதி யுணர்ந்த முனிவரர்‌ 1 


[ இம்முனிவர்கள்‌ தவம்புரிந்த முறையும்‌ நிறையும்‌ ] 
19 வெய்ய வேனில்‌ வெதுப்புமந்‌ நாளிடை 
ஐவ கைரெருப்‌ பின்னமு வத்தினும்‌ 
பெய்யும்‌ மாரியிற்‌ பேருத கத்தினும்‌ 
செய்யும்‌ மாதவம்‌ முற்றிய செய்கையார்‌ 2 


[ சடைமுடியோடு விளங்குமிவர்‌ வடிவச்சிறப்பு ] 


20 பாரும்‌ விண்ணும்‌ பழிச்சும்‌ படிமையர்‌ 
ஆரும்‌ ஒப்ப அருள்புரி மேலவர்‌ 
மேரு வெற்பு விழுதுவீட்‌ டாலென 
வாருஞ்‌ செய்ய சடைமுடி வாய்ந்துளார்‌ 2 
சலதி புலமும்‌ SAIS NEES டட றாத SD ESTA அடக்‌ மெண்டல்‌. பனம்‌ பட 
18 செற்றம்‌ - வெகுளி, அற்றம்‌ - மறதி, பெற்றம்‌ ஊர்தி - இடபத்தை 
வாகனமாகக்‌ கொண்ட இறைவன்‌. 
19 ஐவகை நெருப்பு - பஞ்சாக்கினி. அழுவம்‌ - காடு, உதகம்‌ - நீர்‌, 


20 பழிச்சும்‌ - வாழ்த்தும்‌. படிமை - தவவேடம்‌, வெற்பு - மலை, 
வாரும்‌ - நீண்ட, செய்ய - சிவந்த, 


10 


நல்லூர்ப்‌ புராணம்‌ 


[ திருநீற்றுப்‌ பொலிவோடவர்‌ மிளிரும்‌ சிறப்பு ] 
92 பேறு பூத்த பிராட்டி பிரிவிலாக்‌ 
கூறு பூத்த குழகனுக்‌ கன்பினர்‌ 
வீறு பூத்தவெண்‌ பூதி மிளிர்தலால்‌ 
மீறு பூத்த நெருப்பன்ன மேனியார்‌ 4 


[ பஞ்சாக்கரம்‌ பதிந்த சிந்தையர்‌ என்பது ] 


22 பஞ்ச முத்தினும்‌ வாடும்‌ பதயுக 
வஞ்சி பங்குடை வள்ளல்‌ வடிவமாய்‌ 
விஞ்சி வெம்பவ வேலை வடவையாம்‌ 
அஞ்செ முத்தும்‌ அழுந்திய சிந்தையார்‌ 6 


[ அக்கமணியணிந்து திகழும்‌ அவர்‌ சிறப்பு] 


93 நக்க னாரருள்‌ நோக்கம்‌ நயந்திலா 

இக்கு வேளை யிகந்தமை காட்டல்‌ போல்‌ 

தக்க னார்மகம்‌ சாய்த்தவர்‌ தண்ணனி 

அக்க மாமணி யாரம்‌ புனைந்துளார்‌ 6 
[ மானுரிவை பூண்டு விளங்கும்‌ அவர்தம்‌ மாட்சிமை ] 
24 திங்கள்‌ மாசு திரைத்திடல்‌ போலவும்‌ 

கங்கை காளிந்தி பாய்தல்‌ கடுப்பவும்‌ 

துங்க மானின்‌ உரிவை துயல்வரப்‌ 

பொங்கும்‌ நீறணி மார்பிடைப்‌ பூண்டுளார்‌ 7 


21 


22 


28 


24 


பூத்த - விளங்குகின்ற. குழகன்‌ - உருவினன்‌. பூதி - திருநீறு. 
நீறு - சாம்பல்‌. 

பதயுகம்‌ - இணையடிகள்‌, வஞ்சி - உமாதேவி, விஞ்சி - மிகுந்து, 
வேலை - கடல்‌, வடவை - வடவைத்தீ. 

நக்கன்‌ - சிவபெருமான்‌, இக்கு - கரும்பு, வேளை - மன்மதனை, 
மகம்‌ - வேள்வி, அக்கமாமணி - உருத்திராக்க மணி. 

திரைதல்‌ - திகழுதல்‌ கங்கையின்கண்‌ காளிந்திநதி பாய்தல்போல 
துங்கமான்‌ - மேலான மான்‌, உரிவை - தோல்‌. 


நைமிசாரண்யச்‌ சருக்கம்‌ 11 


[தண்டுகுண்டிகை தாங்குமவர்‌ உண்டிடும்‌ உணவு இவைஎன்பது] 


96 உண்டி காய்கிழங்‌ கூழிலை யாதிய 
கொண்டு நீள்பகல்‌ போக்கிடு கொள்கையர்‌ 
மண்டு தண்ணளி யோடுசன்‌ மார்க்கம்போற்‌ 
றண்டு குண்டிகை தன்னொடுந்‌ தாங்கினார்‌ 8 


[ அவர்தம்‌ தவயோக நிலையின்‌ காட்சி ] 


26 புருவ நாப்பணிற்‌ கண்கள்‌ புகச்செய்து 
மருவு நாசி நுனிவயின்‌ வைத்துக்‌ 
தருவ மானவான்‌ மாவை யான்மிக 
உருவ, ஓவிய மொப்ப வுறைகுவார்‌ 9 


[ தவநிலையில்‌ அவர்‌எய்தும்‌ ஆனந்த நிலை ] 


97 பருகு வாரிற்‌ பரன்கழல்‌ சிந்தைவைத்‌ 
துருகி யுண்ணெக்‌ குரோமஞ்‌ சிலிர்ப்புறக்‌ 
கருணை வாரி திளைத்திரு கண்கணீர்‌ 
அருவி பாய வகமகிழ்‌ வெய்துவார்‌ 10 


[ காமவெகுளி மயக்கத்தை இவர்‌ வெல்லும்‌ உபாயம்‌ ] 


28 அழிவில்‌ லாதவ வித்தைவன்‌ சேதகம்‌ 
வழுவின்‌ ஞான வானதி வாரியாற்‌ 
கழுவிச்‌ சச்சிதா னந்தக்‌ கடலிடை 
முழுகு வாரடல்‌ முப்பகை வென்‌ றுளார்‌ 11 


படபட அதனக ப பட தப பயம A வ வவ வ் கவ்வ விவ னவை 


25 
26 


27 
28 


ஊழிலை - முதிர்ந்த சருகுகள்‌, குண்டிகை - நீர்க்‌ குடுக்கை. 
யோகநிட்டை கூடியிருக்கும்‌ தோற்றத்தை இப்பாடல்‌ தெளிவிக்கிறது. 
பருகுவாரின்‌ - அள்ளி உண்பவர்போல, வாரி - கடல்‌. 


சேதகம்‌ - சேறு, ஞானவானதி ஞானவாரி எனத்‌ தனித்தனியே 
கூட்டி ஞானமாகிய ஆகாயகங்கை ஞானமாகிய ஆகாயக்‌ கடல்‌ 
எனக்‌ கொள்க. அடல்முப்பகை - கொடுமை செய்யும்‌ காமம்‌ வெகுளி 
மயக்கமாகிய பகை, 


12 


நல்லூர்ப்‌ புராணம்‌ 
[ முனிவர்கள்‌ பிரமனிடம்‌ தாம்‌ தவம்‌ செய்தற்குரிய 
இடம்‌ வேண்டிடப்‌ பிரமலோகம்‌ புறப்படல்‌ ] 
99 இன்ன தன்மை முனிவரர்‌ யாவரும்‌ 
அன்ன ஊர்தி அமர்ந்துறை நாட்டக்‌ 
தன்னை யுற்றிரு தாமரைத்‌ தாண்மலர்‌ 
முன்னி றைஞ்சி முறைமையிற்‌ போற்றினார்‌ 12 


[ பிரமதேவன்‌ முனிவர்களை உசாவ அவர்கள்‌ கூறுதல்‌ ] 


30 போற்றி நிற்றலும்‌ புண்டரி கத்தவன்‌ 
ஏற்றம்‌ மிக்குளீர்‌! எய்திய தியாதென 
கோற்ப தற்கிடம்‌ நோர்க்கிவந்‌ தாமெனச்‌ 
சாற்றி னரெதிர்‌ நான்முகன்‌ சாற்றுவான்‌ 13 


[ பிரமதேவன்‌ ஒருகுசைப்புல்லைச்‌ சக்கரமாக வளைத்துவீசி 
இது விழுமிடமே தவம்‌ செய்யத்‌ தக்கதலம்‌ எனக்‌ 
கூறிவிடுதல்‌] 
31 நன்று ஈன்றுநீர்‌ நாடிவந்‌ துற்றமை 
என்று நேமி இருங்குசை யாலவன்‌ 
ஒன்று கண்டினி தூரவிட்‌ டீதுபோய்ச்‌ 
சென்று வீழ்தல மேதவஞ்‌ செய்தலம்‌ 14 


[ முனிவர்கள்‌ விடைகொண்டு அதன்பின்‌ செல்லுதல்‌ ] 


32 ஆமி னேமி யடுத்துமெய்‌ யந்தணீர்‌ / 
போமி னென்று புராதனன்‌ கூறலும்‌ 
காம மாதி கடிந்தவர்‌ அத்தகை 
நேமி யோடும்‌ விடைகொண்டு நீங்கினார்‌ 16 


90 


a1 


அன்னவூர்தி - பிரமதேவன்‌, நாடு - சத்தியலோகம்‌, 
புண்டரிகத்தவன்‌ - பிரமதேவன்‌, நோற்பதற்கு - தவஞ்செய்வதற்கு, 
சாற்றினர்‌ - (விடையாகக்‌) கூறினர்‌. 

நேமிஇருங்குசை - தருப்பைப்‌ புல்லைச்‌ சக்கரமாக வளைத்த உருளை, 
தலம்‌ - இடம்‌. 

ஆமினேமியடுத்து - ஆரும்‌ இந்தச்‌ சக்கரத்தைத்‌ தொடர்ந்து, 
புராதனன்‌ - பிரமன்‌, மேமி - (தருப்பைச்‌) சக்கரம்‌, ன்‌ 


நைமிசாரண்யச்‌ சருக்கம்‌ 1$ 


2 


ad 


11] 


[ நேமிசென்று வீழ்ந்ததலத்தை முனிவர்கள்‌ தவஞ்‌ 

செய்தற்குரிய இடமாகக்‌ கொண்டனர்‌; அதனால்‌ 
அத்தலம்‌ நைமிசம்‌ என வழங்கலாயிற்றெனல்‌ ] 

நீங்கி யந்தணர்‌ நேமிபோய்‌ வீழ்தலம்‌ 

ஆங்கு வைகி யதற்கபி தானந்தான்‌ 

ஓங்கு நைமிசம்‌ என்றினி தோதியே 

பாங்கின்‌ மெய்த்தவம்‌ பற்பல வாற்றினார்‌ 16 


[ நைமிசாரணியத்தின்‌ பெருமை உரைப்பரிது எனினும்‌ 
சிறிது சொல்லுவேனெனக்‌ கூறுதல்‌ ] 
(கலித்துறை ) 


அனைய தன்மையந்‌ நைமிசத்‌ தணிநலந்‌ தன்னை 

இணைய தன்மைய தெனவுரைப்‌ பவரெவர்‌ எனினும்‌ 
கனைக ருங்கடல்‌ நிலையினைக்‌ காண்பவர்‌ கடுப்பத்‌ 

துனிவி லாதர வாற்சில சொல்லுது மன்றே 17 


[ தவப்பயிர்‌ விளைக்கும்‌ பலவளம்‌ சான்றது 
நைமிசாரணியம்‌ எனல்‌ ] 


செற்ற மில்லது சிறுமையிற்‌ நீர்ந்தது தேர்முக்‌ 

குற்றம்‌ நீக்குவ தருள்றலங்‌ கொழிப்பது நாளும்‌ 

அற்ற மில்லது பற்பல அணிஈலம்‌ தழைத்து 

நற்ற வப்பயிர்‌ வீளைப்பது றைமிசா ரண்யம்‌ 18 


88 
84 


85 


அபிதானம்‌ - பெயர்‌, நைமிசம்‌ - நேமி சம்பந்தத்தாலானது. 
கனைகருங்கடல்‌ - ஆரவாரமிக்க கரியகடல்‌, கடுப்ப - ஒப்ப, துனிவில்‌ - 
வெறுப்பில்லாத, ஆதரவு - அன்பு. 

செற்றம்‌ - பகை, தேர்‌ - தேர்ந்த, முக்குற்றம்‌ - ஆணவம்‌ கள்மம்‌, 


மாயை - காமம்‌ வெகுளி மயக்கமும்‌ ஆம்‌, அற்றம்‌ அழிவு, 
தவப்பயிர்‌ & தவமாகிய பயீர்‌, 


ர்க நல்லூர்ப்‌ புராண்ம்‌ 
[ நைமிசாரணியம்‌ சிவபெருமானை ஒத்தது எனல்‌ ] 


96 சீத மாமதி சென்னியின்‌ மிலைச்சிய திறத்தால்‌ 
போது லாங்கணைக்‌ காமனைப்‌ புறங்கண்ட பொலிவால்‌ 
வேத பாரகர்‌ வியந்தடி நிழல்மிடை தலினால்‌ 
நாத னரெனச்‌ செழித்தது நைமிசா ரண்யம்‌ 19 


[ நைமிசாரணியம்‌ திருமாலை ஒத்தது எனல்‌ ] 


37 சங்க மேந்திய தன்மையால்‌ திகிரிதாங்‌ குதலால்‌ 
பொங்கு பாசொளி தழைத்தலாற்‌ புவிபுரம்‌ திடலால்‌ 
துங்க மாமணி வயங்கலாற்‌ ரொடுகடற்‌ பிறந்த 
நங்கை காந்தனை ஒத்தது நைமிசா ரண்யம்‌ 20 


[ நைமிசாரணியம்‌ பிரமதேவனை ஒத்துளது எனல்‌] 


8 தேன்மு கத்தல றுதலால்‌ செவ்விய நிலையால்‌ 
வான்மு கத்தொடு திசைமுகம்‌ மணந்திடு மாண்பால்‌ 
நூன்மு கத்தலர்‌ மறையொடு விளங்குநோன்‌ மையினால்‌ 
மான்மு கத்தவன்‌ ஒத்தது நைமிசா ரண்யம்‌ 2l 


[ நைமிசாரண்யத்தின்‌ பொழில்‌ வளங்கூறல்‌ ] 


89 மறுவில்‌ வெண்டிங்க ளாமெனப்‌ பளிக்கறை வயங்க 
உறுபு னற்புளி னங்கள்‌ வெண்ணிலா வொக்கக்‌ 
கறுவொ டுந்துரந்‌ தடுமிருட்‌ படலங்கள்‌ கடுப்ப 
நறும லர்ப்பொழில்‌ செழித்தது நைமிசா ரண்யம்‌ 22 

86 சீதளம்‌ - குளிர்ச்சி, மிலைச்சிய - குடிய, போது - மலர்‌, கணை - 
அம்பு, நாதன்‌ - சிவபெருமான்‌. 

87 சங்கம்‌ - சங்கு, திருக்கூட்டம்‌, திகிரி - சக்கரம்‌, பாசொளி - 
பச்சைநிற ஒளி, தொடுகடற்‌ பிறந்த நங்கை - இலக்குமி, காந்தன்‌- 
கணவன்‌, 

88 தேன்‌ - வண்டு, தேன்‌, செவ்வி - மலர்ச்சி, திசைமுகம்‌ - திக்கு - 

்‌ கான்கு முகம்‌, 

89 மறு - குற்றம்‌ - களங்கம்‌, புளினம்‌ - திட்டு, 


்நைமிசாரண்யச்‌ சருக்கம்‌ 15 


[பற்பல நதிவளங்களால்‌ நிறைந்தது நைமிசாரணியமெனல்‌ ] 


40 கதிர்கொள்‌ மாமணி கையரிக்‌ கொண்டுபொன்‌ கொழித்து 
முதிய காரகில்‌ முரித்திரு மருங்கினும்‌ திரைத்துப்‌ 
புதிய நாண்மலர்க்‌ குங்குமம்‌ சாந்தொடு பொருது 
நதிக ளீறில பொலிந்தது றைமிசா ரண்யம்‌ 2d 


[ தாமரை நீரோடைகளால்‌ விளங்குவது நைமிசாரணியமெனல்‌ ] 
41 அண்ண லன்புறு மாதவர்‌ சிந்தையி னாழ்ந்து 
வண்ண வாரிச மவர்முக மாமென மலர்ந்து 
திண்ணி தாமவர்‌ செயலென லாகியே தெளிந்து 
நண்ணும்‌ ஓடைகள்‌ மலிந்தது நைமிசா ரண்யம்‌ 94 


[ நைமிசாரணியப்‌ பூந்தடங்களின்‌ வளம்‌] 


42 அளிப யின்றதி சீதள மாகியே கண்ணீர்த்‌ 
துளிப யின்றக மலர்ந்தஞ்ச மதனெடு துவன்றித்‌ 
தெளிப யின்றுறு தவரென நினைந்துரீர்‌ சிறந்து 
நளிப யின்றபூம்‌ தடத்தது நைமிசா ரண்யம்‌ 26 


[ யானையும்‌ அரியேறும்‌ தோகையும்‌ நாகமும்‌ களித்தாடும்‌ 
சிறப்புடைய தெனல்‌ ] 
48 வாகை மாயனு மவன்முனை யவனும்போல்‌ மகிழ்ந்து 
வேக யானையும்‌ முடங்குளே மடங்கலும்‌ மேவத்‌ 
தோகை யாடலும்‌ துத்தியம்‌ பணம்வீரித்‌ தடுத்து 
நாக மாடுதல்‌ புரிவது நைமிசா ரண்யம்‌ 96 


40 கதிர்‌ - ஒளி, அகில்‌, குங்குமம்‌, சாந்தம்‌ - இவை மரங்கள்‌, 

41 அண்ணல்‌ - இறைவன்‌, வாரிசம்‌ - தாமரை. 

42 அளி - தேன்வண்டு, சீதளம்‌ - குளிர்ச்சி, கண்ணீர்‌ - கள்ளாகியநீர்‌, 

்‌ அஞ்சம்‌ - அம்சம்‌ (அன்னங்கள்‌) தெளி - தெளிவு, நீர்‌ - நீர்மை, 
நவி - செறிவு. 

48 மாயன்‌ - கண்ணன்‌, அவன்முனையவன்‌ - பலராமன்‌, மடங்கல்‌ - 


சிங்கம்‌, தோகை - மயில்‌, துத்தி - (படத்திலுள்ள) புள்ளிகள்‌, 
பணம்‌ - படம்‌. 


16 


நல்லூர்ப்‌ புரர்ணம்‌ 


[பருவகாலம்‌ ஆறும்‌ வசந்தகாலமே போல்‌ விளங்குமெனல்‌ ] 


44 


பருவ மாறுந்தம்‌ பண்பினில்‌ வழாநிலை பயப்ப 

வருதல்‌ கூடினும்‌ வசந்தகா லத்தியல்‌ மான 

உருவ நீண்முடி யும்பர துலகமே யொக்கும்‌ 

திருவ நீள்பொழில்‌ செறிந்துயர்‌ நைமிசா ரண்யம்‌ 27 


[ பளிக்கறைகள்‌ விளங்குதலும்‌ நவமணிகள்‌ ஒளி வீசுதலும்‌ ] 


86 


ஒளிக்க வின்பெறு மதியிடைப்‌ படிகிழ லொப்பப்‌ 
பளிக்க றைத்தல மடுத்துமான்‌ கன்றுகண்‌ படுக்கும்‌ 
உளக்கண்‌ நோக்குடை உறுதவர்‌ சாலைகள்‌ தோறும்‌ 
விளக்கம்‌ ஆமென மாமணி வயின்வயின்‌ மிளிரும்‌ 28 


[கோங்க முதலிய மலர்கள்‌ பூத்து முத்தேவர்கள்போல்‌ விளங்குதல்‌] 


46 


47 


பூத்த கோங்கமும்‌ பூந்துணர்ப்‌ பூவையும்‌ சிவந்து 

மாத்த ளிர்த்தவும்‌ மாதவர்‌ வழிபடல்‌ புரியும்‌ 

முத்த தேவனும்‌ முகுந்தனும்‌ புராரியு மாகும்‌ 

ஆத்தர்‌ மூவரும்‌ என்னவே யணிநலங்‌ கவினும்‌ 29 


[ செண்பக மலர்‌ பூத்திருக்கும்‌ வருணனை ] 
அரத்த மூட்டிய தெனத்தளிர்‌ குழைத்துயர்‌ அசோகம்‌ 
புரத்தல்‌ செய்தருள்‌ புராந்தகன்‌ பொருவவன்‌ னவற்கு 


விருத்த வேதியர்‌ எடுத்திடும்‌ தீபம்போல்‌ விளங்கும்‌ 
திருத்த மீக்கொள நிரைநிரை பூத்தசெண்‌ பகங்கள்‌ 30 


44 
45 


46 


47 


உம்பர்‌ - தேவர்‌, திருவ - செல்வமுடைய. 

கவின்‌ - அழகு, படிடிழல்‌ - படிந்துள்ள களங்கம்‌, உறுதவர்‌ - மிக்க 
தவமுடையவர்‌, சாரலை - பர்ணசாலை, விளக்கம்‌ - விளக்கு, வயின்‌ 
வயின்‌ - இடந்தோறும்‌. 

முத்ததேவன்‌ - பலராமன்‌, முகுந்தன்‌ - கண்ணன்‌, புராரி - சிவ 
பெருமான்‌, கோங்கம்‌, பூவை, மாந்தவிர்களுக்கு இவை உவமை. 
ஆத்தர்‌ - அடையத்தக்கவர்‌ (ஆப்தர்‌) 

அரத்தம்‌ - செம்பஞ்சுக்குழம்பு, புராந்தகன்‌ - சிவபெருமான்‌, 
பொருவ - ஒப்ப. 


்நமிசாரண்யச்‌ சருக்கம்‌ a 


48 


49 


60 


62 


[ தேனிறால்‌ கசிந்தொழுகும்‌ வருணனை ] 
அடுத்த செந்தளிர்ச்‌ சூதமே யுதயவெற்‌ பதனில்‌ 
தொடுத்த தேனிறாற்‌ பருதிமண்‌ டிலமதிற்‌ சோர 
விடுத்தன தாரைகள்‌ இருளினைப்‌ பருகிய வெய்யோன்‌. 
மடுத்த தன்னுடைக்‌ கிரணங்க ளுமிழ்வதை மானும்‌ 31 


[ முல்லையும்‌ பூவையும்‌ வேங்கையும்‌ மலரும்‌ வருணனை ] 


பறத்தல்‌ செய்கலாக்‌ குளவியும்‌ பூவையும்‌, பாயாத : 
கிறத்த வேங்கையும்‌, வாணியும்‌ உமையும்‌ திருமால்‌ 
நிறத்து வாழ்தரு செல்வியும்‌ போன்மென நிறைதேம்‌ 
புறத்து வண்டினங்‌ கூட்டுண மலர்வன பொதும்பர்‌ 32 


[ குழிகளில்‌ கிழங்கும்‌ மணிகளும்‌ விளங்குமெனல்‌ ] 


காடு கொள்வன சமிதையும்‌ காழகிற்‌ குறடும்‌ 

மாடு கொள்வன தருப்பையும்‌ பரப்பும்‌ வாலுகமும்‌ 
கோடு கொள்வன வலரியுங்‌ கனிகளும்‌, குழியின்‌ 

ஊடு கொள்வன கிழங்கும்நீ டொளிமணி விளக்கும்‌. 33 


[ தேனிறால்‌ ஒழுகிக்‌ குளங்களை நிறைக்குமெனல்‌ ] 


மடல்‌: வீரிந்தலர்‌ பூந்துணர்‌ மலிவன. வெங்கும்‌ 


கடல்வி ளைந்தவின்‌ னமுதநேர்‌ கனிவகை யெங்கும்‌ . 
உடைதி ரைக்கட லெனாறு வொழுகுவ தெங்கும்‌ 
குடை௩ நறும்புனல்‌ நிறைவன குளம்பல வெங்கும்‌ 24 


48 
49 


50. 


51 


குதம்‌ - மாமரம்‌, தேனிறால்‌ - தேனடை. 


பறத்தல்செய்கலாக்குளவி ஃ காட்டுமுல்லைமலர்‌, பூவை ஃ காயாமலர்‌ 
வேங்கை - வேங்கை மலர்‌, வாணி - கலைமகள்‌, உமை - பார்வதி 
நிறத்துவாழ்தருசெல்வி - மார்பினில்‌ வாமும்‌ இலக்குமி, தேம்‌ - தேன்‌, 
பொதும்பர்‌ - சோலை. 


சமிதை - வேள்விக்குரிய சுள்ளிகள்‌, அகிற்குறடு - அகிற்கட்டை, 
மாடு - பக்கம்‌, வாலுகம்‌ - வெண்மணல்‌, கோடு - மரக்கொம்பு, 
அலரி - பூ, ஊடு - இடை. 


நறு - தேன்‌, குடைகறும்புனல்‌, குடைக்காடுதற்குரிய நீர்‌, 
த. 9-4 


18 நல்லூர்ப்‌ புரர்ணம்‌' 


[ ஆங்குத்‌ தவமுனிவர்கள்‌ வேள்வி முதலிய செய்து 
வாழ்கின்றனர்‌ எனல்‌ ] 

69 இன்ன ஈல்வளந்‌ துவன்றிய நைமிச மென்னும்‌ 
அன்ன ஈல்வனத்‌ தருந்தவ முனிவரர்‌ அன்பான்‌ 
முன்னை நூன்முறை சாத்திர மகவினை முற்றிக்‌ 
கன்னி பாகனைப்‌ போற்றினர்‌ உறைகின்ற காலை 86 


[ இதுவும்‌ அடுத்த பாடலும்‌ சூதமாமுனிவர்‌ வருகையையும்‌ 
அவர்‌ சிறப்பையும்‌ கூறும்‌ ] 
68 மானி னங்களும்‌ மரைகளும்‌ வழிவந்து காட்ட 
ஈன மற்றுயர்‌ மாதவி பூம்பந்த ரெடுப்பத்‌ 
தேனி றைத்தலர்‌ பாதவஞ்‌ சேவடி சிந்துங்‌ 
கானி டைப்படர்‌ கருணைகூர்ந்‌ தாவமே கடுப்ப 86 


[ சூதமுனிவர்‌ வருகை ] 
88 வெள்ளை நீற்றொளி குலவிய மேனியன்‌ மிளிரும்‌ 
வள்ள லக்கமா மணிவடம்‌ துயல்வரு மார்பன்‌ 
கொள்ளை வெம்பவக்‌ குறும்பெறி தவரொடுங்‌ குழுமி 
தள்ள ருந்தவச்‌ சூதன்வந்‌ தவரொடுஞ்‌ சார்ந்தான்‌ 27 


[ நைமிசவனத்து முனிவர்கள்‌ சூதமாமுனிவனை வரவேற்றல்‌ ] 


56 சார்ந்த சூதனை எதிர்கொண்டு தவத்துறை புரப்போர்‌ 
ஆர்ந்த ஆதர வுவட்டெடுத்‌ தொழுகவாங்‌ கவற்கு 
நேர்ந்த பாத்தியம்‌ முதலிய நெறிமையி ஸிந்து 
வார்ந்த நீடொளி யாதனம்‌ மகிழ்ந்தனர்‌ வழங்கி 38 


52 துவன்றிய - நிறைந்த, மகவினை - வேள்விச்செயல்‌, கன்னிபாகன்‌ ஃ 
சிவபெருமான்‌. 


58 மாதவி - குருக்கத்தி, பாதவம்‌ - மரங்கள்‌, ஆவம்‌ - அம்பறாத்தூணி 
54 பவக்குறும்பு - பரவமாகிய காடு, தவர்‌ - முனிவர்கள்‌, 
55 ஆர்ந்த - கிறைந்த, பாத்தியம்‌ - பாதபூசை, 


ஞ்நமிசாரண்யச்‌ சருக்கம்‌ 1 


[குதனோடு இன்னுரையாடி அன்புகூர்ந்தனர்‌ முனிவரெனல்‌ ] 
66 வந்த சூதமா முனிவரன்‌ வதனபுண்‌ டரிகத்‌ 
தந்த ளர்கள்‌ விழியளி யினங்கள்வீழ்ம்‌ தளவச்‌ 
சிந்தை யின்புற ஈன்னய மொழிபல செப்பித்‌ 
தந்த மன்பின லளவளா யாதரந்‌ தழைத்தார்‌ 39 


“ [முனிவர்கள்‌ சூதனுக்கு முகமன்‌ கூறி இறைவன்‌ 
பெருமையைக்‌ கேட்க எண்ணுதல்‌ ] 
67 துங்க வாரிதி மாமதிக்‌ காண்டலும்‌ தழங்கிப்‌ 
பொங்கு மாறுபோல்‌ மாதவ ரூடலகம்‌ பூரித்‌ 
. திங்கு நீவர வெத்தவம்‌ புரிந்தனம்‌ என்னா 
மங்கை பங்கினன்‌ மான்மியம்‌ வீனவுவான்‌ வலித்தார்‌ 40 


[ நான்மறைப்‌ பொருளின்‌ சீர்த்தியையும்‌ புராணங்களின்‌ 
பெருமையையும்‌ முனிவர்கள்‌ போற்றிக்‌ கூறுதல்‌ ] 
68 பாச வேரரி யுங்கூன்‌ புள்ளமாய்ப்‌ பார்மீ 
தூசல்‌ போன்றுழல்‌ பிறந்தைமாக்‌ கடலுக்குத்‌ தரமாய்‌ 
ஆசை போகிய அவிச்சைவல்‌ லிருட்கா தபமாய்‌ 
மாசி லாதகான்‌ மறைப்பொருள்‌ வீரிப்பன வாகி 41 


[ இதுவுமது ] 
569 காயும்‌ வெங்கலிக்‌ கலுழிக்‌ குதகமா யின்பம்‌ 
ஏயும்‌ வீட்டுல கேறுதற்‌ கேணியாய்‌ இசைந்த 
ஆயும்‌ முவறு புராணமும்‌, வியாதனும்‌ அருள்கூர்‌ 
நீயு மன்றிமற்‌ றியாவரே நெறிதெரிந்‌ துணர்வார்‌ 42 


56 வதனபுண்டரிகம்‌ - முகமாகிய தாமரை, விழியளி - கண்களாகிய 
வண்டு, ஆதரம்‌ - மகிழ்ச்சி. 

57 வாரிதி - கடல்‌, மான்மியம்‌ - புகழ்‌, வலித்தல்‌ - முடிவுசெய்தல்‌, 

58 கூன்புள்ளம்‌ - வளைந்தவாள்‌, பிறந்தை ஃ பிறப்பு, அவிச்சை ௨ 
அறியாமை, ஆதபம்‌ - சூரியன்‌, 

59 கலுழி - கலங்கல்‌, உதகம்‌ - நீர்‌, வியாதன்‌ - வியாச முனிவன்‌, 


20 நல்லூர்ப்‌ புரர்ணம்‌ 


( சூதரிடம்‌ முனிவர்கள்‌ புராணம்‌ கூறுமாறு வேண்டல்‌ ]... 


60 ஆத லாலுன தானன மலரின லனைத்துங்‌ 
காதல்‌ கூர்தரக்‌ கேட்குமா றுவந்தனங்‌, கனிவால்‌ 
வாத ராயணன்‌ மலரடி வணங்கிய சூத 
ஓது வாயென வோதியே பின்னரொன்‌ றுரைப்பார்‌ 43 


[ முனிவரர்‌ முன்னர்‌ திருவலஞ்சுழிப்‌ புராணங்‌ கேட்டு 
மகிழ்ந்தமை கூறல்‌ ] 
61 நிலஞ்செய்‌ மாதவ மெனவரும்‌ நெடுந்தவச்‌ கூத! 
வலஞ்சு ழித்தல மான்மியம்‌ முன்னர்நீ வகுத்தாய்‌ 
புலங்கொள்‌ அஞ்செவிப்‌ படைத்ததற்‌ குப்பயன்‌ பூப்பக்‌ 
கலங்க லின்றியாங்‌ கேட்டுளங்‌ களித்தன மிப்பால்‌ 4d 


[ அவர்கள்‌ நல்லூர்‌ புராணத்தை இப்பொழுது அருள்க 
என வேண்டல்‌ ] 
62 பள்ள நோக்கிய புனலெனப்‌ பரம்பர ஈல்லூர்‌ 
எள்ள ரும்புகழ்ப்‌ புராணம்யா மின்றுகேட்‌ பதனுக்‌ 
குள்ள மாதர வுற்றதால்‌ மற்றத னுண்மை 
வள்ளல்‌ நீமொழி வாயென ; வகுத்தவன்‌ மொழிவான்‌ 4௪ 


[ நல்லூர்‌ மான்மியம்‌ உரைப்பதற்கரிதாயினும்‌ அறிந்த 
வாறுரைப்‌ பேனெனச்‌ சூதமுனிவன்‌ சொல்லத்‌ தொடங்குதல்‌ ] 


63 துனிவின்‌ மெய்த்தவத்‌ தந்தணீர்‌ தூநெறிப்‌ படர்வான்‌ 
வினவு மித்திரம்‌ ஈன்றுகன்‌ ருலென விளம்பி 
இனைய தித்துணைத்‌ தென்னயா னியம்புமத்‌ தகைத்தோ 
அனைய தாயினும்‌ அறிந்தவா நியம்புவ னன்றே 46 


60 ஆனனம்‌ - முகம்‌, வாதராயணன்‌ -- வியாச முனிவன்‌. 

61. வலஞ்சுழி - திருவலஞ்சுழி, திருகல்லூருக்கு அண்மையில்‌ உள்ள 
சிவத்தலம்‌, வகுத்தாய்‌ - வகுத்துரைத்தாய்‌. 

82 பரம்பரம்‌ - மிகமேலான, எள்ளரும்‌ - குற்றமற்ற, 

63 துலிவில்‌ - வெறுப்பில்லாத, இத்துணைத்து - இவ்வளவினது. 


நைமிசாரண்யச்‌ சருக்கம்‌ 21 


[ சவுனகன்‌ முதலான முனிவரை நோக்கிச்‌ சூதன்‌ கூறுகிறான்‌ ] 


64 


௩ 


[212] 


66... 


85. 


66 


என்ன மாதவச்‌ சூதனும்‌ இயம்பியன்‌ பதனான்‌ 
முன்னம்‌ மேவிய சவுனகன்‌ முதலியோர்‌ முகம்பார்த்‌ 
தன்ன வூர்திநேர்‌ அந்தணீர்‌ ! கேண்மினென்‌ றாய்ந்து 


_ கன்னல்‌ மென்றெனக்‌ கட்டுரை புரிதல்மே வீனனால்‌ 47 


[முதற்கண்‌ சுந்தரககரின்‌ வளங்கூறிப்பின்‌ மான்மியம்‌ 
உரைப்பேன்‌ எனக்கூறிச்‌ சூதன்‌ ஈல்லூரின்‌ 
வளங்‌ கூறத்‌ தொடங்குதல்‌ ] 
கற்ற வத்தினீர்‌ ஈலங்கெமு சுந்தர நகரின்‌ 
உற்ற ஈல்வள முரைத்தபின்‌ மான்மிய முரைப்பன்‌ 
பெற்ற மூர்தரு பிஞ்ஞகன்‌ அருளின லென்ன 
அற்ற மின்றிய வதன்வளம்‌ உரைப்பதற்‌ கமைந்தான்‌ 48 


[ சுந்தர௩கரின்‌ மாண்பு உரைத்தற்கரிதெனினும்‌ 
சிறிது உரைப்பேன்‌ எனல்‌ ] 


ஓது மந்நகர்‌ சுந்தர ஈகரென உலகம்‌ 

மாத வத்தினீர்‌! உரைக்குமால்‌ மற்றதன்‌ மாண்பு 
பேதை யேனறிந்‌ துரைப்பதோ? ஆயினும்‌ பெரிதுய்‌ 
காத லாற்சிறி தியம்புவ னென்‌ றுகட்‌ டுரைத்தான்‌ 49 


[ முதற்கண்‌ காவிரி நதியின்‌ பெருமை கூறத்தொடங்கிக்‌ 
கோள்நிலை மாறினும்‌ தானிலை மாறாது பெருகும்‌ 
பொன்னி எனக்‌ கூறல்‌] 


(ஏமுசீ ராசிரிய விருத்தம்‌) 
செய்யமால்‌ வரையின்‌ இடத்தினிற்‌ றோன்றித்‌ 
தராதலம்‌ தனக்கொரு தாயாய்ப்‌ 
பெய்யுமா மழைதான்‌ மறுப்பினுங்‌ கோள்கள்‌ 
பிறழ்ந்துதன்‌ நிலைபெயர்ந்‌ திடினும்‌ 


சவுனகன்‌ - சவுனக முனிவன்‌, அன்னவூர்தி - பிரமதேவன்‌, கேர்‌ - 
ஒத்த, கன்னல்மென்றென - கரும்பினை மென்று சுவைத்தலைப்போல, 


அந்தரககர்‌ - ஈல்லூர்‌, பிஞ்ஞகன்‌ - சிவபெருமான்‌. 


கட்டுரைத்தான்‌ - வீரிவுரை செய்தான்‌. 


> 
‘> 


நல்லூர்ப்‌ புராணம்‌ 


உய்யுமா தவத்தோர்‌ உறையெனப்‌ பொய்யா 
துறுசுவை யமிர்தென லாகி 

வையமீ துதவிக்‌ கடலகம்‌ நிறைப்ப 
வருவது காவிரி ஈதியே 60 


[ சந்தன முதலாய மரங்களையும்‌ குலமணிகளையும்‌ வாரிக்கொண்டு 
இருகரையும்‌ ததும்ப களியானைபோல்‌ வருமெனல்‌ ] 


68 சந்தனக்‌ குறடும்‌ ஏலமும்‌ வரன்றித்‌ 

தடஞ்சினைக்‌ குங்குமம்‌ சாய்த்துச்‌ 

சிந்துர மருப்பும்‌ கவரியும்‌ வீசித்‌ 
தேக்கெரிந்‌ திலவங்கம்‌ சிந்தி 

இந்திரத்‌ திருவில்‌ லெனக்குல மணிகள்‌ 
இருகரை மருங்கினுங்‌ கொழித்து 

மைந்துடைக்‌ களிநல்‌ யானைபோற்‌ கலித்து 
வருவது காவிரி நதியே 51 


[ குஞ்சராரணிய முதல்‌ பல இடங்களைக்‌ கடந்து சிவபெருமான்‌ 
அருள்போலச்‌ செழித்து வருமெனல்‌ ] 


69 குஞ்சரா ரணியம்‌ திருசிரப்‌ பொருப்புக்‌ 
குலவுமை யாறுவண்‌ குடந்தை 
மஞ்சுசூழ்‌ சோலை இடைமரு தோங்கும்‌ 
வளங்கொள்மா யூரம்வெண்‌ காட்டோ 
டெஞ்சலி லினைய பற்பல தானம்‌ 
இருகரை மருங்கினும்‌ தழைப்பச்‌ 
செஞ்சடைப்‌ பெருமான்‌ அருளெனப்‌ பெருகிச்‌ 
செழித்தது காவிரி நதியே 52 
67 செய்யமால்‌ வரை - மேருமலை, தராதலம்‌ - உலகம்‌, உறையென 
மழைபெய்வாயாக என்று கூற. 


68: ஏலம்‌ - ஏலக்காய்‌, வரன்றி - வாரி, சிந்துரம்‌-யாளை, இந்திரத்‌ 
திருவில்‌ - வானவில்‌, மைந்து - வலிமை, 


69 குஞ்சராரணியம்‌ - யாளைக்‌ காடு, திருசிரப்பொருப்பு - திருச்சிராப்‌ 
பள்ளி மலை. 


நைமிசாரண்யச்‌ சருக்கம்‌ 25 


[ காவிரி நதி செந்தமிழோ டொக்குமெனல்‌ ] 


70 சங்கமே வுதலாற்‌ பற்பல துறைகள்‌ : 

சார்தலாற்‌ சந்தமார்‌ தலினற்‌ 

பொங்கொலி யியம்போல்‌ தரங்ககண்‌ ணுதலால்‌ 
பொன்மணிப்‌ பூமலிந்‌ திடலால்‌ 

வங்கநீள்‌ வெள்ளக்‌ கடன்மடுத்‌ தலினால்‌ 
வடித்தசெம்‌ தமிழென லாகி 

எங்கணு நிலவி யணிநலங்‌ கனிய 
இயல்வது காவிரி ஈதியே 08 


[காவிரிநதி மாதரை யொக்குமெனல்‌ ] 


71 தெள்ளுபூந்‌ தரங்கம்‌ பொலிதலாற்‌ குழைபாய்‌ 

செங்கயல்‌ குமிண்மறி தலினால்‌ 

கள்ளுலாங்‌ கமல மலர்தலாற்‌ பவளக்‌ 
கடிகையால்‌ நித்தில நிரையால்‌ 

அள்ளல்பாய்ந்‌ திலங்கும்‌ வலம்புரி யதனால்‌ 
ஆழியம்‌ புட்குல மவற்றால்‌ 

ஒள்ளிய வராலால்‌ யாமையால்‌ மாதர்‌ 
ஒத்தது காவிரி நதியே 44 


[கங்கை முதலாய நதிகளெல்லாம்‌ தம்‌ மாசுநீங்க வந்து 
காவிரியிற்‌ படிவதால்‌ இதன்‌ மேன்மை கூறவரிதெனல்‌ ] 
72 கங்கைகா ளிந்தி வாணிபற்‌ குனிவான்‌ 
கவுதமை வைகைதண்‌ பொருநை 
இங்கிவை முதலாம்‌ நதிகளும்‌ தங்கள்‌ 
எத்துணைக்‌ கோடியும்‌ வந்து 
70 சங்கம்‌ - சங்கு - முச்சங்கம்‌, துறை - நீர்த்துறை - அகத்துறை 
புறத்துறைகள்‌, சந்தம்‌ - சந்தனம்‌ - ஓசை, தரங்கம்‌ - அலை. 


செய்யுளுறுப்பு, பொன்‌, மணி, பூ - தமிழுக்கு மங்கல முதன்மொழிகள்‌ 
அணி - அழகு - செய்யுளணி. 


71 குழை - தழை, காதணி, கயல்‌ - மீன்‌, விழி, குமிழ்‌ - குமிழி, முக்கு, 
வரால்‌, யாமை - மகளிர்‌ கால்‌, பாதங்களுக்கு உவமை, 


24 நல்லூர்ப்‌ புராணம்‌ 


தீங்கண்மா சகலப்‌ படியுமா லெனறூல்‌ 
சாற்றுமாற்‌ காவீரி மேன்மை 

அங்கண்மா நிலத்தில்‌ யாவர்கட்‌ டுரைப்பார்‌ 
அனந்தனும்‌ அனந்தம்கா விலனே (217) 


[ இதுமுதல்‌ நாட்டுவளம்‌ கூறத்தொடங்கிச்‌ சோழநாடு 
இறைவன்‌ திருப்பதிகள்‌ பல உடையது; நிலமடர்தையின்‌ 
மங்கல நாண்போல்‌ நிறைந்தது என அதற்குத்‌ 
தோற்றுவாய்‌ செய்கிறது இப்பாடல்‌ ] 


73 அளவிலாப்‌ பெருமைத்‌ தாயவீப்‌ பொன்னி 
அணிநதி பாய்தலின்‌ நாளும்‌ 
வளமெலாங்‌ கனிந்த திருகில மடந்தை 
மங்கல வணியின்மல்‌ கியது 
தளவவாள்‌ கையாள்‌ பங்கின னமரும்‌ 
தானம்பற்‌ பலதழைத்‌ துளது 
துளவமா லுதரம்‌ நிகர்த்தது வானுந்‌ 

தொழுவது சோழநன்‌ னாடு 56 
[கமுகு முதலாய மரங்களாலும்‌ கரும்பு வாழை நெல்‌ 
முதலியவற்றாலும்‌ நிறைந்து பயனற்ற காடுகள்‌ இல்லாதது 
சோழநாடு எனல்‌ ] 


74 பாளைவாய்க்‌ கமுகும்‌ தூக்குறிக்‌ குடக்காய்‌ 
. பருமுடத்‌ தாழையும்‌. பராரைக்‌ 
கோளுலாம்‌ பகமுட்‌ புறக்குடக்‌ கனிகள்‌ 
கொம்பினிற்‌ பழுத்தவண்‌ பலவும்‌ 
நீளிருஞ்‌ சினைய கொழுங்கனி மாவும்‌ 
நெட்டிலைக்‌ கரும்பும்வா ழைகளும்‌ 
ஆள்வழக்‌ கறுக்கும்‌ சாலியு மல்லா 
அடவீயொன்‌ நில்லதந்‌ நாடு 52 


வாணி - சரசவதிஈதி, மாசு - குற்றம்‌, அனந்தன்‌ - ஆதிசேடன்‌. 
'மங்கலவணி - தாலி, தளவம்‌ - முல்லை, தானம்‌ - பதி, துளவமால்‌ .. 
துழாய்‌ மாலையணிந்த திருமால்‌, உதரம்‌ - வயிறு, வானும்‌ - 
தேவர்களுலகமும்‌. 

74  குடக்காய்‌ - தேங்காய்‌, பராரை - பருத்த அடிமரம்‌, குடக்களி - 
பலாக்கனி, சாலி -கெல்‌, அடவி - காடு. 


வு | 


தைமிசாரண்யச்‌ சருக்கம்‌ 1] 


[நெல்‌ வயலினின்றும்‌ பிறழ்ந்து துள்ளும்‌ வாளைமீன்‌ 
வாழை முதலாயவற்றை உழக்குமென அதன்‌ 
வளங்‌ கூறுகின்றது இப்பாடல்‌ ] 

76 கொழுங்கதிர்ச்‌ சாலி வேலிசாய்த்‌ தரம்பைக்‌ 

கூன்புறப்‌ பழக்குலை குலுக்கிச்‌ 

செழுஞ்சுவைக்‌ கருப்பின்‌ காடலைத்‌ துந்தித்‌ 
தேன்பொதி மாங்கனி சிதறி 

எழுந்துமேல்‌ வெடிபோய்‌ முப்புடைக்‌ ப்‌ 
எற்றிநீள்‌ வருக்கைமேற்‌ ராவிப்‌ 

பழம்படு சடைத்தாற்‌ நிளம்பெருங்‌ கமுகின்‌ 
பாளைவாய்‌ வாளைபாய்ம்‌ துழக்கும்‌ 68 


[நால்வகை யமிர்தும்‌ சுரக்கும்‌ சுரபிபோல்‌ பல்வளம்‌ 
நிறைந்தது சோழநாடு எனல்‌ ] 
76 போற்றுஈற்‌ றருமா திகள்கவை யடியாய்ப்‌ 
போகமும்‌ வீடும்ஈன்‌ மருப்பாப்‌ 
பாற்கடல்‌ வயிறு சூற்கொழுஞ்‌ : செருத்தல்‌ 
பழனமும்‌ பழம்பதி களுமாம்‌ 
நாற்றிசை முகமும்‌ முலையொரு நான்காம்‌ 
நாடொறும்‌ வரைமுத லவற்றிற்‌ 
றோற்றுமால்‌ வகைய வமிர்தமும்‌ சுரக்கும்‌ 
சுரபிவண்‌ சோழநன்‌ டு 59 


[ எண்ணான்கு அறங்கள்‌ நிகழ்தலான்‌ பார்வதியையும்‌ வளத்தால்‌ 
திருவையும்‌ உணர்வால்‌ அருமறையையும்‌ ஓக்குமிந்நாடு எனல்‌ ] 


75 


76 


77 தணவுத லரிய வறங்கள்‌ எண்ணான்கும்‌ 

தாம்தளிர்த்‌ திடுதலாற்‌ பசும்பொன்‌ 

கணமலை யரசன்‌ பாவையும்‌ போலும்‌ ; 

காட்சியாற்‌ நிருவையும்‌ மானும்‌ 
அரம்பை - வாழை, வருக்கை - குறும்பலா, தாறு - குலை, 
வானை - மீன்‌. 
கவையடி - பிளந்த குளம்புள்ள கால்கள்‌, மருப்பு - கொம்பு, 
செருத்தல்‌ - பால்மடி, 


26 நல்லூர்ப்‌ புரரணம்‌ 


ஈணுகுதல்‌ புரிந்திட்‌ டுழத்தொறும்‌ வளங்கள்‌ 
ஈவாவ மாகநல்‌ குதலால்‌ 
உணர்தொறும்‌ முணர்வு தருமரு மறையும்‌ 
ஒக்குமாற்‌ சோழ௩ன்‌ னாடு 80 


[வேளாளர்‌ அந்தணர்‌ வணிகர்தம்‌ கடமை தவருத செயலால்‌ 
கலத்தினும்‌ காலினும்‌ மல்கும்‌ பொருள்களால்‌ நிறைந்தது எனல்‌ ] 
78 வேண்டு£ல்‌ லுணவு பயந்திடும்‌ விளையுள்‌ 

விளைக்குகர்‌ அந்தணர்‌ துறந்தோர்‌ 

காண்டகு சிறப்பிற்‌ ரொலைவிலாப்‌ பொருள்கள்‌ 
கலத்தினுங்‌ காலினுந்‌ தருவோர்‌ 

ஈண்டுவ தளப்பில்‌ வளங்களால்‌ விரும்பி 
ஏனைகாட்‌ டவருமெய்‌ துவது -: 

தூண்டுவாம்‌ பரியிற்‌ றிரையெறி பொன்னி 
சூழ்வரு சோழகன்‌ னாடு 61 


[மிக்கபெயல்‌ விட்டில்‌ கிளிமுதலிய வின்மையால்‌ விளைவுமிக்கு 
௩ாடொருங்கு வந்துறினும்‌ சுமக்கும்‌ சால்பினதெனல்‌ ] 
79 நனிபெயல்‌ பெயல்மற்‌ நின்மைமூ டிகந்தீ 
நவைதரு பதங்கம்‌ பைங்கிள்‌&ா£ 
மூனிவுசெய்‌ யரசென்‌ நினையதீ துகள்தீர்‌ 
மூறைமையா லாற்றவும்‌ விளைவ(து) 
இனிதலாப்‌ பகைவம்‌ திருத்தலால்‌ நீதி 


இலாமையால்‌ உண்டியின்‌ மையினால்‌ த்‌ 
துனிவுகூர்ந்‌ தேனை நாடொருங்‌ குறினும்‌ 
சுமப்பது சோழஈன்‌ டு 62 


77 தணவுதல்‌ - நீங்குதல்‌, பாவை - பார்வதி, மானும்‌ - ஓக்கும்‌. 

78 பூயந்திடும்‌ - உண்டுசெய்யும்‌, விளைக்குகர்‌ - வேளாளர்‌, கலம்‌... 
அப்பல்‌, கால்‌ - வண்டி, வாம்பரி - தாவிச்‌ செல்லுங்‌ குதிரைகள்‌. 

79 கஈவிபெயல்‌ - பெருமழை, இன்மை - மழையின்மை, மூடிகம்‌ - எலி, 
யதங்கம்‌ - விட்டில்‌ பூச்சிகள்‌, முவிவுசெய்யரசு - கொடுங்கோலரசன்‌, ' 
ஆற்றவும்‌ - முழுமையும்‌, உண்டி - உணவு, துனிவு - வறுமை, 


தைமிசாரண்யச்‌ சருக்கம்‌ 27 


80 


81 


[உறுபசி ஓவாப்பிணி பகை முதலியவை 
இன்மையாற்‌ சிறந்து விளங்குவதிந்‌ நாடு எனல்‌] 


80 உறுபசி ஓவாப்‌ பிணியுட ஜெருவி 
யொருபுடை யதன்கணின்‌ நிறுத்துச்‌ 
செறுபகை சோரர்‌ ஆறலைப்‌ போர்கள்‌ 
தீத்தொழிற்‌ குறகாகூ றுஈர்கள்‌ 
மறமிகு கேழல்‌ குடாவடி வேங்கை 
வஞ்சனைக்‌ குறும்புமில்‌ லது, நீர்த்‌ 
துறைதொறும்‌ பொன்னி பொன்கொழித்‌ தென்றும்‌ 
சூழ்வரும்‌ சோழன்‌ ஓடு 82 


[ இயற்கையின்‌ முனிவாற்‌ கெடாதது இயற்கை முனியினும்‌ 
கடல்‌ வளத்தாலும்‌ மலை வளத்தாலும்‌ விளங்கும்‌ 
பல நகரங்களை உடையது எனல்‌ ] 
81 அடுபகை யதனாற்‌ கெடுவதை யறியா 
தரிதினிற்‌ கெடுவதை யுறினும்‌ 
கடிமலர்ப்‌ பழனம்‌ தண்டலை களின 
கரங்களின்‌ விவைவெனப்‌ படுவ 
உடையது, துரவு கேணியாற்‌ நிகழ்வ, 
தொருபுடை யாய்வளம்‌ பெருக்கும்‌ 
தடவரை யழியா ஈகரிபற்‌ பலவும்‌ 
தழைப்பது சோழான்‌ ஒடு 04 


[பிணியின்மை ஏமம்‌ முதலியவற்றாற்‌ சிறந்து செம்பியர்‌ 
புரப்பச்‌ செழிப்பதிச்‌ சோழநாடு எனல்‌ ] 
82 வெம்பிணி யிலாமை செல்வமிக்‌ குடைமை 
விளைவின்ப மேமமென்‌ நின்ன 
ஐம்பெருக்‌ கவினும்‌ கெழீஇயது வாழ்வோர்‌ 
அலம்வந்து வருந்துறு வகையாற்‌ 


உறுபசி - மிக்கபசி (பட்டினி), ஓவா - நீங்காத, ஒருவி - நீங்கி, 


சோரர்‌ - கள்வர்‌, ஆறலைப்போர்‌ - வழிப்பறி புரிவோர்‌, குறளை - 
புறங்கூறல்‌, கேழல்‌ - பன்றி, குடாவடி - கரடி, வஞ்சனைக்குறும்பு - 
தீயவர்‌ கூட்டம்‌. 
அடுபகை - அழிக்கப்‌ பகை, பழனம்‌ - ஈன்செய்‌, தண்டலை - 
சோலை, 


28 


நல்லூர்ப்‌ புராணம்‌ 


றம்பமா கியநல்‌ வளங்கள்‌ தாம்‌ தாமே 
சார்வதித்‌ தகையன பிறவும்‌ 
செம்பியர்‌ புரப்பச்‌ சுரப்பது நாளும்‌ 
செழிப்பது சோழான்‌ ஒடு 66 


இதுமுதல்‌ சோலைவளங்்‌ கூறுகிறார்‌ 


[ உலகெலாம்‌ அளக்கும்‌ அளவற்ற செழித்த சோலைகள்‌ எனல்‌ ] 


83 


64 


( கலித்துறை) 


வான எப்பன மாதிர மளப்பன வாசக்‌ 

கான எப்பன கார்வள மளப்பன அளிக்குத்‌ 

தேன எப்பன திகிரிமா லெனவுல கெல்லாம்‌ 
தான எளப்பன அளப்பில தண்டலை நிலையே '- 66 


[ சண்பகம்‌ வகுளம்‌ முதலிய மரங்களின்‌ காட்சி ] : 


சந்த மீடுவ சண்பகம்‌ வகுளங்கள்‌ தழைப்பக்‌ 

கொந்து லாமலர்‌ பாடலஞ்‌ சரளங்கள்‌ குழைப்பக்‌ 

கந்தி சூதரீள்‌ வருக்கைகா கோளிபுன்‌ னாகம்‌ 

மந்தி பாய்ந்துகள்‌ வன;தே மாவிவை மலிவ 67 


_ [இந்திராதி தேவர்களும்‌ விரும்புந்தகைய சோலைகள்‌ எனல்‌ ] 


86 கொந்து லாமலர்‌ துதைவன குரையளி குமிறச்‌ 


82 


84 
85 


சந்த நீடிசை மாங்குயில்‌ மிழற்றுவ, தவழ்ந்து 
மந்த மாருதங்‌ குலவுவ மஞ்ஞைகள்‌ ஈடிப்ப 
இந்தி ராதிபர்‌ உறைவதற்‌ கேக்கறுந்‌ தகையே - 68 


ஏமம்‌ - இன்பம்‌, பாதுகாப்பு, கவின்‌ - அழகு, கெழீஇயது - 
பொருந்தியது, அலம்வந்து - மனங்கலங்கி, தம்பம்‌ - தாண்‌, 
செம்பியர்‌ - சோழர்‌. 

மாதிரம்‌ - திக்குகள்‌, கான்‌ - சோலை, கார்‌ - மழை, திகிரிமால்‌ - 
சக்கரத்தையுடைய திருமால்‌. 

சந்தம்‌ - சந்தன மரம்‌, குதம்‌ - மா, வருக்கை - பலா, 

துதைவன - அடர்க்திருப்பன, குரையனி - இசைபாடும்‌ வண்டு, 


. சந்தம்‌ - ஓசை, மந்தமாருதம்‌ - மெல்லிய காற்று ( தென்றல்‌) 


ஏக்கறும்‌ - ஏங்கும்‌. 


நைமிசாரண்யச்‌ சருக்கம்‌ ‘29 


86 


87 


[மாதர்‌ கூந்தலுலர்த்தும்‌ புகையும்‌ கரும்படுபுகையுமே 
புயல்கள்‌ எனல்‌ ] 

பாங்கு யிற்குலம்‌ எழிசை எழுப்பலும்‌, மயில்கள்‌ 

பாங்கி. னடல்செய்‌ பனிமலர்த்‌ தண்டலை தவழ்வ 

தேங்கொள்‌ கூந்த லுக்கிடும்‌ புகையது செறிந்த 

பூங்க ரும்படு நறும்புகை யல்லதில்‌ புயல்கள்‌ 69 


[ வண்டுகள்‌ நீங்காது மொய்க்கும்‌ மலர்களையுடையவச்‌ , . 
சோலைகள்‌ எனல்‌ ] 

கயலுற்‌ றோடரிக்‌ கண்ணியர்‌ கண்ணியி லகப்பட்‌ 

டயலுற்‌ றோடுத லறிகலா ஆடவர்‌ கடுப்பப்‌ 

புயலுற்‌ ரூடுபூம்‌ பொதும்பரிற்‌ புனைமலர்‌ மடலின்‌ 

மயலுற்‌ றேறுவ வரிமிடற்‌ றளியினம்‌ மாதோ 70 


[ மன்மதனுக்கு அத்தாணி மண்டபமாகும்‌ சோலைகள்‌ எனல்‌ ] 


oa 


தென்ற லஞ்சிறு குழவிக்கு முன்றிலாச்‌ செழிப்ப 

மன்றல்‌ வேனிலான்‌ அமருமத்‌ தாணியா யமர்வ 

ஒன்றி யாடுமா மஞ்ஞைகட்‌ கரங்கமா யுறுவ 

வென்றி வேள்பசும்‌ புரவிக்குப்‌ பந்தியாய்‌ மிளிர்வ 71 


[ கதிரவன்‌ தேர்ப்‌ பரிகளுக்குக்‌ காவணமாகத்‌ திகழ்வதிது எனல்‌ ] 


89 


86 
87 


88 


89 


மடுத்து நோக்கிய நாட்டங்கள்‌ வாங்கொணா வளத்த 
அடுத்த வெய்யவ னெழுபரிக்‌ காவண மாவ ' 

விடுத்த தேன்மழை மலிற்றுவ வேள்‌ ......... 
தொடுத்த தாரெனப்‌ பூந்துணர்‌ மாலுவ சோலை 72 


அடுநறும்புகை ஃ காய்ச்சும்‌ அடுப்பின்‌ புகை, புயல்கள்‌ - மேகங்கள்‌. 
பொதும்பிற்‌- சோலைகளில்‌, வரிமிடற்றளி - புள்ளிகளையுடைய 
வண்டுகள்‌, 

முன்றிலா - மனைமுற்ற்மாக, மன்றல்‌ - நறுமணம்‌ பந்தி- குதிரைக்‌ 
கொட்டில்‌, மிளிர்வ - விளங்குவ. 


காவணம்‌ ஃ பந்தர்‌, வேள்‌ - மன்மதன்‌, 


80 


90 


92 


99 


93 


90 


91 


92 


நல்லூர்ப்‌ புரர்ண்ம்‌ 


[ வயல்கள்‌ எங்கும்‌ எழும்‌ பல்வேறு ஓசைகளின்‌ வருணனை ] 


உழவ ரோதையும்‌ ஒழுகு$ீ ரோதையுப்‌ நாட்கொள்‌ 
விழவ ரோதையும்‌ மதகுபா யோதையு வீனையுட்‌ 

கிழவ ரோதையும்‌ குரவையி னோதையுய்‌ கெழீஇய 
மழவ ரோதையும்‌ மலிவன வளனுடை வயல்கள்‌ 78 


[ பல்வேறு ஆரவாரங்களின்‌ வருணனை ] 


ஆலை பாயுஈர்‌ அரவமும்‌ அகன்பணை யுழுகர்‌ 

மாலை யேருரப்‌ பரவமும்‌ பின்முடி நடுமார்‌ 

காலை யெய்துஈர்‌ குரவையி னரவமுங்‌ கலித்து 

வேலை யேழினும்‌ எழுமடங்‌ கெழுவன விம்மி 74 


[ கரும்பினை ஆலையிலிடும்‌ உழவர்‌ தம்‌ செயல்‌ ] 
மணக்கும்‌ ஓதியர்‌ மழலையைக்‌ கவர்ந்தன வென்னாத்‌ 
தணப்பி லாதவை தண்டித்துக்‌ கொள்ளுரர்‌ கடுப்பக்‌ 
கணக்க ரும்புகள்‌ கழித்தியாப்‌ புறுத்துகண்‌ ணுடைய 
இணக்கும்‌ ஆலையிட்‌ டொறுக்கு௩ ரிடந்தொறும்‌ மாதோ 28 


[ கமுகமரங்‌ குலைகளுடன்‌ விளங்கும்‌ வருணனை ] 
ஆலு மாதரார்‌ மிடற்றினுக்‌ கஞ்சிய பூகம்‌ 
காலும்‌ முத்துடன்‌ மாணிக்கங்‌ கையுறை யாக 
ஏலு மாறுகொண்‌ டேந்துபு நிற்பது மானச்‌ 
குலு பாக்க ளுடன்பமுக்‌ காய்குலை சுமக்கும்‌ 76 


ஓதை - ஓசை, காட்கொள்‌ - திருவிழா நாள்கொள்ளும்‌, குரவை - 
குரவைக்‌ கூத்து, மழவர்‌ - வீரர்‌. 

பணை - (பண்ணை) வயல்கள்‌, உரப்பரவம்‌ ஃ மிக்க ஒலிகள்‌, வேலை - 
கடல்‌, விம்மி- ஆரவாரித்து. ர 
ஓதியர்‌ -, மகளிர்‌, தணப்பு - நீங்குதல்‌ - பரிதல்‌, தண்டித்து ஃ 
வெட்டி ( தண்டனை கொடுத்து என்னும்‌ பொருள்‌ தோன்ற நின்றது ) 
கணக்கரும்பு - கூட்டமாக வளர்ந்த கரும்பு, ஒறுக்குநர்‌ - பிழிபவர்‌ 
( தண்டிப்பவர்‌ என்பது குறிப்பு.) 

ஆலும்‌ - நடனம்‌ செய்யும்‌, மிடறு - கழுத்து, பூகம்‌ - பாக்கு மரம்‌, 
காலும்‌ - கொட்டிச்‌ சொரியும்‌, கையுறை - காணிக்கை, ஏலும்‌ - 
ஏற்கும்‌, மான - ஒப்ப, குலுபாளை - குல்கொண்ட பாளை, பழுக்காய்‌- 
பாக்கு. 


நைமிசாரண்யச்‌ சருக்கம்‌ 31 


[ வாழைமரங்கள்‌ குலைசாய்த்து நிற்பதன்‌ வருணனை ] 


94 கலிகொள்‌ வண்டினம்‌ நறவுகூட்‌ டுண்டன விடுத்தே 
ஒலிசெய்‌ யோதியர்‌ உருவிற்‌ குடைந்தன மென்னாப்‌ 
புலிய டிக்கொடுங்‌ காய்க்குலை பூவொடுங்‌ கதலி 
தலைவ ணங்குகர்‌ போன்மென விடந்தொறும்‌ சாய்க்கும்‌ 77 


[ பலாவும்‌ மாவும்‌ மாதுளமும்‌ கமுகும்‌ பழுத்து நிற்கும்‌ காட்சி ] 


96 குலவு வான்முடி நடுபவர்‌ குரவைக்கு வியந்து 
_ பலவு மாவுமா துளங்கமும்‌ பசும்பொனு மறவைத்‌ 
துலவு செம்பொன்மா ணிக்கமு முதவுதல்‌ போல 
நிலவு மென்பழங்‌ கனிந்தன நிறைநிறை சிந்தும்‌ 78 


[நதிகளில்‌ வெள்ளம்‌ இந்திரவில்லைப்போலப்‌ 
3 பரவிஓடும்‌ எனல்‌ ] 
96 கான .லம்புசெய்‌ கமலத்தம்‌ பூமடல்‌ காலும்‌ 
தேன லம்பியும்‌ தீங்கனித்‌ தேறலுட்‌ டிளைத்தும்‌ 
பூர. துந்துக ளாடியும்‌ பொருபுனல்‌ வெள்ளம்‌ 
வானி லிந்திர வில்லென வளைந்துமேல்‌ வாவும்‌ 79 


[ சோணாட்டில்‌ வயலும்‌ சோலைகளுமன்றி 
வெற்றிடமொன்றில்லை எனல்‌ ] 


97 தேன்க னூறிய செந்நெலும்‌ வெண்ணெலுஞ்‌ செறிந்து 
வான்க ணீடிய கன்னலும்‌ வாழையும்‌ கமுகும்‌ 
கான்கொள்‌ மாவுடன்‌ வருக்கையுய்‌ கானமு மல்லால்‌ 
மீன்கண்‌ அத்துணை யாயினும்‌ வெற்றிட மின்றால்‌ 890 

அ அனை அணை ௮ து ண ணை ணன உங பணக டட ௮2௨9 சி 

94 கலி - ஆரவாரம்‌, நறவு - தேன்‌, உருவிற்கு - கூந்தல்‌ அழகிற்கு 
உடைந்தனம்‌ - தோற்றுப்போயினேம்‌, கதலி - வாழை 

95 குலவு - விளங்கும்‌, முடி - நாற்றுமுடி, குரவை - வயற்பாட்டு, 

96 காள்‌ நறுமணம்‌, அலம்பும்‌ - வீசம்‌, அலம்பி... கலக்கி, தேறல்‌ - தேன்‌ 
வாவும்‌ - விரைந்து செல்லும்‌. 

91 தேள்கணூறிய - இனிதுமுற்றிய, கீரன்‌ - சோல்‌, வருக்கை - பலா 

மரம்‌, மீன்கண்ணின்‌ அளவுகூட வெற்றிடம்‌ இல்‌ை என்றபடி 


62 


98 


99 


100 


101 


நல்லூர்ப்‌ புராணம்‌ 


[ குரம்பிலும்‌ பரம்பிலும்‌ வரம்பிலும்‌ கரம்பிலும்‌ 
காந்துவன இவையெனல்‌ ] 
குரம்பிற்‌ காந்துவ கொழித்திடும்‌ பசும்பொன்‌,செம்‌ பவளப்‌ 
பரம்பிற்‌ காந்துவ இடறிய பன்மணித்‌ தொகைகள்‌. 
வரம்பிற்‌ காந்துவ வலம்புரி யுயிர்த்தவெண்‌ முத்தம்‌ 
"கரம்பிற்‌ காந்துவ களையெனக்‌ களைந்தசெய்‌ கழுநீர்‌ 81 


[ எங்கெங்கும்‌ பாலும்‌ தேனுமே பெருகிவழியும்‌ எனல்‌ ] 
எருமைப்‌ போத்துடன்‌ ஏற்றினஞ்‌ சிலம்பப்பண்‌ ணுறுத்தி 
உரிமை மள்ளர்கள்‌ உழுந்தொறும்‌ பாய்வன வெழுந்து 
வரிவ ரான்முடி முட்டலும்‌ வருமுலை சுரந்து 

சொரியும்‌ பாலலாற்‌ கமலங்கள்‌ தோடுடைந்‌ துகுதேன்‌ 82 


[சங்கீன்ற முத்தினை அன்னப்‌ பேடைதன்‌ சினையென 
ஐயமுற்றடை காக்கும்‌ எனல்‌ ] 

சங்கு சூலுளைந்‌ தலரிசெட்‌ தாமரைப்‌ பொகுட்டில்‌ 

அங்கு ணீன்றவெண்‌ முத்தினைக்‌ கருவென வயிர்ததுப்‌ 

பொங்கு 8டொளிப்‌ பொலஞ்செய்‌ தோலடிச்‌ செவ்வாய்ச்‌ 

செங்க ணோதிமப்‌ பேடைகள்‌ சென்றடை கிடக்கும்‌ 88 


[ உழுவோர்‌ முதலானோர்‌ எழுப்பும்‌ சும்மையும்‌ அரவமுமே 
எங்கும்‌ நிறைக்திருக்கும்‌ எனல்‌ ] 

உழவர்‌ சும்மையும்‌ உறுபக டுரப்புஈர்‌ கலிப்பும்‌ 

குழுமி வான்முடி நடுபவர்‌ குரவையும்‌ குயங்கைத்‌ 

தொழுவர்‌ கெல்லரி அரவமும்‌ அரிபல தொகுக்கும்‌ 

மழவ ரோதையும்‌ மாறுமா றாய்த்தலை மயங்கும்‌ 64 


குரம்பு - செய்கரை, காந்துவ - ஒளிவீசுவனவாய்‌, பரம்பு - வயல்‌ 
வரம்பு - வரப்பு, கரம்பு - வறுகிலம்‌, 


போத்து ஃ காளை, ஏறு - ஆனேறு, சிலம்ப - ஆரவாரிக்க, 
அங்கண்‌ - தாமரைப்பொகுட்டிடத்து, ௧௬ - முட்டை, அயிர்த்து - 
ஐயுற்று, ஓதிமம்‌ - அன்னப்பறவை. 

சும்மை - ஆரவாரம்‌, உரப்புஈர்‌ - செலுத்துபவர்‌, களிப்பு - ஒலி 
குயம்‌ - அறிவாள்‌, ஓதை - ஓசை, 


நைமிசாரண்யச்‌ சருக்கம்‌ 85 


102 


[மலைபோன்ற நெற்குவியலை மேருமலை எனக்கருதி 
மதிவலஞ்செயவரும்‌ எனல்‌ ] 


இட்ட போரழித்‌ தருமைவன்‌ பகட்டினாற்‌ றெளித்துங்‌ . 
கட்ட மாகவை களைந்துகா லுறுத்துரெல்‌ லமலை 
நெட்டை மேருமால்‌ வரையெனக்‌ கதிருடன்‌, நிலவார்‌ 
வட்ட மாமதி வலஞ்செய்வான்‌ நினைந்தவண்‌ வருமால்‌ 86 


[ பல்வேறு பொருள்களை ஏற்றிச்செல்லும்‌ வண்டிகளின்‌ வருணனை] 


103 


104 


பழங்கொள்‌ பண்டியும்‌ பகலிலைப்‌ பண்டியும்‌ பமுக்காய்த்‌ 
தழங்கு பண்டியும்‌ மெல்லிலைப்‌ பண்டியும்‌ தாழைச்‌ 
செழுங்கு லைப்பண்டி தன்னெடு முதிரை நேர்சிறப்ப 
வழங்கு பண்டியும்‌ இடந்தொறும்‌ தலைத்தலை மயங்கும்‌ 88 


ஆர மரமுலை யந்நலா ருணக்கி.......- 

ஓரு நீடுகிர்‌ வாரண மோப்புவ வுலவாச்‌ 

சார லோங்கிய தூம்புடை வான்றொடும்‌ தகைய 

வேரல்‌ பாங்கரின்‌ விண்டுகண்‌ சொரிமுத்த மாதோ! 87 


[ ஆய்ச்சியர்‌ தயிர்கடையும்‌ மத்தொலியைப்‌ புலி முழக்கெனக்‌ 


105 


கருதிச்‌ சிறுவர்கள்‌ அஞ்சி அழாமலிருப்பர்‌ எனல்‌ ] 


இளைக்கு நுண்ணுசுப்‌ புறுவலி புலிமுழக்‌ கென்ன 
அளிக்கும்‌ பாலரை அழாவகை யச்சுறுத்‌ துவன 
பளிக்குப்‌ பாறையிற்‌ பட்டவெண்‌ டயிருடைம்‌ தழுங்க 
வளைக்கை யாய்ச்சியர்‌ மதித்திடும்‌ மத்தொலி மாதோ. 88 


102 


போர்‌ - நெற்குட்டின்போர்‌, வை - வைக்கோல்‌, காலுறுத்து - 
காற்றில்தூற்றி, நெட்ட- நெடிய, நிலவு - ஒளி, அவண்‌ - அவ்விடத்‌ 
திற்கு, 

பண்டி - வண்டி, பகலிலை - வாழையிலை, தழங்கு - விளங்கும்‌, 
மெல்லிலை - வெற்றிலை, தாழை - தென்னை, முதிரை - துவரை, 
ஆரம்‌ - சந்தனம்‌, ஓரும்‌ என்பது ஆசை, உகிர்‌ - நகம்‌, வாரணம்‌ - 
கோழி, வேரல்‌ - மூங்கில்‌, விண்டுகண்‌ - கணுஉடைந்து, 

உறுவலி - மிக்கவலிமை, பாறையின்‌ - பாறையைப்போல, பட்ட ஃ- 
உறைந்த, மதித்திடும்‌ - கடையும்‌. 

ப 5-6 


34 நல்லூர்ப்‌ புரர்ணம்‌ 


[ பவளக்கொடிகளை நெருப்பென அஞ்சித்‌ தடம்ப்ணைகளில்‌ 
உள்ள அன்னங்கள்‌ வெருவுமெனல்‌ ] 


106 நீர்த்த டம்பணை நிலவிய பேட்டிள வன்னம்‌ 
பார்ப்பி னந்தழீ இ வெருக்கொள நெருப்பெனப்‌ படர்வ 
கார்த்த டங்கடற்‌ கானலங்‌ கழிக்கரைக்‌ கிளைத்த 
வார்ச்‌ செழுங்கிகா வளர்பவ ளக்கொடி மன்னே 89 


[ இப்பாடல்‌ முதலாக நகர்வளங்‌ கூறத்தொடங்கி முதற்கண்‌ 
பூசுரர்பொலியும்‌ இந்த நல்லூர்‌ சோழகாட்டிற்கோர்‌ மணிமுடியாகத்‌ 
திகழ்ந்து பத்தியும்‌ புத்தியும்‌ முத்தியும்‌ அளிப்பது 
எனச்‌ சிறப்பிக்கப்படுகின்றது ] 

( ஏழுசீர்‌ ஆசிரிய விருத்தம்‌ ) 


107 அத்தகை வளங்கொள்‌ சோழக௩ன்‌ னட்டுக்‌ 

கரும்பெற லணிமணி முடியாய்‌ 

வித்தக முலவா மேதகு சிறப்பின்‌ 
விழுப்பொரு எனைத்துநல்‌ குவதாய்ப்‌ 

பத்தியும்‌ முத்தி பணைத்தெமும்‌ பரிசும்‌ 
படிமையுங்‌ கொடுப்பது வாகிப்‌ 

புத்தியும்‌ வீடும்‌ அளிப்பதாய்‌ ஓங்கும்‌ 
பூசுரர்‌ பொலிதரு ஈல்லூர்‌ 90 


[நல்லூரின்‌ நீர்த்தடங்கள்‌ அவனிமாது சுந்தரநாயகர்க்கு ஏந்தும்‌ 
சித்திரப்படமென விளங்குமெனல்‌ ] 


( கலித்துறை ) 


209 முத்த வெண்மணி யீருவிளிம்‌ பெறிந்திடு முறையால்‌ 
பத்தி செம்பது மங்களே மலர்ந்திடும்‌ பண்பால்‌ 

அத்தர்‌ சுந்தர நாயகர்க்‌ கவனிமா தேத்தும்‌ 

சித்தி ரப்படா மொத்தன தீர்த்தநீர்த்‌ தடங்கள்‌ 91 


106 பணை - வயல்‌, பார்ப்பு - குஞ்சு, வெருக்கொள - அச்சமுற, 
வார்‌ ஃ மீண்ட. 

107 வித்தகம்‌ - அறிவுஞானம்‌, உலவா - நீங்காத, பரிசு - தன்மை, 
படிமை - தவவேடம்‌, பூசரர்‌ - அந்தணர்‌. 

108 விளிம்பு - கரை, பத்தி- வரிசை, அத்தர்‌ - இறைவர்‌, அவனிமாது - 
பூமிதேவி, தடங்கள்‌ - குளங்கள்‌. 


ைமிசாரண்யச்‌ சருக்கம்‌ 85 


[நீர்த்தடங்கள்‌ எங்கும்‌ கடலெனத்‌ ததும்பி நிற்கின்ற சிறப்பு] 


109 கடவு ளர்க்கமு தளித்துமை காதலற்‌ கனலும்‌ 
விடம ளித்திடு தவற்றினைப்‌ பொறுத்திட வேண்டி 
மடல்செ றித்தபூ வாரிசக்‌ கைத்தலவய்‌ கூப்பிக்‌ 
கடல்ம டுத்தெனக்‌ குலவுவ கயம்படு தடங்கள்‌ 92 


[ இத்தலத்து நீர்த்துறைகளில்‌ வெள்ளிக்‌ குடங்கள்‌ 
பொற்குடங்களன்றி மட்குடங்கள்‌ காணப்படா என்பது ] 
110 விரும்பு வெள்ளியங்‌ குடங்களும்‌ மேதினி விற்கும்‌ 
அரும்பொ ஓடகக்‌ குடங்களும்‌ அவிர்மணி ததும்பும்‌ 
சுரும்பு லாவரு துறைதொறும்‌ தோய்வன வன்றிக்‌ 
கருங்க லம்படி யாதன கன்னியர்‌ துறைகள்‌ 02 


[எழுநிலை மாடங்கள்‌ சூரியண்டலத்திற்கும்‌ 
மேலும்‌ உயர்ந்தன என்பது ] 
111 விலகி வில்லுமிழ்‌ விரிகதிர்க்‌ கடவுள்‌ மண்டிலத்தை 
திலக மாமெனத்‌ தீண்டுவ தெண்டிரை யாடை 
உலக எந்தவன்‌ ஒப்பன, உலக மேழனைய 
நிலையொ ரேழினை உடையன நெடிய கோபுரங்கள்‌ 94 


[கோபுரமும்‌ நெடுமதிலும்‌ பாற்கடலைக்‌ கடைந்த 
மேருவும்‌ வாசுகியும்‌ ஒப்பன என்கிறது] 


112 மேரு மால்வரைச்‌ சிகரத்து விளங்குபொற்‌ றூவி 
ஆரு மந்தரப்‌ பொருப்பினை யொப்பமற்‌ றதனைத்‌ 
தேரு மாமணி குயிற்றிய நெடுமதில்‌ சேரின்‌ 
. காரு கீளுடல்‌ உரகநாண்‌ சூழ்ந்ததொப்‌ பாமால்‌ 95 
109 கனலும்விடம்‌ - ஆலாலம்‌, வாரிசம்‌ - தாமரை, கயம்‌ - நீர்நிலை, 
110 மேதினிவிற்கும்‌ - உலகையே விலையாகப்‌ பெறும்‌, ஆடகம்‌ - உயர்ந்த 
பொன்‌, சுரும்பு - வண்டு, கருங்கலம்‌ - மண்பாண்டங்கள்‌, துறைஃ 
நீர்த்துறை, 
111 வில்லுமிழ்‌ - ஒளிவீசும்‌, உலகளந்தவன்‌ - திருமால்‌, ( நெடியோன்‌ ) 
112 தூவி - (ஸ்தூபி) சிகரம்‌, முடி, குயிற்றிய - பதித்த, உரகநாண்‌ ஃ 
பாம்பாகிய கயிறு, ry 


Rs நல்லூர்ப்‌ புரர்ணம்‌ 
[ மதில்‌ சூழ்ந்து விளங்கும்‌ வெண்‌ சுதைமாடங்களின்‌ வருணனை ] 
(கலிவிருத்தம்‌ ) 

118 தீற்றுவெண்‌ சுதையுடைச்‌ செறிந்த மாடங்கள்‌ 
மேற்படப்‌ புரிசையுள்‌ விளங்கித்‌ தோன்றுவது 
உ... கார்ப்பமுத்‌ தன்னமட்‌ கலத்தின்‌ அட்டதீம்‌ 
பாற்குமி ழிகளெழுந்‌ தனைய பண்பிற்றே 96 


[ ஆவணத்தெருக்கள்‌ நதிகளை ஒத்துள்ளன என்கிறது இப்பாடல்‌ ] 
114 கூறுகூ றினமணி குலவு நீர்மையான்‌ 

மாறுமா ராயெதிர்‌ மலிந்த வோசையால்‌ 

வேறுவே நிடந்தொறு மிகுந்த சங்கத்தால்‌ 

ஆறுநே ராமெனக்‌ கிடந்த தாவணம்‌ 97 


[ இந்நகரம்‌ யானை யோடிணையாகுமென வருணித்தல்‌ ] 
116 கொண்டலைத்‌ தொடுவன கும்ப மேய்ந்தன 

்‌ வெண்டர ளத்தவான்‌ கோடு விஞ்சின 

தண்டுத லின்றிய தான நஈீரின 

மண்டுதோட்‌ டிய,மத மலையு மல்லன 98 


[ கடலோடிணையாக வருணித்தல்‌ ] 
116 மருங்குவீழ்‌ திரையின மணியின்‌ மல்கின 
பொருந்துநீள்‌ வேலையும்‌ புடைகு லாவுவ 
திருந்திய மாதரை யடுத்த செவ்விய 
கருங்கடல்‌ அல்லன களபம்‌ தீற்றின 99 


118 தீற்றுவெண்சதை - பூசியமைத்த சிற்பம்‌, பூரிசை - மதில்‌, அட்ட - 
சமைத்த. 
314 சங்கம்‌ - சங்கு, கூட்டம்‌, ஆறு - ஈதி, ஆவணம்‌ - அங்காடிவீதி, 
£315 கொண்டல்‌ - மேகம்‌, கோடு - குவடு (உச்சி) தண்டுதல்‌ - தடைப்‌ 
படுதல்‌, தானநீர்‌ - மதநீர்‌, 
116 மருங்கு- பக்கம்‌, திரை- அலை, வேலை - கடல்‌, மாதரை, 
“மாதர்‌ ஐ. 


நைமிசாரண்யச்‌ சருக்கம்‌ ர்‌ 


[ குண்டங்களோடு ஒப்ப வருணித்தல்‌ ] 


117 பாட்டளி துதைந்தன பதுமம்‌ பூத்தன தட 
மோட்டுடல்‌ வலம்புரி முழக்கம்‌ விம்மின 
தோட்டிடைக்‌ கருங்கயல்‌ துள்ளும்‌ நீரின 
கோட்டக மலர்வன குண்டம்‌ போல்வன - 100 


[ மேருமலையோடொப்ப வருணித்தல்‌ ] 


118 எண்டரு சிகரத்த இலங்கு பானுவின்‌ - 
மண்டிலம்‌ மதியுடன்‌ வலஞ்செய்‌ கிற்பன 
கண்டவர்‌ வியப்பசெய்‌ கனக மாவன 
விண்டலைத்‌ தொடுவன மேரு வல்லன 201 


[ நவமணிகளாலும்‌ நிறைந்த மாடங்களின்‌ வருணனை ]- : 


119 வச்சிர மிழைத்தன மணியின்‌ வேய்ந்தன 
பச்சையிற்‌ குயின்றன பவழங்‌ கொட்டின 
முச்சகம்‌ விற்கும்வெண்‌ முத்தின்‌ மொய்த்தன 
கச்சமில்‌ லனவளங்‌ கனிந்த மாடமே 102 


[ கோமறுகின்‌ மாடங்கள்‌ பற்றிய வருணனை ] 


120 தூமலர்‌ மழையொடுநம்‌ தவழ்ந்து சூழ்வன 
மாமணி புனைந்தன மடந்தை மார்முகத்‌ 
தாமரை மலர்ந்தன தவள மாடங்கள்‌ 
கோமறு கிடக்தொறும்‌ கோடி யென்பவே 103 


117 பாட்டளி - பாடும்‌ வண்டுகள்‌, துதைந்தன - நெருங்கியன, பதுமம்‌. 
தாமரை, மோட்டுடல்‌ - பெரிய வயிற்றையுடைய உடம்பு, தோடு ஃ 
காதணி, கயல்‌ - விழி, மீன்‌, கோடு கொம்பு. 


118 பானு - சூரியன்‌, கனகம்‌ - பொன்‌. 

119 வச்சிரம்‌ - வைரம்‌, பச்சை - மரகதமணி, கச்சம்‌ - அளவு, 

120 தவளமாடங்கள்‌ - வெண்சுதைபூசிய பெருமாளிகைகள்‌, கோமற்கு - 
அரசர்‌ தெரு. 


60 


நல்லூர்ப்‌ புராணம்‌ 


[ துகிற்கொடிகள்‌ வானநதியின்‌ திரையென விளங்குமெனல்‌ ] 


121 


199 


பூசல்வண்‌ டுமுகுழற்‌ பொன்ன ஞர்பயில்‌ 

தேசுலாம்‌ மேனிலை நுடங்கும்‌ செவ்விய 

மாசில்வெண்‌ டுகிற்கொடி வான நீணதி 

வீசுதெண்‌ டிரையெள விளங்கித்‌ தோன்றுமே 104 


[ மாடங்களில்‌ மேகங்கள்‌ படிவதற்குக்‌ கற்பனை ] 


ஈங்கைமா ரோதிக்கு நாணி யோஅலாற்‌ 

சிங்கவே றனையவர்‌ கொடைக்குத்‌ தேம்பியோ 

தங்கணீர்‌ பனிப்பபோ லசும்பு தண்ணென 

மங்குன்மே னிலையலம்‌ வந்து தாழுமே 106 


[ வளம்‌ நிறைந்த மாடங்களின்‌ உயர்ச்சி பற்றிய வருணனை ] 


193 பளிங்குபோழ்ந்‌ தடுக்கிய பசும்பொற்‌ பித்திய 


விளிம்புமூத்‌ தெறிந்தவே திகைய மேனிலத்‌ 
தளங்கள்விண்‌ டொடுவன தாவில்‌ பல்வளம்‌ 
அளந்தறி வதற்கெழு மமைதி யொப்பன 106 


[ இல்லந்தொறும்‌ பூரண கும்பங்கள்‌ விளங்கும்‌ காட்சி வருணனை ] 


124 சுரர்க்கமு தளித்தமால்‌ தூய பூசர 


வரர்க்கும்வண்‌ கடங்கொடு வழங்க வுய்த்தென 
பரக்குவண்‌ மாமணி வாசற்‌ பாங்கெலா 
நிரப்புபூ ரணகும்பம்‌ நிலவித்‌ தோன்றுமே 107 


121 
122 


128 
124 


பூசல்‌ - ஆரவாரம்‌, தேசு - ஒளி, வானகணேதி - ஆகாய கங்கை, 


ஓதி - கூந்தல்‌, கொடை - வள்ளன்மை, அசும்பு - நீர்த்துளி, மங்குல்‌ 
மேனிலை - மேகந்தவமும்‌ மேல்மாடங்கள்‌. 


பித்திய - திண்ணைகளை உடையவை, வேதிகை - மேடை, 


சுரர்‌ - தேவர்‌, மால்‌ - திருமால்‌, பூசுரவரர்‌ - அந்தணர்கள்‌, கடம்‌ - 
குடம்‌, உய்த்தென - செலுத்தியதுபோல, 


நைமிசாரண்யச்‌ சருக்கம்‌ 39 


[ மதிக்கண்‌ உள்ள மறுவிற்குக்‌ கற்பனைக்‌ காரணம்‌ ] : 


1296 புடைதவழ்‌ மதிமிசை பொன்ன ஞர்முலைக்‌ 
கொடிபட எழுதிய கொண்ட கோலினைக்‌ 
கடைபுடைத்‌ திடுந்தொறும்‌ கதுவு ஈானரீர்‌ 
இடைசிந்‌ தினதைமறு வென்னும்‌ வையமே 108 


[ தூண்களில்‌ கட்டப்பெற்றிருக்கும்‌ பொருள்களின்‌ வருணனை ] 


126 கன்னலுங்‌ காய்க்குலைக்‌ கமுகும்‌ வாழையும்‌ 
பொள்னினும்‌ மணியினும்‌ குயின்ற பொற்பின 
முன்னிய நறுமணி முகப்பிற்‌ சேர்த்தன 
துன்னிய வச்சிரத்‌ தூணந்‌ தோறுமே 109 


[கடலுக்கு முந்நீர்‌ எனப்‌ பெயர்‌ வந்ததுபற்றி ஒருகற்பனை ] 


127 சந்திர காந்தமேற்‌ றலங்கள்‌ காலுநீர்‌ 
மைந்துடை மன்னவர்‌ வழங்கும்‌ தானநீர்‌ 
சிந்துரங்‌ கவுண்மடை திறந்து பாயுநீர்‌ 
முந்தலிற்‌ பரவைமுந்‌ நீரென்‌ ருயதே/ 110 


[ அந்ககரத்து அணிமணிகள்‌ 
மாலைகள்‌ அன்றிக்‌ குப்பைகள்‌ இலை எனல்‌] 
128 பத்திசெய்‌ மணிப்பணி யலது, பானிலா 
நித்திலத்‌ தாமங்கள்‌ நிழல்வ டங்களும்‌ 
கத்திகைக்‌ கோதையர்‌ கடியும்‌ குப்பைபூங்‌ 
கொத்துகள்‌ அல்லது குழாங்கள்‌ மாலையே 111 


125 எழுதியகொண்ட - எழுதுவதற்காகக்‌ கொண்ட, கதுவும்‌ - தெறிக்கும்‌ 
நானரீர்‌ - நறுமணச்சாந்து, மறு - களங்கம்‌, வையம்‌ - உலகம்‌, 

126 கன்னல்‌ - கரும்பு, குயின்ற - செய்த, தூணம்‌ - தூண்‌. 

127 காலும்‌ நீர்‌ - யெளிப்படுத்தும்‌ நீர்‌, மைந்து - வலிமை, தானநீர்‌ - 
தானம்‌ கொடுப்பதற்காக வீடும்‌ நீர்‌, சிந்துரம்‌ - யானை, கவுள்‌ - 
கன்னம்‌, பரவை - கடல்‌, 


128 பணி - ஆபரணம்‌, தாமங்கள்‌ - வடங்கள்‌, கடியும்‌ - நீக்கும்‌, 


40 நல்லூர்ப்‌ புராணம்‌ 
[ தாமரைத்‌ தடாகங்கள்‌ கழுநீரால்‌ நிரம்பியுள எனல்‌ ] 


199 வளையறை யனையவா லரிசி மண்ணுநீர்த்‌ 
நளையவிழ்‌ தாமரைத்‌ தடங்க ளாகியே 
விளைவயற்‌ பாய்ந்தபின்‌ மிகுந்த வாரி கொய்‌ 
யுளையுவா வமிழ்த்தலி னுயர்ச்சி சொல்வதே? 113 


[ தேரோடுங்‌ குழிகள்‌ கலன்களாலும்‌ சந்தனக்‌ குழம்பாலும்‌ : 
நிறையும்‌ எனல்‌ ] 
130 வேந்தர்தேர்‌ குழித்தவும்‌ விடுத்த வாம்பரி 
தாந்தடங்‌ கிளைத்தவும்‌ சமஞ்செய்‌ கிற்பன 
காந்துபன்‌ மணிக்கலங்‌ கடிந்த குப்பையும்‌ 
சாந்தமு மல்லது தாம மென்பவே 113 


[பாட்டொலி முதலிய ஆரவாரம்‌ கடலினும்‌ மிகும்‌ எனல்‌ ] 


131 மறையொலி வளமனை வள்ளைப்‌ பாட்டொலி 
துறைதொறுக்‌ பல்லியம்‌ துவைக்கும்‌ ஈல்லொலி 
கறையடிக்‌ கலினமாக்‌ கலிக்கும்‌ பேரோலி 
அறைகட லொலியினை யடக்கு மென்பவே 114 


[ விருந்தினரையல்லாது அங்கு அரிய பொருள்‌ யாதுமில்லை எனல்‌ ] 
132 திரும்திய கல்வியும்‌ செல்வம்‌ யாவையும்‌ 
பொருந்திய வண்ணம்யா வர்க்கும்‌ பூத்தலால்‌ 
இருந்துளார்க்‌ கப்பதி யெல்லை வந்தெதிர்‌ 
விருந்தலா லரியன வேறொன்‌ நில்லையால்‌ 278 

ட 

129 வளையறை - சங்கின்‌ பொடித்துண்டுகள்‌, மண்ணுகீர்‌ - கழுவும்‌ நீர்‌, 
வாரி - வெள்ளம்‌, கொய்யுளை - கத்தரித்த பிடரியுடைய குதிரைகள்‌ 
உவர - யானை, சொல்வதே - சொல்லமுடியுமோ. 

180 குழித்த - பள்ளம்‌ செய்த, வாம்பரி - தாவிச்செல்லும்‌ குதிரைகள்‌ 
தடம்‌ - வழி, மணிக்கலம்‌ - இரத்தினபரணம்‌, குப்பை - திரள்‌, 
சாந்தம்‌ - சந்தனம்‌, தாமம்‌ - மாலைகள்‌, 

181 மறை - வேதம்‌, வள்ளைப்பாட்டு - உரற்பாட்டு, துவைக்கும்‌ - 
ஒலிக்கும்‌, கறையடி - யானை, கலினமா - குதிரை,  கலிக்கும்‌ - 
ஆரவாரிக்கும்‌, ்‌ 

182 இருந்துளார்‌ - வாழ்பவர்‌, விருந்து - விருந்தினர்‌, 


நைமிசாரண்யச்‌ சருக்கம்‌ 41 
[ மாடங்களின்‌ உலவும்‌ மகளிரின்‌ வருணனை]... ! 


1883 விதுச்சிலா வட்டமும்‌ விதுவும்‌ வேரியங்‌ 
கதுப்பும்வம்‌ தயர்தரு காள மேகமும்‌ 
புதுக்கடி மகளிரும்‌ புனைந்த பாவையும்‌ 
மதிப்பதற்‌ கரியன மாடம்‌ தோறுமே 116 


[ பல்வகைப்‌ புகைகளினால்‌ மேகமும்‌ வானும்‌ நிறையும்‌ எனல்‌ ] 


134 ஆள்வினைக்‌ குய்ப்புகை யாலைத்‌ தீம்புகை 
வாள்விழி யவர்குழற்‌ கூட்டும்‌ வண்புகை 
வேள்வீயி னெழும்புகை விரைகொள்‌ மென்புகை 
மீளிய வானையும்‌ விழுங்கும்‌ நீர்மைய 117 


[மேனிலை மாடங்கள்‌, வீதிகளின்‌ வருணனை ]. ; 


186 விண்ணினு மகன்றன வீளங்கு மேனிலை 
யெண்ணினும்‌ பெரியன ஈண்டும்‌ பல்வளம்‌ 
பண்ணினும்‌ இனியன பாடன்‌ மாதரார்‌ 
கண்ணினும்‌ நெடியன காமர்‌ வீதியே 118 


[எங்குக்‌ காணினும்‌ வளஞ்சார்ந்த இடங்களால்‌ மிளிரும்‌ எனல்‌ ] 
136 அந்தண ரில்ல மெங்கும்‌ 
அருந்தவர்‌ மடங்க ளெய்கும்‌ 
இந்திர திருவி னர்தம்‌ 
ஏந்தெழி லிருக்கை யெங்கும்‌ 
பந்தணை விரலி ஞர்கள்‌ 
பயிலுமா ளிகைக எஸெங்கும்‌ 
கந்தெனத்‌ திரண்ட தோளார்‌ 
கலைபயில்‌ கழக மெங்கும்‌ 119 


188 விது - சந்திரன்‌, சிலாவட்டம்‌ - வட்டக்கல்‌, கதுப்பு - கூந்தல்‌, 
புதுக்கடி - புதிதாக நிகழ்ந்த மணம்‌, பாவை - சித்திரப்பாவை. 


184 ஆள்வினை - வேள்வி, விருந்தோம்பல்‌, வண்புகை - அகிற்புகை, 
விரை நறுமணம்‌, நீர்மைய - தன்மையுடையவை, 


385 எண்ணினும்‌ - எண்‌ அளவையினும்‌. 
136 கந்து - கட்டுத்தறி, கழகம்‌ - மன்றம்‌, 


42 நல்லூர்ப்‌ புராணம்‌ 


[ ஆடலும்‌ பாடலும்‌ உண்டாட்டும்‌ எங்கும்‌ விளங்குமெனல்‌ ] 
137 வண்டுமு கோதை யெங்கும்‌ 
வளைகறங்‌ கோதை யெங்கும்‌ 
பண்டரு பாட லெங்கும்‌ 
பயிலும்பொற்‌ பாட லெங்கும்‌ 
உண்டிடு மமலை யெங்கும்‌ 
ஓதன வமலை யெங்கும்‌ 
முண்டக முகங்க ளெங்கும்‌ 
முழங்குக முகங்க ளெங்கும்‌ 190 


[ கலையும்‌ கல்வியும்‌ எங்கும்‌ நிறைந்துதிகழும்‌ எனல்‌ ] 
138 ஓதுவே தங்க ளெங்கும்‌ 

ஒழிந்த வேதங்க ளெங்கும்‌ 

மாதரார்‌ தெருக்க ளெங்கும்‌ 
மாற்றுசாந்‌ தெருக்க ளெங்கும்‌ 

சூதர்பொற்‌ பணிக எளெங்கும்‌ 
துலங்குபொற்‌ பணிக ளெங்கும்‌ 

நீதிசால்‌ வளங்க ளெங்கும்‌ 
நீத்தபால்‌ வளங்க ளெங்கும்‌ 121 


[ கோயிலும்‌ குன்றுகளும்‌ அரங்கங்களும்‌ எங்கும்‌ விளங்குமெனல்‌ ] 
189 இமையவர்‌ கோயி லெங்கும்‌ 
யாகமண்‌ டபங்க ளெங்கும்‌ 
சிமையமொத்‌ தெழுந்த சோதி 
செம்பொற்செய்‌ குன்ற மெங்கும்‌ 
187 கோதை - மாலை, வளை - சங்கு, ஒசை - ஓசை, பொற்பு ஆடல்‌ - 


அழகிய நடனம்‌, அமலை - சோற்றுத்திரள்‌, ஆரவாரம்‌, முண்டகம்‌ - 
தாமரை, கமுகம்‌ - பாக்கு. 


188 ஒழிச்த4ஏதங்கள்‌, சாந்து எருக்கள்‌ - சந்தனக்‌ குப்பை, பணி - 
தொழில்‌, கலம்‌, 


தைமிசாரண்யச்‌ சருக்கம்‌ 45 


139 
140 
141 


அமையுறு தோளி ஈல்லார்‌ 
ஆடல்சா லரங்க மெங்கும்‌ 
தமைநிகர்‌ வண்மை யாளர்‌ 
தருமறச்‌ சாலை யெங்கும்‌ 122 


[ உல்கமென்னும்‌ தாமரையில்‌ விளங்கும்‌ திருவை 
ஒத்துத்திகழும்‌ இந்ஈல்லூர்‌ எனல்‌ ] 
140 இன்னநீள்‌ வளங்கள்‌ மல்கி 
இணைதனக்‌ கெங்கு மின்றி 
மன்னிய ஈல்லு, ராழி 
மலர்த்தட மாக வையம்‌ 
பொன்னிறக்‌ கமல மாகப்‌ 
பொகுட்டுக்கா விரிமா டாக 
அன்னதில்‌ வாழும்‌ ஈங்கை 
யாமெனப்‌ பொலிந்த தன்றே 123 


[ இப்‌ புண்ணியத்தலத்தில்‌ தானம்‌ முதலிய செய்யின்‌ 
ஒன்று நூறாகப்‌ பெருகிப்‌ பயன்தரும்‌ எனல்‌ ] 
141 இத்திரு நல்லூர்‌ தன்னில்‌ 
யாதொரு தரும மேனும்‌ 
பத்துநூ றதிக மாகப்‌ 
பலிக்குமப்‌ பரிசு தன்னாற்‌ 
சித்தசுத்‌ தியுமுண்‌ டாகும்‌ 
தீயமுப்‌ பகையுந்‌ தீரும்‌ 
முத்தியும்‌ நெறிவி னாவி 
முறைமையி னடையு மன்றே 294 


'இமையவர்‌ - தேவர்‌, அமை - மூங்கில்‌, வண்மை - கொடை 
மல்கி - பெருகி, ஆழி - கடல்‌, தடம்‌ - குளம்‌, நங்கை - இலக்குமி 
பலிக்கும்‌ - பெருகிவாய்க்கும்‌, முப்பகை - ஆணவம்‌, கன்மம்‌ - மாயை 


நெறி - வழி, 


44 நல்லூர்ப்‌ புராணம்‌ 


149 சோருமீர்‌ அருவி யொப்பத்‌ 

துப்புவார்ம்‌ தொழுக வின்பம்‌ 

ஆருமுப்‌ பழமும்‌ நானா 
முதிரையும்‌ அருகிற்‌ சேர்த்தி 

மேருவை நிகர்ப்ப நல்கும்‌ 
மிகுபல நல்லூர்‌ தன்னில்‌ 

Shs sro oon odes கொவ்வா 
தென்னின்மற்‌ றுரைப்ப துண்டோ 126 


[ தவத்தாலும்‌ நோன்பாலும்‌ எய்தும்‌ பயன்கள்‌ நல்லூர்‌ இறைவனை 
ஒருகால்‌ வணங்கி ஒருபகல்‌ ஆண்டுறைவார்க்‌ கெய்துமெனல்‌ ] 
143 பற்பல பருவ மெல்லாம்‌ 
பட்டினி விட்டும்‌ பார்த்தோர்க்‌ 
கற்புத மாகச்‌ செய்தற்‌ 
கருந்தவம்‌ புரிந்தும்‌ எய்தும்‌ 
பொற்புடைப்‌ பலன்கள்‌ நல்லூர்ப்‌ 
புனிதனைப்‌ போற்றல்‌ செய்தோர்‌ 
ஈற்பகல்‌ வசித்தோர்க்‌ குண்டா 
மென்னில்யான்‌ நவிலற்‌ பாற்றோ 126 


[சுந்தரநாதர்‌ கோயில்‌ திருப்பணி செய்வோர்‌ எய்தும்‌ பலன்‌ கூறல்‌] 
144 சுந்தர நாதர்க்‌ கன்பால்‌ 
தூவீகோ புரங்க ளாதி 
அந்தமில்‌ பணிக எாற்றி 
ஆலயம்‌ கண்ட தூயோர்‌ 


142 துப்பு- பவழம்‌, ஆரும்‌ - நிறையும்‌, கானு-பல, முதிரை 
தானியம்‌. 

148 பட்டினி - உண்ணாநோன்பு, விட்டும்‌ - கோற்றிருந்தும்‌, பகல்‌ - ஒரு 
பொழுது. 


லதமிசாரண்யச்‌: சருக்கம்‌ 48 


இந்திரச்‌ செல்வ மெய்தி 
எண்ணில்பல்‌ லூழி வைகிச்‌ 
சந்திர மெளலி செய்ய 
தாண்மலர்‌ நீழல்‌ வாழ்வார்‌ 127 


[தீர்த்தநீர்‌ வாவிகுளங்கள்‌ செப்பனிடுவோர்‌ அடையும்‌ பயன்கூறல்‌] 
146 தீர்த்தமீர்‌ வாவி தொட்டோர்‌ 
தெளிந்தநீர்க்‌ கூவல்‌ கண்டோர்‌ 
\ ஆர்த்தருக்‌ குறையு ளுய்த்தோர்‌ 

அன்னசா லைகள்‌ வைத்தோர்‌ 

பாற்கர னனைய சோதிப்‌ 
பனவருக்‌ கிருக்கை யீந்தோர்‌ 

நீர்க்கட லுலகாண்‌ டும்பர்‌ 
நெடும்பக லாள்வ ரன்றே 128 


[ பூசனை, விழாப்புரிவோர்‌ அடையும்‌ பயன்‌ கூறல்‌ ] 
146 நாலுதிக்‌ கெவரும்‌ போற்றும்‌ 
நல்லூராண்‌ டாருக்‌ கன்பால்‌ 
ஆலயம்‌ புதுக்கி ஜோர்கள்‌ 
அணிவிழா நடத்தி னோர்கள்‌ 
காலமூன்‌ நினுமெய்ப்‌ பூசை 
கனிவுடன்‌ புரிந்த மேலோர்‌ 
ஞாலமுற்‌ ராண்டுப்‌ பின்னர்‌ 
நம்பன துலகில்‌ வாழ்வார்‌ 129 


144 தூவி - ஸ்தூபி, சந்திரமெளலி - சிவபெருமான்‌, 


145 கூவல்‌ - கிணறு, ஆர்தர்‌ - ஞானிகள்‌ சிவனடியார்‌, பாற்கரன்‌ - 
சூரியன்‌, பனவர்‌ - முனிவர்‌, அந்தணர்‌, உம்பர்‌ - சுவர்க்கம்‌. 


146 கல்லூராண்டார்‌ - நல்லூர்‌ இறைவன்‌, ஈம்பள்‌ - சிவபிரான்‌. . . 


ds ந்ல்லுர்ப்‌ புராண்ம்‌ 
( ஆடை அணிகலன்‌ தானம்‌ சேய்வோர்‌ உறும்‌ பலன்‌ கூறல்‌ ] 


147 தூசுநல்‌ லனகள்‌ ஈந்தோர்‌ 

தூயபட்‌ டாடை யுய்த்தோர்‌ 

மாசில்வான்‌ மணியாற்‌ செய்த 
வண்பணி வழங்கும்‌ நல்லோர்‌ 

நாசமில்‌ லாத நல்லூர்‌ 
ஈம்பன தருளி னாலே 

காசினி யாண்டுப்‌ பின்னர்க்‌ 
கற்பக நாட்டில்‌ வாழ்வார்‌ 130 


[ நெய்விளக்கிடுவோர்‌ பெறும்பேறு கூறுகின்றது ] 
148 கன்னியர்‌ நூற்ற நூலால்‌ 
கடிகொள்தா மரையின்‌ நூலால்‌ 
துன்னிய திரியின னெய்‌ 
சொரிம்துதீ பங்கள்‌ ஈல்லூர்‌ 
முன்னவன்‌ கோயி லெங்கும்‌ 
முறைமையி னேற்றும்‌ தூயோர்‌ 
தன்னிகர்‌ ஞான மெய்தித்‌ 
தற்பதப்‌ பொருளைச்‌ சார்வார்‌ 131 


[ பஞ்சகவ்வியம்‌, பல்வகை அபிடேகப்‌ பொருள்‌ நல்குவோர்‌ 
அன்னதானம்‌ செய்வோர்‌ எய்தும்‌ பேறு கூறல்‌ ] 
149 வெண்டயீர்‌ ஈறுரெய்‌ யான்பால்‌ 
விளம்புமை வகைய தாகக்‌ 
கொண்டிடு மமிர்தந்‌ தூய 
கொழுங்கனிச்‌ சாறு செந்தேன்‌ 


147 தூச- ஆடை, மாசில்‌- குற்றமில்லாத, பணி - அணிகலன்‌, காசினி 
உலகம்‌, கற்பககாடு - அளகாபுரி, ( இந்திரலோகம்‌ ) 


148 - கன்னியர்‌ - சிறுமகளிர்‌, தற்பதபொருள்‌ - மெய்ப்பொருள்‌ (வீடுபேறு) 


*நைமிசாரண்யச்‌ சருக்கம்‌ 47 


தண்டுத லிகந்த கன்னற்‌ 
சாறுமல்‌ லிளநீர்‌ வில்வத்‌ 
தொண்டளிர்‌ குழம்பு சாலி 
யோதன முதலி னாட்டி 182 


[ இறைவனுக்கு அணிகலம்‌ முதலியோர்‌ சார்த்துவோர்‌ 
எய்தும்‌ பயன்‌ கூறல்‌ ] 
160 குங்குமக்‌ கலவைச்‌ சாந்தக்‌ 
குழம்பவி டேகித்‌ தன்பாற்‌ 
பொங்கொளிப்‌ பளிதம்‌ வாசப்‌ 
புழூகுநெய்‌ லேப னஞ்செய்‌ 
தங்கணர்‌ சுந்த ரேசர்க்‌ 
கணிபல சார்த்தி னோர்கள்‌ 
எங்கணும்‌ புகழ வைகி 
யின்பவீ டடைவ ரன்றே 193 


[மலர்‌ மாலைகள்‌ முதலியன இறைவனுக்குச்‌ சூட்டி 
வழிபடுவோர்‌ எய்தும்‌ பேறு கூறல்‌ ] 
161 இண்டையுஞ்‌ சூட்டும்‌ பந்தோ ' 
டேந்துபூம்‌ தாருஞ்‌ சார்த்தி 
அண்டர்மா யகனுக்‌ கன்பால்‌ 
அணிகலம்‌ புனைவித்‌ தோர்கள்‌ 
எண்டிசை வளாக மெல்லாம்‌ 
இயல்புளி யொருகோ லோச்சி 
முண்டகன்‌ வாழ்ஈா செய்தி 
முத்தியும்‌ முறையிற்‌ சேர்வார்‌ 134 


149 ஆன்பால்‌ - பசுவின்‌ பால்‌, தண்டுதல்‌ -- தாழ்தல்‌, ஒண்தளிர்‌. 
சாலி - நெல்‌, ஓதனம்‌ - சோறு. 


150 அவிடேகித்து - அபிடேகம்‌ செய்து, பளிதம்‌ - உணவு, அங்கணர்‌ .. 
கெற்றிக்கண்ணையுடைய சிவபிரான்‌, லேபனம்‌ .. மணத்தைலம்‌. 


151 இண்டை- முடிமாலை, தார்‌ - கழுத்துமாலை, முண்டகள்‌ - பிரம 
தேவன்‌. ்‌ 


48 நல்லூர்ப்‌ புரர்ணம்‌ 
[ பஞ்சான்னம்‌ முதலிய நிவேதனம்‌ செய்வோர்‌ 
அடையும்‌ பயன்‌ கூறல்‌ ] 
102 ஓகரை வகைகள்‌ சாலி 
யோதன வகைக ளின்பப்‌ 
பாகுறும்‌ பூபவர்க்கம்‌ 
பாங்குட னிவேதித்‌ தோர்கள்‌ 
தோகையோர்‌ பங்கி னெங்கோன்‌ 
தொடர்ந்சருள்‌ பொருளி னாலே 
போகமும்‌ வீடு மெய்திப்‌ 
புண்ணியர்‌ போற்ற வாழ்வார்‌ 196 


[ தூபதீபம்‌ இடுவோர்‌ எய்தும்‌ பயன்‌ கூறல்‌] 
1063 கொம்பென நுடங்கு செம்பொற்‌ 

கோற்றொடி யுமையா ளோடும்‌ 

ஈம்பனுக்‌ கன்பால்‌ வாச 
நறும்புகை யேந்தும்‌ ஈல்லோர்‌ 

பம்புமீர்க் கடலந்‌ தானை 
பார்முழு தாண்டுப்‌ பின்னர்‌ 

உம்பர்கா டெய்தி மீளா 
உயர்கதி சேர்வர்‌ மாதோ 136 


[ வாகனாதிகள்‌ செய்துவைப்போர்‌ பெறும்‌ பயன்‌ கூறல்‌ ] 
164 நாடகக்‌ கணிகை மாதர்‌ 
நம்பனுக்‌ குவந்த வாறே 
பீடுசால்‌ வாக னங்கள்‌ 
பிறங்குநீ டாழித்‌ திண்டேர்‌ 


- 352 ஓகரை - ஓர்‌ : உணவு வகை, பூபவர்க்கம்‌ - பணியாராவகை, 
புண்ணியர்‌ - தேவர்கள்‌, 


159 கடலந்தானை - கடலாகிய ஆடை, உம்பர்காடு - தேவலோகம்‌, 


ஸ்‌ நமிசாரண்யச்‌ சருக்கம்‌ ம்‌ 


நீடுவான்‌ கவிகை செம்பொன்‌ 
நெடுங்கொடி யாதி யுய்த்தோர்‌ 
வீடுசேர்ம்‌ துய்வ ரிந்த 
மேதினி யாண்டு மாதோ 297 


[ ஆனிரைகள்‌ அளிப்போர்‌ நிலதானம்‌ புரிவோர்‌ எய்தும்‌ 
பேறு கூறல்‌ ] 
166 குடம்புரை செருத்தல்‌ நல்லான்‌ 
' . கொய்யுளைப்‌ புரவி வேழம்‌ 
தடம்படு விளையு ளாதி 
சவுந்தர நாதர்க்‌ கீந்தோர்‌ : ' 9 து 
இடம்படு ஞால மெல்லாம்‌ 
ஏத்தவீற்‌ நிருந்து பின்னர்‌ 
உடங்குதஞ்‌ சுற்றத்‌ தோடும்‌ 
உம்பர்நா டெய்தி வாழ்வார்‌ 138 


[ விழாநாளில்‌ தெரிசிப்போர்‌ எய்தும்‌ பயன்‌ கூறல்‌] 
166 மேதகு சிறப்பின்‌ மிக்க 
விழாவணி சேவித்‌ தோர்கள்‌ 
தீதுதீர்‌ பிரதோ டத்திற்‌ 
றெரிசனம்‌ புரிந்த மேலோர்‌ 
நாதனை யினைய வாய 
நற்றினத்‌ திறைஞ்சி னேர்கள்‌ * 
பூதலத்‌ தரசாய்‌ வைகிப்‌ 
புரந்தரன்‌ போகந்‌ துய்ப்பார்‌ . 189 


154..நீடாதி பெரியசக்கரம்‌, கவிகை - குடை, மேதினி - உலஎழ்தல 

155 செருத்தல்‌ - பால்மடி, உடங்கு - ஒன்றுபட்ட, 

156 பீரதோடம்‌ - சந்திக்காலம்‌, ண்‌ 
த. 7-3 


(11 நல்லூர்ப்‌ புராணம்‌ 
[ புண்ணியநாட்களில்‌ வழிபடுவோர்‌ எய்தும்‌ பயன்‌ கூறல்‌ ] 


167 சாந்திரா யணமுன்‌ னாகச்‌ 

சாற்றுமல்‌ விரதம்‌ நல்லூர்‌ 

போந்தனுட்‌ டித்த மேலோர்‌ 
புண்ணிய னருளி லே 

வேந்தர்தம்‌ வேந்த னாகி 
மேதினி யாண்டுப்‌ பின்னர்‌ 

பூந்துணர்த்‌ தருமா டெய்த்திப்‌ 
பொருவரு முத்தி சேர்வார்‌ 140 


( தண்ணீர்ப்பந்தல்‌, நந்தவனம்‌ வைப்போர்‌ அடையும்பலன்‌ கூறல்‌ ] - 


168 வேனில்வந்‌ திறுத்த மாந்தர்‌ 
வீடாயொழித்‌ திடுதற்‌ கேற்ற 
பூநறுந்‌ தண்ணீர்ப்‌ பந்தர்‌ 
புதுமலர்‌ நந்த வானம்‌ 
ஊனமி லன்பாற்‌ கண்டோர்‌ 
உலகில்‌ வீற்றிருந்து பின்னைக்‌ 
கான்மலி பசும்பொன்‌ பூத்த 
கற்பக நீழல்‌ வாழ்வார்‌ 141 


[ இத்தலத்துச்‌ செய்யும்‌ வேள்விகள்‌ 
அசுவமேத யாகத்தின்‌ பலனைத்‌ தருமெனல்‌ ] 


169 சுந்தர நாதர்‌ வைகும்‌ 
தூயவீந்‌ ஈல்லூ ரின்கண்‌ 
அந்தண ராற்றும்‌ வேள்வி 
- அனைத்தும்வண்‌ புரவி மேதம்‌ 
பத வழு பப கயமை வககயில்‌ அசை அவக வக வை வையை வை வ வ அ க வ வை ருரு 
157 - சார்திராயணம்‌ - ஒரு திங்கள்‌ காள்வீரதம்‌. 
158 விடாய்‌. நீர்வேட்கை, வானம்‌ - வனம்‌, கான்‌ - நறுமணம்‌, 


13 ஞ்‌ 


ஸநமிசர்ரண்யச்‌ சருக்கம்‌ 31 


தந்திடும்‌ பயன்கள்‌ நல்கும்‌ 

பொன்னிலத்‌ தலத்தின்‌ மேன்மை, 
எந்தையே புகல்வ தல்லால்‌ 

யாவரே இசைக்க வல்லார்‌. 143 


[ இத்தலத்தில்‌ தென்புலத்தார்கடன்‌ செய்யின்‌ அவர்கள்‌ பேறும்‌ 
நிலையைக்‌ கூறல்‌ ] 
160 தென்புலத்‌ தவரை நோக்கித்‌ 
திருத்தகு ஈல்லூ ராங்கண்‌ 
அன்புடன்‌ குடங்கை யால்நீர்‌ 
அள்ளியோர்‌ முறையுய்த்‌ தாலும்‌ 
மன்பெரு நூல்கள்‌ சொன்ன 
மரபுளி வாழ்ந்து செய்யும்‌ 
இன்பம தடைவா ரென்றால்‌ 
யாரதன்‌ பெருமை சொல்வார்‌ 142 


[தானம்‌ பதினாறும்‌ செய்பவர்‌ எய்தும்‌ பயன்‌ கூறல்‌ ] 


161 எண்ணிரு திறத்த வாக * 

இயம்புமெய்த்‌ தானம்‌ அன்பாத்‌ 

புண்ணிய நல்லூர்‌ தன்னிற்‌ 
புரிந்தவர்‌ பேறும்‌ இன்பும்‌ 

வெண்ணிலா வரும்புங்‌, கொன்றை 
விரிமலர்த்‌ தொடையுஞ்‌ கடும்‌ 

கண்ணுதற்‌ கடவி னல்லால்‌ 
யாவர்கட்‌ டுரைக்கற்‌ பாலார்‌? 144 


159 புரகீமேதம்‌ - இராசகுய யாகம்‌, க்‌ 
160 குடங்கை - உள்ளங்கை, பெருநூல்‌ - ஆகமம்‌. 


161 என்னிகு - பதிஒறு, தானம்‌ - தருமம்‌, 


52 நல்லூர்ப்‌ புராணம்‌ 


[முப்பத்திரண்டு அறங்களும்‌ செய்வார்‌ பெறும்‌ பேறு கூறல்‌ ] 
162 அறங்கள்‌ எண்ணான்கும்‌ மேலாம்‌ 

அத்திரு நல்லூ ராங்கட்‌ 

டிறம்படப்‌ புரிந்த மேலோர்‌ 
செல்வங்க ளனைத்து மெய்திக்‌ 

கறந்தபா லனைய நீற்றுக்‌ 
கடவுள்தன்‌ னருளி னாலே 

பிறந்தைவே ரரிந்து மீளாப்‌ 
பேரின்ப வீட்டில்‌ வாழ்வார்‌ 286 


(நல்லூரையடையின்‌ பாவங்கள்‌ விலகுமெனல்‌ ] 


163 நலஞ்செயும்‌ நல்லூர்‌ தன்னுள்‌ 

நண்ண(முற்‌ பவங்கள்‌ நீங்கும்‌ 

வலஞ்செயின்‌] உலக மூன்றும்‌ 
வலஞ்செய்த பலனாய்‌ கெய்தி 

நிலம்‌ தனக்‌ கரசாய்‌ [வாழ்ந்து 
நெடும்புகழ்ச்‌ செல்வந்‌ துய்த்துக்‌] 

குலங்கள்மு வேழோ டையன்‌ 
குரைகழல்‌ நீழல்‌ வாழ்வார்‌ 146 


( இத்தலத்தில்‌ மேலோர்க்கொன்‌ றீவதன்‌ பயன்‌ கூறல்‌ ] 


0 (21 இத்தக ளி வடட பழட ர பப பக்க வட்ட வ வ படா பட 
ளணிமறு கலங்க ரித்தோர்‌ 
கோலுகீர்த்‌ தீர்த்த வாவிக்‌ 
கூலங்கள்‌ விளக்கி [னோர்கள்‌ ] 
மேலவ ரின்னல்‌ தீர்த்து 
[ வேண்டுவ ] துபக ரிப்போர்‌ 
ஞாலமுற்‌ ரண்டு முக்கண்‌ 
நாயகன்‌ உலகில்‌ வாழ்வார்‌ ்‌ 147 
162 சீற்றுக்கடவுள்‌ - சிவபிரான்‌, பிறந்தை - பிறவி, வேர்‌ - முலவினை, 
164 மறுகு - வீதி, கூலம்‌ - அவரை துவரை போன்றவை, 


நைமிசாரண்யச்‌ சருக்கம்‌ 


58. 


[ முக்கரணங்களாலும்‌ தூயராய்‌ அடியார்க்குப்‌ பணிபுரிவோர்‌ 


எய்தும்‌ பயன்‌ கூறல்‌ ] 
166 [ மனமொழி ] மெய்கள்‌ தாம்மால்‌ 
மரபுளி யினைய வண்ணம்‌ 
தனதன மேயத்‌ தோழர்க்‌ 
கரற்றுவார்‌ தவத்தாற்‌ கமும்‌ 
புனிதவே தியர்க ளாதி 
புண்ணியர்க்‌ குதவி செய்தோர்‌ 
பனகன்‌ [மே ற்றுயிலும்‌ "செல்வன்‌ 
பதமெலாம்‌ பெறு]வா ரன்றே 


[நல்லூரே கயிலாயம்‌ தீர்த்தங்கள்‌ யாவும்‌ கங்கை, 


மணல்கள்‌ சிவலிங்கம்‌ எனல்‌ ] 
166. வளப்பமார்‌ நல்லூர்‌ தானே 
வான்கயி லாயம்‌ ஈன்னீர்க்‌ 
குளத்தொடு வாவி யெல்லாம்‌ 
குரைபுனற்‌ கங்கை யாங்கண்‌ 
அளப்பறு மணல்கள்‌ எல்லாம்‌ 
அற்பூத லிங்க மாகும்‌ 
துளக்கறு தலத்தின்‌ மேன்மை 
தொகுத்துயா னுரைக்கற்‌ பாற்றோ 
[நல்லூரின்‌ வரலாறு கூறுவேன்‌ கேண்மின்‌ 
எனச்‌ சூதமுனிவன்‌ கூறுதல்‌] 
167 என்மதிக்‌ கிசைந்த வாற்றான்‌ 
இத்துணைப்‌ புகன்றே னிப்பால்‌ 
முன்னவன்‌ நல்லூர்க்‌ குள்ள 
முதுமொழிச்‌ சரித மெல்லாம்‌ 
165. பனகன்‌ - பாம்பு, செல்வன்‌ -' திருமால்‌, 
168 துளக்கு - நடுக்கம்‌, 


148 


149 


கத்‌ நல்லூர்ப்‌ புராணம்‌ 
பின்னலஞ்‌ சடிலந்‌ தாங்கும்‌ 
பெற்றியீர்‌ கேண்மி னென்னாக்‌ 
கன்னலும்‌ தேனும்‌ போலக்‌ 
கட்டுரை செய்ய லுற்றான்‌ 166 


[பதினெண்‌ புராணங்களின்‌ சுலோக அளவை கூறுதல்‌ ] 
(கலித்துறை ) 
4168 அதிதொ றும்பெற லரும்பொருள்‌ 
பயக்குரான்‌ மறையிற்‌ 
செறித ரும்பொருள்‌ விரித்துரை 
செய்வன வாகும்‌ 
முறைப யின்றன புராணமூ 
வாறென்ப வவைதாம்‌ 
குறிகொள்‌ மேலவ ரிலக்கம்கான்‌ 
காமெனக்‌ குறிப்பார்‌ 161 


169 பாதி மாமதிக்‌ கண்ணியான்‌ 

புராணங்க எளவைதாம்‌ 

முது ஸணர்ந்தவர்‌ இலக்கமூன்‌ 
ரூமென மொழிவார்‌ 

சீத ரன்கதை நகான்கிரண்‌ 
டயன்கதை தீயோ 

டாத பன்கதை யிரண்டவை 
இலக்கமொன்‌ றறைவார்‌ 162 


167 மதி - அறிவு. 

168 இலக்கம்கான்கு - கான்குலட்சம்‌. 

369 பாதிமாமதிக்கள்னியன்‌ - சிவபிரான்‌, சிவபுராணம்‌ மூன்றுலட்சம்‌ 
பாடல்‌, சீதரன்‌ - திருமால்‌, விட்டுணுபுராணம்‌. நான்கிரண்டு - 
எட்டு, தீ - அக்கினி, ஆதபன்‌ - குரியன்‌, 


நைமிசாரண்யச்‌ சருக்கம்‌ 54 


[நல்லூர்‌ மான்மியம்‌ கூறும்‌ நூல்கள்‌ இவைஎனல்‌ ] 
170 பவுடி கோத்திரம்‌ பரவுமா | 
றுடம்பிர மாண்டம்‌ 
இவையொர்‌ மூன்றினும்‌ ஓதுவ 
கிசைகெமு நல்லூர்‌ 
ஈவையில்‌ மான்மிய மன்னது 
ஈலங்கொள்செவ்‌ வேளுக்‌ 
குவகை யாற்சிவன்‌ முன்னரோ 
தியதென உரைப்பார்‌ 153 


171 அனைய வாகிய வத்தல 
மேன்மையந்‌ தணிர்காள்‌ / 
முனைவன்‌ கூறுவ தன்றியார்‌ 
முறைவிரித்‌ துரைப்பார்‌ 
இளைய வாயினும்‌ என்மதி 
விபுலத்தின்‌ காறும்‌ 
கனைகடி கலசத்‌ தியலாற்‌ 
கழறுவ னதனல்‌ 164 


நைமிசாரணியச்‌ சருக்கம்‌ முற்றும்‌ 


170 பவுடிகோத்திரம்‌, காருடம்‌, பிரமாண்டம்‌ இவை புராண தூல்கள்‌, 
171 முனைவன்‌ - இறைவன்‌, விபுலம்‌ - பெருமை, 


மூன்றாவது 
கைலாயச்‌ சருக்கம்‌ 


[ கைலாயம்‌ விண்கடற்பூத்த வெண்டாமரை போலுமெனல்‌ ] 
1729 தஞ்சம்‌ நீயெனப்‌ பணிதலும்‌ 

தண்ணளி சுரந்து 

நஞ்சம்‌ ஆரமு தாமென 
நுகர்ந்தருள்‌ நம்பன்‌ 

விஞ்சு வான்புகழ்க்‌ கடலிடை 
மலர்ந்தமே தகுவெண்‌ 

கஞ்ச மாமலர்‌ போன்றது 
கைலையஞ்‌. சிகரம்‌ i 


[ கைலாயத்தின்‌ சிகரம்‌ இறைவன்‌ முடிபோன்றதெனல்‌ ]' 
173 நம்ப னார்தமை ஈற்றவர்‌ 

தாபித்துப்‌ போற்றும்‌ 

கும்ப மொத்தது கைலையஞ்‌ 
சிகரமக்‌ கும்பத்‌(து) 

உம்பர்‌ மாமதி வயங்குவ 
திண்டையொப்‌ பாகத்‌ 

தும்பை மாலைக ளொத்தன 
தூங்குவெள்‌ எருவி A 


172 தஞ்சம்‌ - அடைக்கலம்‌, தண்ணவி - இறையருள்‌, ஈஞ்சம்‌ - 
ஆலகாலவிடம்‌, கம்பன்‌ - விரும்பத்தக்கவன்‌, விஞ்சு - அளவிடற்‌ 
கரிய, கஞ்சம்‌ - தாமரை. 

178 தாபித்து - (பிரதிட்டை செய்து) எழுந்தருளப்பண்ணி, உம்பர்‌ - 
மேலிடம்‌, இண்டை - முடிமாலை, தூங்குவெள்ளருவி - தொங்கி 
வழியும்‌ கீர்‌ அருவி, 


கைலாயச்‌ சருக்கம்‌ 57 


[ கைலைமலை சிவபெருமானை ஒத்து விளங்குகின்றதெனல்‌ ] 


174 இடப மீதுறப்‌ பொலிதலால்‌ 

ஏந்தெழிற்‌ கன்னி 

புடைவ யங்கலாற்‌ பொன்னலர்‌ 
இதழிவேய்‌ தலினற்‌ 

சடையின்‌ வாளராத்‌ தாங்கலாற்‌ 
றவளநடீ றணிந்த 

கடவு ளாமெனச்‌ செழித்தது 
கைலையஞ்‌ சிகரம்‌ 1] 


[ கைலை எப்பொழுதும்‌ மணிவெயிலாற்‌ பகலாகவே 
விளங்குகிறதெனல்‌ ] 
176 குரவம்‌ பாடலம்‌ குங்குமம்‌ 
கோழரைச்‌ சாந்தம்‌ 
மரவம்‌ வாசந்தி கோய்குபுன்‌ 
ஞுகநீள்‌ வகுளம்‌ 
இரவும்‌ ஈண்பகல்‌ போலுமா 
மணிவெயி லெறிப்ப 
விரவு தண்டலை விண்டலைத்‌ 
தட(மெலாம்‌) வீளங்கும்‌ 4 


[ கைலைமலைச்‌ சாரல்களின்‌ மாண்பு ] 
176 தேவர்‌ சாரணர்‌ சித்தர்விச்‌ 
சாதரர்‌ ஒருபால்‌ 


கோவை வாயர மாதரார்‌ 
குழாங்கண்மற்‌ றொருபால்‌ 


174 இடபம்‌ - ஆனேறு, புடை - பக்கம்‌, வயங்கல்‌ - விளங்கல்‌, இதழி - 
கொன்றைமாலை, வாளரா - ஒளியுடைய நாகப்பாம்பு, தவளநீறு - 
வெண்ணீறு 

175 கோழரை வயிரம்முற்றிய அடிமரம்‌, வெயில்‌ - ஒளி, தண்டலை - 
சோல, 


59 


நல்லூர்ப்‌ புராணம்‌ 


தாவி லாவரும்‌ தவம்புரி 
தாபத ரொருபால்‌ 
ஓவி லாதன பற்பல 
சாரல்கள்‌ உடைத்தால்‌ 6 


[ தேவர்கள்‌ ஆடிப்பாடி ஆனந்தத்தில்‌ திளைக்கும்‌ நிலை ] 


177 ஆடு :வார்சிலர்‌ அமுதுறழ்‌ 

சாமகீ தங்கள்‌ 

பாடு வார்சிலர்‌ பதமொரு 
மூன்றையும்‌ பகுத்து 

நாடு வார்சிலர்‌ நயனஞ்சிம்‌ 
புளித்துசெம்‌ மாந்து 

தேடு வார்சிலர்‌ சிலர்சிதா 
னந்தத்துட்‌ டிளைப்பார்‌ 6 


[ஆனந்த கண்ணீரும்‌ தேனும்‌ அருவியும்‌, மழையென வழியுமெனல்‌] 


176 


177 


178 


178 அடியர்‌ கண்மழை யமரர்கள்‌ 
பூமழை யலர்ந்த 
கடிகொள்‌ பூந்துணர்‌ கண்மழை 
யிறானின்றுங்‌ கசிந்து 
வடியும்‌ தேன்மழை மாமுகில்‌ 
மழை யொடுந்‌ துவன்றி 
முடிவி லாதன பஃறலை 
யருவிகள்‌ முழங்கும்‌ ்‌ [1 
கோவை - கொவ்வைப்பழம்‌, தாபதர்‌ - தவமுனிவர்கள்‌, ஒவீலாதன - 
நீங்கா தன. 
சாமகீதம்‌ - சாமவேத மந்திர இரை, பதமொரு மூன்று - மகா 
வாக்கியங்கள்‌ மூன்று. அவையாவன; தத்துவமசி, அஹம்‌ 
பிரம்மாஸ்மி, சோஹம்‌அஸ்மி: இவற்றின்‌ பொருள்‌ முறையே. 
அது நீயாகிறாய்‌, நான்‌ பிரம்மமாக இருக்கிறேன்‌, நான்‌ அவனாக 
இருக்கிறேன்‌ என்பன. நயனஞ்சிம்புளித்துச்‌ செம்மாந்து தேடுவார்‌ 
என்றது யோக சமாதியில்‌ அமர்ந்து நாடுதலை, சிதானந்தம்‌ - 
பரஞானாளக்தம்‌. 
கடி - மணம்‌, இரறுல்‌-தேனடை, மாமுகில்‌-காரர்‌ மேசம்‌, 
பஃறலை - பல இடம்‌. 


கைலாயச்‌ சருக்கம்‌ 59 


[ இறைவன்‌ தேவியோடும்‌ செவ்வேளொடும்‌ வீற்றிருக்கும்‌ காட்சி ] 
179 கணிப்பி லின்னன வளங்கனி 

கைலைமால்‌ வரையில்‌ 

தணிப்பி லாதுயர்‌ தமனியச்‌ 
சினகர மதன்கண்‌ 

பணித்த லம்பயில்‌ மாணிக்க 
மண்டப மருங்கின்‌ 

பணிச்செ முங்கதிர்‌ மணிபுனை 
பரியங்க மதனின்‌ 8 


180 உலக மூன்றையும்‌ ஈன்றசிற்‌ 

றுதரத்தி னுமையும்‌ 

இலவ வாய்ப்பசுங்‌ குதலைச்செவ்‌ 
வேளுமாய்‌ கினிதிற்‌ 

குலவ வன்னவர்‌ தம்மொடும்‌ 
அளவளாய்க்‌ குழகன்‌ 

அலகி லாவுவப்‌ பெய்தினன்‌ 
ஒருதினத்‌ தமர்ந்தான்‌ 9 


[ செவ்வேள்‌ இறைவனிடம்‌ நீ விழைந்துறையும்‌ தானம்‌ 
எது என வினவல்‌ ] 
181 அமரும்‌ ஏல்வயி லன்னைதன்‌ 
மடித்தலத்‌ திருக்குங்‌ 
குமரன்‌ தாதைதன்‌ குளிர்முகத்‌ 
தாமரை நோக்கித்‌ 
179 கணிப்பில்‌ - கணக்கிட இயலாத, தமனியம்‌ - மேலான பொன்‌, 
சினகரம்‌ - கோயில்‌, பணி- நாகப்பாம்பு, பரியங்கம்‌ - கட்டில்‌ 
(இருக்கை), 
180 சிற்றுதரத்தி - சிறிய வயிற்றையுடைய உமையம்மை, இலவம்‌ - 
இலவம்பூ, குழகள்‌ - சிவபிராள்‌, 


60 


நல்லூர்ப்‌ புராணம்‌ 


தமரவேலைகூழ்‌ நாவலந்‌ 
தீவிலெத்‌ தானம்‌ 
விமல நீவிழைந்‌ துறைகுவ 
ததுவிளம்‌ பென்றான்‌ 10 


[ இறைவன்‌ மகிழ்ந்து கூற முற்படுதல்‌ ] 


182 என்று கூறலும்‌ இருகையா 


லெடுத்தணேத்‌ தெங்கோ 
நன்று நன்றுநீ வினவிய 
பரிசென நயந்து 
குன்ற வில்லியும்‌ புத்திர 
வாஞ்சையாற்‌ குறிக்கொண்‌(டு) 
ஒன்ற ஓதுதும்‌ அதிகுய்ய 
மிதுவென உரைத்தான்‌ 11 


[ இத்தலத்து மான்மியத்தை இவரிவர்க்குக்‌ கூறத்தகாது 


இவரிவர்க்கே கூறுதல்‌ வேண்டும்‌ என இறைவன்‌ வரையறை 
கூறுவான்‌ இச்செய்யுள்‌ முதல்‌ 29 ஆம்‌ செய்யுள்‌ முடியக்‌ 


கூறுகின்றான்‌. முதற்கண்‌ அறவோர்க்கல்லது நாத்திகரிடம்‌ 


உரைத்தல்‌ கூடாதென்கிறது இப்பாடல்‌. ] 
( கலிவிருத்தம்‌ ) 
183 பாவ புண்ணிய மில்லைப்‌ பயன்றரு 
தேவு மில்லையாஞ்‌ சிந்தித்த வண்ணமே 
ஏவச்‌ செய்தும்‌ எனத்திரி நாத்திகற்‌ 
காவ தல்ல, அறவோர்க்‌ குரைப்பதால்‌ 12 


181 


182 


183 


ஏல்வை - எல்லை (காலம்‌), தமரவேலை - அலைபொருந்திய கடல்‌, 
நாவலந்தீவு - தென்னாடு, விழைந்து - விரும்பி. 

எங்கோ - எமது தலைவலுகிய இறைவன்‌, பரிசு-தன்மை, 
குன்றவில்லி - மேருவை வில்லாகக்கொண்ட சிவபிரான்‌, ஒன்ற - 
பொருந்த, அதிகுய்யம்‌ - மிக்க ரகசியம்‌, 


தேவு - தெய்வம்‌, ஆவதல்ல - கூறத்தக்கவையல்ல, 


கைலாயச்‌' சருக்கம்‌ 61 


[வேத, வேதியரை இகழ்வோரிடம்‌ கூறத்தகாதெனல்‌ ] 
184 வேத நிந்தனை செய்யும்‌ விதண்டையர்‌ 
ஏத மில்மறை யோரை யிகழ்பவர்‌ 
ஓதும்‌ வைதிக நீதி யொருவினோர்‌ 
பாத கர்க்கும்‌ பகரவொண் ணாததால்‌ 13 


[ இருமுது குரவர்க்கு இடர்செய்வோர்‌ தாரம்‌, சேய்‌, 
அன்னத்தை விற்பவர்கள்‌ ஆயவரிடம்‌ கூறத்‌ தகாதெனல்‌ ] 
186 தாயைத்‌ தந்தையைத்‌ தம்முனை வைபவர்‌ 

ஏய தங்குர வர்க்கிடர்‌ செய்குஈர்‌ 
சேயைத்‌ தாரத்தைத்‌ தீஞ்சுவை அன்னத்தை 
வீயத்‌ தான்கொடு போய்விற்கும்‌ வெய்யவர்‌ 14 


[ பிறனில்‌ விழைவோன்‌ பிறனை விரும்புவோள்‌ இவரிடம்‌ 
கூறத்‌ தகாதெனல்‌ ] 
186 கற்பின்‌ மிக்க மனைவியைக்‌ கையொரீ இப்‌ 
பொற்பு மிக்க புறத்தொழுக்‌ குற்றவர்‌ 
அற்பின்‌ மிக்கவ னன்றி யயலவன்‌ 
வெற்பின்‌ மிக்கதோள்‌ வேட்ட விடலியர்‌ 16 


[ செய்ந்நன்றி மறந்தவர்‌ குறளை கூறுவோர்பால்‌ கூறத்தகாதெனல்‌] 
187 செய்த ஈன்றி மறந்தவத்‌ தீமையோர்‌ 
உய்யு மாறன்றி யோரம்‌ உரைப்பவர்‌ 
வெய்ய தீய குறளை விளம்புகர்‌ 
பொய்யு ரைக்கும்‌ புலையர்‌, புன்செய்தியோர்‌ 16 


184 விதண்டையர்‌ - முரண்படப்‌ பேசுபவர்‌, ஏதம்‌ - குற்றம்‌, 
ஒருவினோர்‌ - வழுவியவர்கள்‌, பாதகர்‌ - ஐம்பெருங்‌ குற்றங்கள்‌ 
புரிபவர்‌. 

185: தம்முனை - தம்‌ முன்னோர்களை (முத்தவர்களை), குரவர்‌ - ஆசிரியர்‌, 
வீய - அழிய, 


186 கையொரீஇ - கைவீட்டு, புறத்தொழுக்கு - பிற மாதரை விரும்பி 
ஒழுகுதல்‌, அற்பு - அன்பு, வெற்பு - மலை, வேட்ட - விரும்பிய, 
வீடலியர்‌ - காமியர்‌, 

187 ஓரம்‌ - நடுவுநிலை நீங்கி ஒரு பக்கம்‌ சார்தல்‌, குறளை - புறங்கூறல்‌, 

3 யுன்செய்தி - தாழ்ந்த செயல்‌, 


62 


188 


நல்லூர்ப்‌ புரர்ணம்‌ 


[சைவ வைணவராய்த்‌ தம்முள்‌ 
நிந்தனை செய்வோரிடம்‌ கூறத்‌ தகாதெனல்‌ ] 
சால நம்முடை யன்பராய்த்‌ தண்துழாய்‌ 
நீல மாயனை நிந்தனை செய்பவர்‌ 
ஞால முண்டவன்‌ அன்பராய்‌ ஈம்முடைச்‌ 
சீலம்‌ நிந்தனை செய்யுமத்‌ தீமையோர்‌ 17 


[ தவமுடையோர்‌, அன்புடையோர்‌ பால்‌ உரைத்தல்‌ தகுமெனல்‌ ] 


189 


சொற்ற இன்ன துரிகடை யாளர்க்‌(கு) 
உற்று மாளும்‌ உரைக்வொண் ணாததால்‌ 
நற்ற வர்க்கும்‌ ஈசையுடை யாளர்க்கும்‌ 
கற்ற வர்க்குமே கட்டுரை செய்வதால்‌ 18 


[ இறைவழிபாட்டினர்‌ முதலியோரிடமே கூறல்‌ வேண்டுமெனல்‌ ] 


190 


191 


கடவு ஞண்டெனக்‌ கைதொழு மன்பினேர்‌ 
படரும்‌ நீளொளிப்‌ பானுவை யேத்துவோர்‌ 
உடலில்‌ நாதனை யுண்மையிற்‌ போற்றுநர்‌ 
செடிகொள்‌ வானின்‌ சிறப்பெடுத்‌ தோதுவோர்‌ 19 


[துறவியர்‌ அறநெறியார்‌ ஈகையாளர்‌ 
தம்மிடம்‌ பகர வேண்டுமெனல்‌ ] 


துறந்த மேலவர்‌ தூய்மை விரும்பினோர்‌ 

சிறந்த ஈல்லறஞ்‌ செய்யுமச்‌ செய்தியோர்‌ 

அறந்த வாது பகுத்துணும்‌ அன்பிஜோர்‌ 

மறந்தும்‌ தீச்சொல்‌ உரையா மரபிஜோர்‌ 20 


188 


189 
190 


சால-மிக, தண்டுழாய்‌ - குளிர்ந்த துளசி (பூண்ட), ஞால 
முண்டவன்‌ - திருமால்‌, சீலம்‌ - தவவொழுக்கம்‌. 

சொற்ற - கூறிய, துமிசு - குற்றம்‌, ஈசை - விருப்பம்‌. 

பாலு - கதிரவன்‌, உடலில்காதன்‌ - அருவமாக விளங்கும்‌ 
இறைவன்‌ (இலிங்கமூர்த்தி). 

191 தூய்மை - அவாவின்மை, செய்தி - செயல்‌, கவா. சச்வாது, 


கைலாயச்‌ சருக்கம்‌ 05 


[நன்றி நடுவுநிலை முக்கரண அடக்கமுடையார்‌ பக்கமே 


உரைக்கவேண்டுமெனல்‌ ] 


192 செய்த நன்றி யறியுஞ்‌ சிறப்பினோர்‌ 


உய்யு மாறு நடுநிலை யுற்றவர்‌ 
மெய்யை யாதியை மூன்றும்‌ விதிமுறை 
வைய மீதி லடக்கிய மாட்சியர்‌ 21 


[ உயர்குலத்தார்‌ பொறையுடையோரிடம்‌ புகலவேண்டுமெனல்‌ ] 


198 ஒழுக்க மோம்பும்‌ உயர்குல மேலவர்‌ 


இமுக்கி லாவய லான்மனைக்‌ கேக்கறார்‌ 
வழுக்கி னோர்மிகை தன்னைம னங்கொளார்‌ 
அமுக்க றார்‌,பிறர்‌ ஆக்கம்‌ விரும்பிலார்‌ 98 


[மாசகன்ற நெஞ்சினரிடமே கூறவேண்டுமெனல்‌ ] 
194 குறளை யோடு பயனில கூறிலார்‌ 


திறனி லாதப டிற்றுரை செப்பிலார்‌ 
மறலி யெய்தும்‌ பருவத்தும்‌ மாசிலார்‌ 
அறன லாதன செய்வதற்‌ கஞ்சுவார்‌ 22 


[ ஒழுக்கமுடையோர்‌ அருளாளரிடம்‌ கூறல்‌ தகுமெனல்‌ ] 


195 உலக நன்னடை யுய்த்துணர்‌ மேலவர்‌ 


'இலமென்‌ நோர்தமக்‌ கீயுமி யல்பினோர்‌ 
நிலவும்‌ மெய்ப்புகழ்‌ ஈட்டும்‌ ரெறியினோர்‌ 
குலவு நல்லருட்‌ செல்வங்‌ குறிக்கொண்டோர்‌ 2d 


192 
193 


194 
195 


மெய்யை யாதியை - மெய்‌ (உடம்பு) வாக்கு, மனம்‌, வையம்‌-உலகம்‌, 


ஏக்கறார்‌ - வீரும்பி நில்லாதவர்‌, வழுக்கினோர்‌ - தவறியவர்‌, 
மிகை - குற்றம்‌. 


படிற்றுரை - பொய்யுரை, படைத்துமொழி மறலி - யமன்‌, 


ஈன்னடை. - ஒழுக்கம்‌, 


04 


நல்லூர்ப்‌ புராணம்‌ 


[புலான்‌ மறுத்தவர்‌ - வஞ்சனையற்றவர்பால்‌ கூறல்‌ ஆம்‌ எனல்‌ ] 


195 


197 


ஊன்சு வைத்துணும்‌ ஊனமொ ழிந்துளோர்‌ 

வான்ப ழிச்சும்‌ வகைதவ மேற்கொண்டோர்‌ 

நான்கு முந்நீ ரிருங்கடல்‌ காட்டொன்றும்‌ 

தான்க ரந்துகொ ளாத தன்மையோர்‌ 26 


[ வெகுளி நீங்கியவர்‌ சமய ஒழுக்கமுடையோர்பால்‌ 


உரைக்கத்தகும்‌ எனல்‌ ] 
கதங்க டிந்தவர்‌ காசினி மீதுயிர்க்‌ 
கிதங்க ளன்றியின்‌ னாதசெய்‌ யாதவர்‌ 
மதங்கள்‌ சொல்லும்‌ வகைகண்டு மெய்ம்மையாற்‌ 
பதங்கள்‌ மூன்றின்‌ பரிசுணர்‌ மேலையோர்‌ 26 


[ சிவவேடம்‌ புனைந்த சீலமுடையோரிடம்‌ கூறத்தகுமெனல்‌ ] 


198 வெள்ளை நீறுதம்‌ மேனி புனைந்துளோர்‌ 


எள்க லாவக்க மாலிகை யேந்தினோர்‌ 
தள்ள ரும்மெழுத்‌ தைந்துக்‌ தணப்பிலா 
துள்ளு மேதக வுற்றவப்‌ பான்மையோர்‌ 27 


[ அடியார்பக்தி - இலிங்க வழிபாடு குருவை போற்றுதல்‌ 


ஆயகுணமுடையாரிடம்‌ கூறத்‌ தகுமெனல்‌ ] 


199 ஈறில்‌ ஈம்மடி யாரை யிணையிலா 


வீறு பெற்ற இலிங்கத்தை மெய்ம்மொழி 
கூறு முண்மைக்‌ குரவனைப்‌ போற்றுவோர்‌ 
தேறு மித்தகை யோர்க்குரை செய்வதால்‌ 28 


196 ஊன்‌ - புலால்‌, ஊனம்‌ - குற்றம்‌, வான்‌ - தேவர்கள்‌ (ஆகு 
பெயர்‌) கரந்து - வஞ்சித்து. 


197 கதம்‌ - வெகுளி, காசினி - உலகம்‌, இதம்‌ - அன்பு, பதம்‌ முன்று 
177 ஆம்‌ பாடற்குறிப்பைப்‌ பார்க்க, பரிசு - தன்மை (உண்மை), 


198 எள்கலா - இவிவு இல்லாத, அக்கமாலிகை - உருத்திர மணிமாலை, 


199 குரவனை ஃ ஆசிரியளை, தேறும்‌ - தெளியும்‌, 


கைலாயச்‌ சருக்கம்‌ 45 


[ வரையறை கூறியபின்‌ மான்மியம்‌ கூறத்‌ தொடங்குதல்‌ ]" 


900 என்று மூக்க ணிறைவ னெடுத்துரைத்‌ 
தன்றிற்‌ குன்றம்‌ அடர்த்தவற்‌ கன்பினால்‌ 
ஈன்று கூறும்றல்‌ லூர்க்குள்ள மான்மியம்‌” 
ஒன்று காதலி னோதின னென்பவே 29 


[ சோணாட்டுக்‌ காவிரித்‌ தென்கரையில்‌ உள்ளது இத்தலமெனல்‌ ] 


201 சம்புத்‌ தீவில்‌ தமனியச்‌ சோலைகுழ்‌ 
செம்பொன்‌ மேரு வரைக்குத்‌ தென்பாகத்தில்‌ 
உம்பர்‌ போற்றும்சோ ணாட்டின்‌ ஒலிபுனற்‌ 
பம்பு காவிரித்‌ தென்றிசைப்‌ பாங்கரின்‌ 30 


[நல்லூர்‌ என்னும்‌ இத்தலம்‌ திருமகளை ஒத்தது எனல்‌] 
202 “நண்ணு மோர்தலம்‌ நல்லூர்‌ எனவஃ 

தெண்ணுவ்‌ கால்ஈமக்‌ கென்று முவந்ததால்‌ 

வண்ண வேலையின்‌ பொலிந்த மாதுபோல்‌ 

திண்ண மென்றதன்‌ சீர்த்தியும்‌ செப்பினான்‌ 22 


[ மூர்த்தி தலம்‌ தீர்த்தம்பற்றி இறைவன்‌ முருகனுக்கு விளங்க 


. உரைத்தான்‌ எனச்‌ சூதமுனிவன்‌ கூறுதல்‌ ] 


௪02 தலவி கிட்டமும்‌ அத்த லத்திடை 
குலவு தீர்த்த விசிட்டமும்‌ கோதிலா 
விமல முர்த்தி விசிட்டமும்‌ வேலனுக்‌(கு) 
அமலன்‌ கட்டுரை செய்தன ஞமரோ a2 


அன்றிற்குன்றம்‌ - கிரவுஞ்சமலை, அடர்த்தவன்‌ - முருகன்‌, 
தமனியச்சோலை - பொன்மயமான சோலை, உம்பர்‌. தேவர்கள்‌ 
பாங்கர்‌ - பக்கம்‌. 

வண்ணவேலை - அழகிய கடல்‌, மாது - இலக்குமி, 


விசிட்டம்‌ - சிறப்புத்‌ தன்மை, கோதிலா - குற்றமில்லாத, அரே. 
அசை. $i. 


த. 9-10 


நல்லூர்ப்‌ புரர்ணம்‌ 


[ இம்மான்மியத்தை வேலன்‌ நந்திக்குக்கூற நந்தி சனற்குமாரர்க்கு 


உரைத்தான்‌ எனல்‌ ] 


204 அந்த மாக்கதை வேலவன்‌ அன்புகூர்‌ 


நந்தி கேசர்க்கு நன்குறக்‌ கூறினன்‌ 
சந்த மோதுஞ்‌ சனற்குமா ரர்க்கவன்‌ 
புந்தி யாரப்‌ புகன்றனன்‌ என்பவே 33 


[சனற்குமாரர்‌ வியாசர்க்குரைக்க அவர்‌ எனக்கருளினார்‌ எனல்‌ ] 


205 அனைய மாதவத்‌ தந்தணர்‌ கோமகன்‌ 


வினவும்‌ வேத வியாதர்க்‌ கியம்பினான்‌ 
எனையும்‌ ஓர்பொரு ளாக்கியவ்‌ வேந்தலும்‌ 
முனிவர்‌ காள்‌,தமி யேற்கு மொழிந்தனன்‌ 34 


[ வியாசர்‌ மொழிந்தாங்கு யான்பகுத்துக்‌ கூறுவேன்‌ எனல்‌ ] 


906 முட்டு மாறின்றி முற்றிய நோன்மையால்‌ 


எட்டெ லாத்திசை யும்மிசை போக்கிய 
சிட்டர்‌ காளெந்தை சிந்தை களிப்புறக்‌ 
கட்டு ரைத்தவவ்‌ வாறு கணித்தரோ 85 


[ சூதர்‌ இத்தல மான்மியத்தை இவ்வாறு முறையாகக்‌ கூறுவேன்‌ 


என நிரல்படுத்துகின்றார்‌ ] 


907 முந்தை நாளின்‌ முழுவலி வாயுவாற்‌ 


சந்த மாருந்‌ தமனிய வெற்பினின்‌ 
றிந்த மாநில முய்ய விலங்கொளிச்‌ 
சுந்த ராசலம்‌ வந்தவத்‌ தொன்மையும்‌ 22 


204 
206 


207 


சந்தம்‌ - சாமவேதம்‌, புந்தி - அறிவு (மனம்‌). 


முட்டுமாது - தடைப்படும்‌ நெறி, இசை-புகழ்‌, சிட்டர்‌ஃ 
மேலானவர்‌, ம்‌ 


~ 


சந்தம்‌ - சந்தன மணம்‌, தமனியவெற்பு - மேருமலை, அசலம்‌ - 
ம்க்‌. 


கைலாயச்‌ சருக்கம்‌ 67 


208 பூவை வண்ணன்‌ பொலிதரு நாபியின்‌ 


மேவு தாமரை வேதியன்‌ ராசத 
தாவி லாக்குண சாந்தியின்‌ அர்ச்சனை 
தேவ தேவனுக்‌ காற்றிய செய்கையும்‌ 97 


909 விரைகொள்‌ தாமரை மேலவன்‌ வான்கங்கை 


பரவு நீர்கொ டொருங்கு நிரப்பலால்‌ 
அரவு பூண்டரு எண்ண லருளெனப்‌ 
பிரம தீர்த்தம்‌ பிறங்குமப்‌ பெற்றியும்‌ 388 


310 பத்தி வந்து பணைத்தெழ வெண்ணுவோர்க்‌ 


கத்தி ருத்தகு ஈல்லூர்‌ அகவயின்‌ 
முத்தி ஈல்குமுக்‌ கண்ணனெ முத்தைந்தின்‌ 
சித்தி வல்விரைம்‌ தெய்துமச்‌ சீர்மையும்‌ 29 


11 குண்ட மொன்றிற்‌ குளித்தவன்‌ குஞ்சிநீர்த்‌ 


தீண்டுளிக்‌ கணந்‌ தாக்கவோ ரந்தணன்‌ 
உண்டி வெஃகுஞ்‌ சுணங்க னுருவொரீப்‌ 
பண்டை நல்லுருப்‌ பெற்றவப்‌ பான்மையும்‌ 0 


219 விந்த வெற்பை அடக்கிய வேதியற்‌ 


கெந்தை மங்கள ரூபத்தை யேடவிழ்‌ 
கந்த மாமலர்க்‌ கண்களித்‌ தாங்கவள்‌ 
சிந்லத யன்புறக்‌ காட்டிய செய்தியும்‌ £1 


208 


209 
210 
211 


212 


பூவை வண்ணன்‌ - திருமால்‌ (பூவை - காயாம்பூ), நாபி - உந்தி, 
தாமரை வேதியன்‌ - பிரமதேவன்‌. 


விரை - ஈறுமணம்‌, பிறங்கும்‌ - தோன்றி விளங்கும்‌, 
அகவயின்‌ - இடத்தினில்‌, 


குஞ்சிரீர்‌ - தலைமுடியினின்றும்‌ சொட்டிய நீர்த்துளி, தாக்க .. [7 
சுணங்கள்‌ - நாய்‌, ஒரீஇ . நீங்கி; 


வீர்தவெற்பு - விந்தியமலை, வேதியன்‌ - அகத்தியன்‌, 


65 


218 


215 


214 


986 


216 


217 


218 


நல்லூர்ப்‌ புராணம்‌ 


பரவு குந்திதன்‌ பத்திவி சேடத்தாற்‌ 
குரவ வார்குழற்‌ கோதையோர்‌ பங்கினன்‌ 
உரவு நீர்க்கட லேழும்‌ ஓருங்குடன்‌ 

பிரம தீர்த்தத்‌ தழைத்தருள்‌ பெற்றியும்‌ 


வந்த டைந்தருள்‌ மாக்கடல்‌ மன்னவன்‌ 
சிந்தை யன்புறச்‌ செப்பே சுரம்பணிந்‌ 
தெந்தை நல்லூ ரிடத்தெய்தி மீண்டவன்‌ 
முந்தை யெல்லை புகுந்த முறைமையும்‌ 


முண்ட காசனன்‌ முள்ளுடைப்‌ பாசடைக்‌ 
கண்டற்‌ போது கரிபொய்த்த தீங்குடன்‌ 
கொண்டு பொய்யுரை கூறிய குற்றமும்‌ 

விண்டு போக விளைத்தமெய்ப்‌ பூசையும்‌ 


கள்ளு லாமலர்‌ தூவிக்‌ கனிவுடன்‌ 

வள்ளல்‌ சேவடி யேத்தி வலாரியாற்‌ 
கொள்ளுஞ்‌ சாபம்‌ தணிந்துநாற்‌ கோட்டுடை 
வெள்ளை யானை விளங்கிய மேன்மையும்‌ 


பொன்னு லாங்கொள்றை வேணிப்‌ புராந்தகன்‌ 
தன்னை ஏத்தியெஞ்‌ ஞான்றும்‌ தணப்பிலா 
மன்னு காதற்‌ கணவனை வாளராக்‌ 

கன்னி முன்னர்‌ அடைந்தவக்‌ காதையும்‌ 


போது லாவும்‌ புரிகுழற்‌ பூண்மூலை 
மாது பாகன்‌ மலரடி வந்தித்தே 
கேதம்‌ நீங்கக்‌ கிராதற்‌ கிறையவன்‌ 
தீதில்‌ மக்களைப்‌ பெற்றவச்‌ செய்தியும்‌ 


முண்டகாசனன்‌ - தாமரையில்‌ வீற்றிருக்கும்‌ பிரமதேவள்‌, 
கண்டற்போது - தாழம்பூ, கரி - சான்று (சாட்சி). 

" வலாமி -இந்திரன்‌, கோடு - கொம்பு. 
புராக்தகன்‌ - சிவபெருமான்‌, அராக்கன்னி - நாககன்னி. 
கேதம்‌ - குற்றம்‌, விராதன்‌ - வேடன்‌, 


43 


த்க்‌ 


46 


47 


கைலாயச்‌ சருக்கம்‌ 


219 


220 


221 


222 


223 


வீள்ள ருஞ்சுரு திப்பொருள்‌ வீறென 
உள்ள மூல பலத்தொடு முண்மையால்‌ 
வள்ளல்‌ சேவடி வந்தித்தோர்‌ வேட்டுவன்‌ 
தள்ள ருங்கதி பெற்றவத்‌ தன்மையும்‌ 


சருதி பாடல்செய்‌ சுந்தர வெற்பின்மேல்‌ 
கருணை வாரியைக்‌ கைதொழு தன்பீனால்‌ 
தரும சேனன்‌ மகப்பெற்றுத்‌ தாழ்விலாப்‌ 
புரவி மாமகஞ்‌ செய்தபு ராணமும்‌ 


குணங்க ஊைந்துடன்‌ கூடிய வாயசம்‌ 
பணங்க ளைந்துடைப்‌ பாம்பரை யாத்தவன்‌ 
இணங்கு பேரருள்‌ எய்திக்‌ கயிலைவாய்க்‌ 
கணங்க ளுக்கர சாகிய காதையும்‌ 


தோகை பங்கினன்‌ சுந்தர வெற்பினோர்‌ 
காக மோசனக்‌ காதையைக்‌ கேட்டலும்‌ : 
ஓகை யோடும்‌ ஒருவணி கன்களித்‌ 
தேகன்‌ வெள்ளிவெற்‌ பெய்து மியற்கையும்‌ 


நீப மல்கிய நீள்மது ராபுரிப்‌ 

பூப னந்தமிழ்‌ காட்டுப்‌ புரவலன்‌ 
கோப முற்றுக்‌ குறுமுனி கூறிய 
சாப நீங்கித்‌ தணந்த சரிதையும்‌ 


48 


49 


60 


67 


62 


219 வந்தித்து - வழிபட்டு, தள்ளருங்கதி - வீடுபேறு. 


220 கருணைவாரி - அருட்கடல்‌, புரவிமாமகம்‌ - அசுவமேத யாகம்‌, 


221 பணம்‌ - பாம்பின்‌ படம்‌, ஆர்த்தவன்‌ - உடுத்தவன்‌ (சிவபிரான்‌). 


222 மோசனம்‌ - (விமோசனம்‌) விடுதலை, 
இறைவன்‌, 


ஓகை - களிப்பு, ஏகன்‌ - 


929 தீபம்‌ - வேம்பு, பூபன்‌ - மன்னவன்‌, குறுமுனி - அகத்தியன்‌, *: : 


₹0 


294 


226 


226 


227 


228 


நல்லூர்ப்‌ புராணம்‌ 


மகதி யாழ்முனி வாய்ந்தஈல்‌ லூர்வயிற்‌ 
தகுதி நான்முகன்‌ றன்னைவி னாவலும்‌ 
பகுதி யாவனப்‌ பாங்குற வாங்கதன்‌ 
மிகுதி யாவும்‌ விளம்பிய வண்ணமும்‌ 


மூரணின்‌ மிக்க முழுவலித்‌ திண்புயத்‌ 
திரணி யன்சம ரேற்றிகல்‌ வெல்குவான்‌ 
தரணி காந்தன்‌ சகதண்டம்‌ யாவைக்கும்‌ 
அரணி னன்வந்‌ தருச்சனை செய்ததும்‌ 


தமர வேலை தனைக்கடைம்‌ தின்னமு 
திமைய வாணர்முன்‌ னேந்திவந்‌ தூட்டலும்‌ 
குழுத வாயுமை கொண்கன்‌ திருப்பெயர்‌ 
அமுத லிங்கமென்‌ மாகிய வண்ணமும்‌ 


வேரி நாண்மலர்‌ மேவிய நான்முகன்‌ 
கார தப்பெயர்‌ ஈற்றவற்‌ கம்பொனீள்‌ 
தீர மேவிய தீர்த்தங்கள்‌ யாவையும்‌ 
ஒரு மாறுமுன்‌ னேதிய பெற்றியும்‌ 


ஒழுகு செய்யதே னெத்துறு தந்திரி 
வழுவி லாத மகதியாழ்‌ மாமுனிக்‌ (கு) 
அழிவி லரநெறி யால்விதி' யாய்ந்தொரு 
கழுகு மோசனக்‌ காதை யுரைத்ததும்‌ 


63 


64 


66 


67 


224 மகதியாழ்‌ - மகதயாழ்‌ (காரதரிடம்‌ இருக்கும்‌ யாழ்‌), 


225 முரண்‌ - பகையை வெல்லுதல்‌, சமர்‌ - போர்‌, சகதண்டம்‌ - முழு 
உலகம்‌. 


தமரவேலை - அலைகடல்‌, கொண்கன்‌ - கணவன்‌, 


226 
227 வேரி- கேன்‌, தீரம்‌ - கரை, 
228 


தக்திரி - யாழ்கரம்பு, மாமுனி - நாரதன்‌. 


ஓருமாறு - சிந்திக்குமாறு. 


கைலாயச்‌ சருக்கம்‌ 73 


299 விளங்கு நீள்முடி வீதி விடங்கர்வான்‌ 
துளங்கி யாரு ரெல்லை துன்னுகாள்‌ 
தளங்கொள்‌ சுந்தரச்‌ சையத்தின்‌ மல்கிய 
வளங்கள்‌ கண்டவன்‌ வைகிப்பின்‌ சென்றதும்‌ 08 


2380 அமுது பாற்கடற்‌ பெற்ற வருந்தவன்‌ 
வழுவி லாத முனிவர்க்கு மாட்சியான்‌ 
முழுதுந்‌ தேர்ந்து முறையுளிக்‌ கூறிய 
பழைசை வாழமர்‌ நீதிதன்‌ பான்மையும்‌ 69 


321 இன்ன தொன்மை யெயையு மெடுத்தியரன்‌ 
முன்ன வன்னரு ளால்மொழி வேனெனக்‌ 
தன்னை யொத்த சவுனக னதியோர்க்‌ 
கன்ன சூத னுரைத்தன ஓமரோ 80 


கயிலாயச்‌ சருக்கம்‌ முற்றும்‌, 


229 தளம்‌ - இரத்தினக்‌ கற்படிவம்‌, சையம்‌ - மலை, வைகி - தங்கியீருக்து 


280 பழைசை - பழையாறை என்னும்‌ தலம்‌. அமர்நீதி - அமர்நீதி 
காயர்‌, 


நான்காவது 
சுந்தராசலச்‌ சருக்கம்‌ 


(சுந்தராசலம்‌ புவிக்கண்‌ வந்த வரலாற்றைக்‌ கூறுகென முனிவர்கள்‌ 
வேண்டச்‌ சூதமாமுனிவன்‌ சொல்லத்‌ தொடங்குதல்‌ ] 


(ஏழுசீர்‌ ஆசிரிய விருத்தம்‌ ) 


239 வாளரா வரசு தனக்கும்முன்‌ னாளின்‌ 

மதவலி மாருதம்‌ தனக்கும்‌ 

தோளுலாம்‌ வலியா லிகலது தோன்றச்‌ 
சுந்தரா சலம்புவித்‌ தோன்றும்‌ 

கேளுலாங்‌ காதை மொழிகென வறவோர்‌ 
கிளத்தலுஞ்‌ சூதமா முனிவன்‌ 

காளமா முகில்போல்‌ இருள்கனிம்‌ தொழுகும்‌ 
கண்டனை வணங்கினன்‌ சொல்வான்‌ 1 


[ தேவர்கள்‌ யாவரும்‌ சூழ்ந்திருக்கும்‌ பொன்மலைச்‌ சாரலின்கண்‌ 
ஆதிசேடன்‌ வருதல்‌ ] 


233 வண்டுமா யணிந்த முகுந்தனும்‌, முகுந்தன்‌ 

வயங்கொளி காபியிற்‌ பூத்த 

முண்டகா சனனும்‌ குலிசபா ணியனை 
மூதலதே வருமுனி வோரும்‌ 

கொண்டல்போந்‌ துறங்கும்‌ தமனியச்‌ சாரற்‌ 
குலவரை நாப்பணிற்‌ குழுமிப்‌ 

பண்டொரு ஞான்று வைகினர்‌ வைகப்‌ 
பன்னக அரசனாங்‌ கடுத்தான்‌ 2 

292 வாளராவரசு - ஆதிசேடன்‌, மாருதம்‌ - வாயுக்கடவுள்‌, இகல்‌ - பசை 
கண்டன்‌ - சிவபிரான்‌ 


899 வண்டுழாய்‌ - தளிர்த்ததுளசி, முகுந்தன்‌ - திருமால்‌, நாபி - உந்தி 
முண்டகாசனன்‌ - பிரமதேவன்‌, கொண்டல்‌ - கார்மேகம்‌, பன்னக 


அரசன்‌ - ஆதிசேடன்‌. 


சுந்தராசலச்‌ சருக்கம்‌ 75 


[நாரதன்‌ ஆதிசேடனின்‌ ஆற்றலைப்‌ புகழ்ந்து கூறக்கேட்ட 
வாயுதேவன்‌ பொருது எழுதல்‌ ] ்‌ 
34 அடுத்திடும்‌ பன்ன கேசனை நோக்கி 
ஆயிரம்‌ படைவி யதனான்‌ 
மடுத்திடுங்‌ கடல்சூழ்‌ தரையினைப்‌ பரிக்கும்‌ 
மதுகையே யன்றிவா னெலையும்‌ 
எடுத்தெடுத்‌ தருந்தும்‌ ஆற்றலாய்‌ உன்போல்‌ 
எறுழ்வலி எவருளர்‌ என்னாத்‌ 
தொடுத்ததந்‌ திரியாழ்‌ நாரதன்‌ வியப்பத்‌ 
துண்ணென வாயுவும்‌ எழுந்தான்‌ ச்‌ 


[வாயுதேவன்‌ தன்னுடைய ஆற்றலைச்‌ சோதித்துக்‌ 
காணுங்கள்‌ எனமொழிதல்‌ ] 
236 எழுந்தனன்‌ புழுங்கி நெட்டுயிர்ப்‌ பெறியா 
இருகணுங்‌ கடைக்கனல்‌ காலத்‌ 
தொழுந்தகை யமரர்‌ எவரையும்‌ நோக்கித்‌ 
துணையெயிற்‌ றரவையோர்‌ பொருளாய்‌ 
மொழிந்தனன்‌ முனிவன்‌ என்னுடை வலியும்‌ 
முதரா வரசுடை வலியும்‌ 
உழுந்துருள்‌ பொழுதிற்‌ காணுதி ரென்னா 
ஊற்றமிக்‌ குடன்றனன்‌ உரைப்பான்‌ 4 


[வாயு தன்‌ அற்றலைபற்றிக்‌ கூறுதல்‌ ] 
936 அண்டகோ டிகளைத்‌ துகள்படப்‌ புடைப்பேன்‌ 
அசலகோ டியையெடுத்‌ தெறிவேன்‌ 
கொண்டலே ழினையும்‌ ஒருபுடைத்‌ தொகுப்பேன்‌ 
குரைகட லேழையும்‌ திரைப்பேன்‌ 


224 பணாடவி - படங்களாகிய காடு, எறுழ்வலி - மிக்க வலிமை. 


295 புழுங்கி - வெகுண்டு, கடைக்கனல்‌ - ஊழித்தீ, கால - வெளிப்பட 
உமுக்துருள்பொழுது - ஒரு உளுந்து உருளுகின்ற கால அளவை, 


74 நல்லூர்ப்‌ புராணம்‌ 


விண்டலத்‌ தியாவும்‌ இயக்குதல்‌ புரிவேன்‌ 
மேம்படும்‌ எவர்க்கும்‌எஞ்‌ ஞான்றும்‌ 

தீண்டுத லிகந்த பிராணனது யானென்‌ 
சண்டவே கத்தையார்‌ தவீர்ப்பார்‌ அத 


[ அதுகேட்டு அனந்தன்‌ தன்‌ வலிகூற முற்படுதல்‌ ] 


907 மந்தரப்‌ பொருப்பை ஒருகணத்தே தான்‌ 

மத்தெனக்‌ கடலிடை யுய்ப்பேன்‌ 

சந்திர மவுலி வீரியந்‌ தனையும்‌ 
சரவணப்‌ பொய்கையின்‌ மடுத்தேன்‌ 

முந்திய தழற்குஞ்‌ சகாயன்‌ யானட்ட 
மூர்த்தியுள்‌ ஒருவன்யா னென்ன 

கந்தவா கனன்கட்‌ டுரைத்தனன்‌ உரைப்பக்‌ 
கனல்விழித்‌ தனந்தனு முரைப்பான்‌ 6 


[அனந்தன்‌ தன்‌ ஆற்றலை விளம்புதல்‌ ] 


38 கருங்கட லாடை புடவீயோர்‌ துகளிற்‌ 

கணபண மவுலிமேற்‌ பரிப்பன்‌ 

ஒருங்குட னுலகம்‌ முழுவதும்‌ தனித்துண்‌ 
டும்பரைத்‌ தாங்குமா யனையும்‌ 

வீரிதரும்‌ அணையாய்த்‌ தாங்குவன்‌ இமைய 
வெற்பையும்‌ கறங்‌கெனத்‌ திரிப்பன்‌ 

திரிபுர மெரிக்குஞ்‌ சிலைக்குகா ணாகிச்‌ 
சிற்பரற்‌ கணியுமா குவனால்‌ 7 


286 அசலகோடி - மலைக்கூட்டம்‌, கொண்டல்‌ - மேகம்‌, பிராணன்‌ - 
உயிர்‌. 

287 மந்தரப்பொருப்பு - மந்தரமலை, சந்திரமவுலி - சிவபிரான்‌, தழல்‌ - 
அக்கிவிக்கடவுள்‌, கந்தவாகனன்‌ - வாயுதேவன்‌, அனந்தன்‌ - ஆதி 
சேடன்‌. 

288 புடவி-பூமி, மவுலி - முடி, பரிப்பன்‌ - தாங்குவேன்‌, அணை - 
படுக்கை, கறங்கு. காற்றாடி, சிலை - வில்‌, சிற்பரன்‌ - சிவபிரான்‌; 
அணி - ஆபரணம்‌, 


சுந்தராசலச்‌ சருக்கம்‌ 75 


[ வாயுவைப்‌ பார்த்து நீ என்‌ உணவாக உள்ளாய்‌ 
எனக்‌ கூறிப்‌ போருக்கழைத்தல்‌ ] 
289 ஆயிரம்‌ பகுவாய்‌ முழைஞ்சுகொப்‌ பளிக்கும்‌ 

ஆலவே கத்தையார்‌ தடுப்பார்‌ 

நீயுமென்‌ னுணவே யாமெனி லெனக்கு 
நிகர்வது பிறிதெவன்‌ கொல்லோ 

வாயின லுரைத்தென்‌ னாகுவ தனது 
மதுகையும்‌ எனதெறுழ்‌ வலியும்‌ 

ஏயெனு மளவிற்‌ காண்பரால்‌ வாஜேர்‌ 
எனக்கனன்‌ நிடுசமர்க்‌ கமைந்தான்‌ 8 


[ தேவர்கள்‌ இம்மலைச்‌ சிகரத்தைப்‌ பெயர்த்து எடுத்திடுக என 
்‌ வாயுவிடம்‌ கூற அவன்‌ எழுதல்‌ ] 
240 அமைதலு மன்னே ரொருவருக்‌ கொருவர்‌ 
ஆற்றலி னிகலுதல்‌ நோக்கி 
இமையவர்‌ உமது மதுகையைக்‌ காண்பாம்‌ 
யாமென மற்றிஃ துரைப்பார்‌ 
சிமையவெற்‌ பிதனைப்‌ பெயர்த்து மற்றுத்‌ 
திண்ணிதிற்‌ புறத்தினீ என்னாத்‌ 
தமையடுத்‌ தெழுந்த சமீரணன்‌ தனக்குஞ்‌ 
சருப்பவேந்‌ தனக்குமாய்‌ குரைத்தார்‌ 9 


[ அதனைப்‌ பெயர்க்க ஓட்டாமல்‌ தடுக்க 
அனந்தன்‌ பேருருக்கொள்ளல்‌ ] 
241 இசைத்தலும்‌ அனந்தன்‌ காட்டெரி கதுவ 
எழுந்ததோர்‌ வெண்புகை மானத்‌ 
திசைத்தலம்‌ சிறுகப்‌ பணாடவி விரித்துச்‌ 
செங்கதிர்‌ மண்டிலம்‌ மறைய 
239 ஆலவேகம்‌ - ஆலகாலவீடம்‌ போன்ற கோபம்‌, உணவு - பாம்பு 


கரற்றை உணவாகக்‌ கொள்ளுதலின்‌ இவ்வாறு கூறினன்‌. மதுகை- 
வலிமை, 


240 சமீரணன்‌ - வாயுதேவன்‌, சருப்பவேந்தன்‌ - ஆதிசேடன்‌, 


76 நல்லூர்ப்‌ புராணம்‌ 


விசைத்துமே லெழுந்து தனதுநெட்‌ டுடல்மா 
மேருவிற்‌ காயிர மடங்காய்‌ 

அசைத்தன னீட்டிக்‌ கணவன லுகுப்ப 
ஆங்கதன்‌ பாங்கர்வந்‌ தடுத்தான்‌ 10 


[அனந்தன்‌ தன்‌ உடலால்‌ பொன்மலையைச்‌ சுற்றிக்கொண்டு 
வாயுவின்‌ செயலைத்‌ தடுத்தல்‌ ] 
249 நிலத்துவா லூன்றித்‌ தனதுநெட்‌ டுடலான்‌ 
நெடுவரை முமுவதுஞ்‌ சூழ்ந்து 
வலத்தினாற்‌ சிக்க யாத்தனன்‌ இறுக்கி 
மணிப்பண மாயிர மவற்றால்‌ 
ஈலத்தகு சிகர கோடிகண்‌ மறைத்தான்‌ 
நானிலம்‌ முழுவதும்‌ நடுங்கச்‌ 
சொலத்தகுக்‌ தகைத்தோ மற்றவ னாற்றல்‌ 
சுரர்களும்‌ நடுநடுங்‌ கினரால்‌ 11 


[ அனந்தன்‌ மலைச்சிகரத்தை காக்கும்‌ முயற்சியின்‌ வலிகண்டு 
தேவர்கள்‌ வியந்து கூறல்‌ ] 
243 அண்டகூ டத்தை யாக்கிய தொடங்கும்‌ 
அந்தணன்‌ தூணம்நட்‌ டதற்கு 
வெண்டுகில்‌ சாத்தும்‌ விதங்கொலோ வல்லால்‌ 
வெண்முகில்‌ வீழ்ந்திடும்‌ மாண்போ 
கொண்டவான்‌ பனியின்‌ எழுச்சியோ மற்ற 
குளிர்ச்சியாற்‌ றெட்டகஞ்‌ சுகமோ 
மண்டுபாற்‌ கடலை மதித்தநாட்‌ பொதிந்த 
வயங்கொளி வெண்ணெய்மற்‌ றேயோ 12 


241 காட்டெரிகதுவ-காட்டுத்தீப்‌ பொருந்த, மான - ஒப்ப, கணவனல்‌ - 
பெருகெருப்பு. 
242 சிக்கயாத்தனன்‌ - அகப்படப்‌ பற்றிக்கொண்டாள்‌. 


249 தூணம்‌ - தூண்‌ (கம்பம்‌), வெண்டுகில்‌ - வெள்ளாடை, கஞ்சுகம்‌ - 
சட்டை. 


சுந்தராசலச்‌ சருக்கம்‌ ர்ர்‌ 
[ அனந்தன்‌ சிகரத்தைக்‌ காக்கும்‌ காட்சி வருணனை ] 
44 கூற்றுயிர்‌ குடித்த குரைகழ லொருவன்‌ 
குலவிய செம்பொன்மே னியிற்பால்‌ 
நீற்றொளி பழுத்த வண்ணமோ நெடுநாள்‌ 
நிலத்தினை தீ தாங்குரீர்‌ மையினால்‌ 
ஆற்றல்சா லுதலுக்‌ கிரசத மணிப்பூண்‌ 
அமைத்ததோ சுடுசுணச்‌ சாந்தம்‌ 
தீற்றிய வானே தெரிந்தில மனந்தன்‌ 
திண்ணிதிற்‌ பொதிந்தவப்‌ பரிசே 13 
[ குலகிரிகளும்‌ கடலேழும்‌ கலங்கின எனல்‌ ] 
240 அத்திறம்‌ மேரு வடிமுடி காறும்‌ 
ஆயிரம்‌ முடியுடை யனந்தன்‌ 
பொத்துதல்‌ புரியக்‌ குலகிரி யனைத்தும்‌ 
பூளைவீ எனத்திசை புகுத 
முத்தெறி தரங்கக்‌ கருங்கட லேமும்‌ 
மொத்துண்டு கரைபொரு திரங்க 
சத்தமே கமூம்பஞ்‌ சடரெனப்‌ பறப்பத்‌ 
தருக்குலஞ்‌ சருகெனச்‌ சுழல 14 


[விண்ணில்‌ உள்ள திங்கள்‌ முதலியவை கறங்கெனச்‌ சுழல 
திசைக்கரிகள்‌ அழுங்க தேவர்கள்‌ அஞ்சினர்‌ எனல்‌] 
246 திங்களும்‌ மதியும்‌ கறங்கெனத்‌ திரிய 
திசைக்கரி யவசமொத்‌ தமுங்க 
அங்கண்மா நிலமும்‌ விசும்பும்‌ மாறாட 
அண்டருங்‌ கண்புதைத்‌ தஞ்ச 


244 ஒருவன்‌ - சிவபிரான்‌, பால்‌ - வெண்மை, இரசதமணி - வெள்ளி 
மணி, சுணச்சாந்தம்‌ - சுண்ணாம்புச்‌ சாந்து, 

245 பூளைவி- பூனைப்பூ, தரங்கக்கடல்‌ - அலைகடல்‌, இரங்க - ஓலிக்க 
பஞ்சடர்‌ - பஞ்சின்துகள்‌, தருக்குலம்‌ - மரங்கள்‌. ்‌ : 


ப்‌ நல்லூர்ப்‌ புரர்ண்ம்‌ 


எங்கணுந்‌ துகள்பட்‌ டொழியவான்‌ முகட்டில்‌ 
இலங்குடுக்‌ கணங்களும்‌ (யாவும்‌) 

மங்குதல்‌ புரியும்‌ ஊழியிஞ்‌ ஞான்று 
வந்ததோ எனப்புவி மருள 16 


[ சிகரத்தைப்‌ பெயர்க்க வாயு முயலும்‌ வருணனை ] 


947 கூற்றென வுருத்து நெருப்பெனக்‌ கொதித்துக்‌ 

கொடியவெள்‌ ளிடியென முழங்கிச்‌ 

சீற்றமும்‌ தானும்‌ தெரிவுறு வண்ணம்‌ 
தீப்பொரி விழிக்கடைச்‌ சிந்தி 

நாற்றிசை முகமும்‌ ஒருமுக மாக 
நாலிரண்‌ டிரண்டெனக்‌ கிடந்த 

காற்றெழுகந்‌ தடர்ந்து தொடர்ந்துமீ தூர்ந்து 
கைபரம்‌ தலைத்ததை யன்றே 16 


[வீசியெழுந்த வாயுவைத்‌ தான்‌ விழுங்கிக்கொண்டே 
கலக்கமின்றி யிருக்கும்‌ அனந்தன்‌. நிலை யிதுவெனல்‌ ] 
249 அலைத்தலும்‌ மேரு அலைவுறு எண்ணம்‌ 

அனந்தனும்‌ திண்ணிதின்‌ யாத்துத்‌ 

தலைத்தலை சோர்ச்சி யிலாவகைக்‌ காத்துத்‌ 
தனதுடை யாயிரம்‌ பகுவாய்‌ 

பிலத்தினில்‌ வாயு வனைத்தையும்‌ புகுத்திப்‌ 
பெரும்பசி தணிந்திலா தவன்போல்‌ 

கலக்கமற்‌ நின்றி வரவரப்‌ பருகிக்‌ 
கதுவுறுப்‌ பிரமமொத்‌ துளனால்‌ 17 


246 திசைக்கரி - திக்குயானைகள்‌. அண்டர்‌ - தேவர்‌ உடுக்கணங்கள்‌ - 
விண்மீன்‌ கூட்டங்கள்‌, மருள - கலங்க. 


241 உருத்து - வெகுண்டு, காலிரண்டிரண்டு - பத்து ( தசவாயுக்கள்‌ ) 
கைபரந்து - எல்லைகடந்து. அன்றே அசை, 


2448 சோர்ச்சி - சோர்வு, மறதி, பிலம்‌ - குகை, 


சுந்தராச்ல்ச்‌ சருக்கம்‌ 


ம்‌ 


[வாயுவின்‌ வேகத்தால்‌ உலகம்‌ கறங்கெனச்‌ சுழல்கிறதெனல்‌] 


249 


260 


261 


262 


249 சலாகை - இரும்புத்தடி, மரம்‌ - வீரம்‌, மதுகை ஃ வலிமை. 


251 சாயுமாறு - தோற்கும்‌ வகை, இரப்பாம்‌ - வேண்டுவோம்‌, 


(கலிவிருத்தம்‌) 


இறங்க வேற்றுஞ்‌ சலாகை யிலங்கொளி 
திறங்கொள்‌ மேருச்‌ சிகரமொப்‌ பாகவே 
மறங்கொள்‌ வாயு மதுகையி னற்சுழல்‌ 
கறங்கு போன்றது காசினி வட்டமே 


[ அனந்தன்‌ விடாது பற்றியிருக்கும்‌ நிலை ] 


அண்ட கூட மலைந்துகப்‌ பற்பகல்‌ 
சண்ட மாருத மின்னணம்‌ தாக்கலும்‌ 
மண்டு மாற்றலின்‌ வாளரா வேந்தனும்‌ 
கொண்டு பற்றினன்‌ கூற்ற மொப்பாகவே 


[ இருவருடைய ஆற்றலும்‌ சலியாமை கண்ட்‌ 


தேவர்களின்‌ எண்ணம்‌ ] 
வாயு வாற்றலும்‌ வாளரா வாற்றலும்‌ 
சாயு மாறு சலீப்பதி லாமைவான்‌ 


evs வாக கண்டிறும்‌ பூதனால்‌ 
ஓயு மாறிரப்‌ பாமென வுன்னிஞர்‌ 


[ தேவர்கள்‌ அனந்தனிடம்‌ வேண்டுதல்‌ ] 
உன்னி விண்ணோ ருரக னின்னிடைத்‌ 
துன்னு மாற்றலுன்‌ (னாலித்‌) தொல்புவிச்‌ 
சின்ன மின்னம்‌ படாது சிறிதுநீ 
மன்ன நீ(சிறிதமை)கென வாழ்த்தினர்‌ 


உள்ளிஞர்‌ - எண்ணினர்‌, 


252 உரகன்‌ - ஆதிசேடன்‌, சின்னம்‌ - தீங்கு, 


18 


19 


21 


80 


நல்லூர்ப்‌ பாரணம்‌ 


[அனந்தன்‌ தன்‌ பிடியைச்‌ சிறிது தளர்த்தலும்‌ - 
வாயு சிகரத்தைப்‌ பிடுங்குதலும்‌ ] 
2638 வந்து வானவர்‌ வாழ்த்தலு. மற்றது 
சிந்தை செய்து சிறிதிடந்‌ தந்தது 
தந்த (போதினில்‌ மா)மணிக்‌ கூடத்தோ 
டந்தில்‌ வாயு பிடுங்கிய தாமரோ 22 


[ வாயுவின்‌ சீற்றம்‌ தணியத்‌ தேவர்கள்‌ வேண்டுதல்‌ ] 


264 பிடுங்க லோடும்‌ 46% க 
இடங்கொள்‌ பூதல மீறுறு வண்ணத்தாற்‌ 
றடங்கொள்‌ வானவர்‌ தானவர்‌ கையமைத்‌ 
தடங்க வேண்டலும்‌ அடங்கிய தாமரோ 23 


[ தேவர்கள்‌ இருவரையும்‌ போற்றிக்‌ கொண்டாடி மகிழ்தல்‌ ] 


266 அரவ வேந்தையும்‌ ஆற்றல்வங்‌ கூழையும்‌ 
பரவி நும்வலி பார்த்தனம்‌ யாமெனா 
இருவீர்‌ நீவிர்‌ இளைத்திலிர்‌ ஈண்டென 
உரவு நீண்முடி யும்பர்கொண் டாடினர்‌ இக்‌ 


[ இருவரும்‌ மாறுபாடு தணிந்துசெல்லத்‌ தேவர்கள்‌ தம்‌ 
இருப்பிடம்‌ சேர்தல்‌ ] 
956 சண்ட வாயுவும்‌ சர்ப்பமும்‌ மாறுதீர்ந்த்‌ 
தண்டர்‌ போற்ற வகன்றன வப்பொழு 
தெண்டி சாமுகத்‌ திந்திர னாதியர்‌ 
(தண்ட) லின்றியே தம்பதத்‌ தேகினார்‌ 25 


255 வங்கூழ்‌ - காற்று (வாயுதேவன்‌) உரவு - வலிமை உம்பர்‌ 


தேவர்கள்‌. 


256 சர்ப்பம்‌ - ஆதிசேடன்‌, தம்பதம்‌ - தமதிருப்பிடம்‌, 


சுந்தராசலச்‌ சருக்கம்‌ #1 


[ சுந்தராசலம்‌ இங்குவந்த வரலாற்றை கூறுவேன்‌ எனச்‌ 


957 


- 208 


சூதமுனி உரைத்தல்‌ ] 
அங்க ணுற்ற திறம தாலினித்‌ 
துங்க நீள்முடிச்‌ சுந்தர மால்வரை 
இங்கு வந்த திறமற்‌ நியம்புகேன்‌ 
உங்க என்பின லென்றினி தோதினான்‌ 26 


[ சோழனாடு செய்த தவப்பயன்‌ எனல்‌ ] 
நாவ லஞ்செழும்‌ தீவு ஈவையிலாத்‌ 
தேவ மேருவின்‌ றென்றிசைப்‌ பாங்கரும்‌ 
பூவ லம்புநீர்‌ பொன்னின்‌ னடுமுன்‌ 
ஏவ வாற்றும்‌ இமுக்கில்‌ தவத்தினால்‌ 27 


[ வாயுவின்‌ வேகத்தால்‌ கயிலாயத்தின்‌ நீள்மணிக்கூடம்‌ 


269 


இங்குவந்து சேர்ந்ததெனல்‌ ] 
வாயு வேகத்தான்‌ மாகயி லாயத்தின்‌ 
ஏயு நீள்மணிக்‌ கூடத்தோ டேந்தெழிற்‌ 
நூய நீடொளிச்‌ சுந்தர மால்வரை 
மேய காவிரித்‌ தென்கரை மேவிற்றால்‌ 28 


[ அதனோடுகூட சந்தனமால்வரை வளம்கூறுதல்‌ ] 


260 தணப்பில்‌ சுந்தரச்‌ சைய மதனுக்குக்‌ 


குணக்கி ரண்டு குரோசத்‌ தின்னெல்லை 
மணக்குஞ்‌ சாந்த மணிக்கூட மால்வரை 
கணக்கி லாவளம்‌ பூத்துக்‌ கனிந்ததால்‌ 29 


260 தணப்பில்‌ - நீங்குதலில்லாத, குணக்கு - கிழக்கு, குரோசம்‌ - ஓர்‌ 
நீட்டலளவு. 


ந. 11-12 


82 நல்லூர்ப்‌ புராணம்‌ 


[ இம்மலையில்‌ உள்ள இலிங்கத்தைக்‌ காமதேனுவும்‌ 
முனிவர்களும்‌ அருச்சனை புரிந்துவந்தனர்‌ எனல்‌ ] 
261 அனைய குன்றமர்‌ அற்புத லிங்கத்தைத்‌ 
துனிவி லன்பிற்‌ சுரபி யருச்சித்துக்‌ 
கனைக ருங்கடற்‌ காசினி போற்றவே 
முனிவிற்‌ பேரின்பம்‌ முற்றிய தென்பரால்‌ 30 


[ இம்‌ மலையில்‌ ஒளிமயமாய மகாலிங்கம்‌ விளங்குகிற தெனல்‌ ] 
262 பொன்னித்‌ தென்கரை பொற்புறு பான்மையால்‌ 
துன்னி யுற்றவச்‌ சுந்தர மால்வரை 
தன்னிற்‌ சோதி தயங்கு மணிமயம்‌ 
மன்னு கின்ற மகாலிங்கம்‌ வைகுமால்‌ 21 


[ இங்கே இறைவனோடு மலைமகளும்‌ உறைகின்றாள்‌ எனல்‌ ] 
263 வைகு மந்த மகாலிங்கம்‌ தன்னுடன்‌ 

மெய்க லந்தமின்‌ னாள்கிரி சுந்தரி 

மொய்க ருங்குழல்‌ முற்றிழைச்‌ செய்யவாய்‌ 

பெய்க னங்குழைப்‌ பேதையும்‌ வைகுமால்‌ 32 


[ சுந்தராசலத்தின்‌ அளவு கூறுகிறது இச்செய்யுள்‌ ] 


264 அன்ன குன்றத்‌ தடியி னகலந்தான்‌ 
மன்னும்‌ யோசனை மூன்றதன்‌ மாமுடி 
பன்னு கின்ற பரப்பரை யோசனை 
என்ன ஓதுவர்‌ மேலவ ரென்பவே 22 


[ இவ்வெற்பில்‌ இறைவன்‌ லிங்கவடிவில்‌ இருக்கும்‌ காட்சி ] 
965 ஈலஞ்செய்‌ கின்ற நவமணி வண்ணமாய்‌ 

இலங்கு சுந்தர லிங்கமி ருந்ததால்‌ 

நிலந்த னிற்புகு தாதந்த நீள்வரை 

பொலங்கொள்‌ மாமுடி பொற்புறத்‌ தோன்றுமால்‌ 84 


261 துனிவில்‌ - வெறுப்பில்லாத, சுரபி - காமதேனு. 
268 கிரிசந்தரி - பார்வதி, பேதை - பார்வதியாகிய உமையம்மை. 


*த்தராசலச்‌ சருக்கம்‌ நித 


( இத்தல விருட்சத்தின்கீழ்‌ இறைவன்‌ பொலிகின்றான்‌ எனல்‌ ] 


266 அக்கு வட்டின்‌ அரும்பெற லுச்சிமேல்‌ 
முக்கி ளைத்தளிர்‌ மொய்மலர்க்‌ கூவிளம்‌ 
தக்க வன்னதன்‌ கீழருள்‌ தான்குடி 
புக்க லிங்கம்‌ பொலிந்தஃ தென்பரால்‌ 36 


[ இறைவன்‌ அன்பருக்கு அருளுதற்பொருட்டிங்கு 
உறைகின்றான்‌ எனல்‌ ] 
267 ஈறி லன்பர்க்கும்‌ எண்ணில்வீண்‌ ஹோருக்கும்‌ 
பேறு நல்கும்‌ பொருட்டுப்‌ பிறையுடன்‌ 
ஆறு வன்னி யரவம ஸணிந்துமை 
கூறு கொண்ட குழகன்‌ உறைவனால்‌ 26 


[தேவ்கஞு்‌ சித்தர்களும்‌ மூவர்களும்‌ அங்கு 
உறைகின்றார்‌ எனல்‌ ] 


988 தேவர்‌ கின்னரர்‌ சித்தர்விச்‌ சாதரர்‌ 
யாவ ரும்மங்க ணெய்தி யுறைவரால்‌ 
மூவர்‌ தம்மிலும்‌ முன்னவன்‌ மால்வரைப்‌ 
பாவை யாளொடும்‌ வைகுமப்‌ பான்மையால்‌ 47 


[ இங்கு வாழ்வார்க்கும்‌ வழிபடுவார்க்கும்‌ எய்தும்‌ 
பேறு இது என்கின்றது ] 


269 எண்டி சாமுகத்‌ துற்றுமிவ்‌ வெற்பையுட்‌ 
கொண்டு ளார்க்கும்‌ பரகதி கூடுமால்‌ 
கண்டு ளாருக்கும்‌ கைதொழு வார்க்கும்வாய்‌ 
விண்டு வாழ்த்துககர்க்‌ கும்சொல வேண்டுமோ 88 


266 குவடு - சிகரம்‌, தக்க - தங்கி விளங்க, 


267 ஆறு - கங்கை, வன்னி - வன்னிமாலை, அரவம்‌ - பாம்பு, குழகள்‌ ஃ 
சிவபிரான்‌ 


84 நல்லூர்ப்‌ புராணம்‌ 


[ இத்தலத்திற்கு வடமொழியிற்‌ சுந்தரமாபுரம்‌ என்று 
பெயர்‌ என்கின்றது ] 


270 வீறு சுந்தர வெற்பவன்‌ மேவலாற்‌ 
பேறு நல்கும்‌ பெயரத்‌ தலந்தனக்‌(கு) 
ஆறு குடி யருளால்‌ அவனிமேல்‌ 
மாறில்‌ சுந்தர மாபுர மென்பரால்‌ 99 


[ சுந்தரமாபுரத்தைத்‌ தமிழ்ச்‌ சான்றோர்‌ நல்லூர்‌ எனத்‌ 
தமிழிற்‌ கூறுவர்‌ எனல்‌ ] 


271 தேவ பாடையிற்‌ செப்புமப்‌ பேரினைத்‌ 
தாவி லாத தமிழ்தெரி காவலர்‌ 
பூவில்‌ மங்கை பொருந்தலி னற்செல்வம்‌ 
ஓவி லாத௩ல்‌ லூரென்‌ றுரைப்பரால்‌ 40 


[ இக்கதை கேட்போர்‌ எய்தும்‌ பயன்‌ கூறுகிறது ] 


272 சொற்ற விக்கதை சொல்லு£ர்‌ கேட்குகர்‌ 
முற்று மன்பி லெழுது முறைமை யோர்‌ 
குற்ற மின்றிக்‌ குவலய மீதில்வாழ்ந்‌ 
தற்றம்‌ மீக்கும்‌ அரனருள்‌ சேர்வரால்‌ - கீ 


[ இக்கதையின்‌ எழுத்தொன்று கற்பினும்‌ இறையடி 
சேர்வர்‌ எனல்‌ ] 


2783 இக்க தைக்க ணெழுத்தொன்று கற்பிலும்‌ 
தக்க வாறு சலிப்பின்றிக்‌ கேட்பினும்‌ 
மிக்க செல்வங்கள்‌ யாவையு மேவியே 
அக்க ணிந்த அரன்பதம்‌ சேர்வரால்‌ 42 


271 தேவபாடை - சமற்கிருதம்‌, தாவிலாத - குறைவில்லாத, 
. 972 அக்கு - எலும்பு, 
278 விஞ்சை - வித்தை. 


சுந்தராசலச்‌ சருக்கம்‌ 85 


[கேட்க விரும்பினோர்‌ எல்லாப்‌ பேறுகளும்‌ பெறுவர்‌ எனல்‌ ] 


274 ஆயுள்‌, விஞ்சை, யருள்மகப்‌ பேற்றுடன்‌ 
ஏயுஞ்‌ செல்வம்‌ இராசவ சீகரம்‌ 
தூய ஈல்லதம்‌ தொல்புக ழெய்துவார்‌ 
மேய விக்கதை கேட்க விரும்பிஜேர்‌ 43 


சுந்தராசலச்‌ சருக்கம்‌ முற்றும்‌ 


() 


Ne 7 


ஐந்தாவது 
பிரமதேவர்‌ அருச்சனை புரிந்த சருக்கம்‌ 


[பிரமதேவன்‌ பூசனை புரிந்த வரலாற்றை முனிவர்கள்‌ 
சூதமுனிவரிடம்‌ வேண்ட அவர்‌ கூறத்தொடங்குதல்‌ ] 
976 ஏய்ந்த காதலால்‌ ராச தக்குணச்‌ 
சாந்தி வந்துறுந்‌ தன்மை யாலயன்‌ 
வாய்ந்த பூசைசெய்‌ வண்மை சூத 
ஆய்ந்து சொல்கென அவனும்‌ சொல்கிறான்‌ 1 


[படைப்புத்‌ தொழிலிற்‌ சலிப்புற்ற பிரமன்‌ வருந்தி எண்ணுதல்‌ ] 


276 படைப்புப்‌ பூண்டுழல்‌ பான்மை யால்றமக்‌ 
கிடைப்ப டாச்செயல்‌ எய்து கின்றதால்‌ 
தடைப்பு ணுந்துளந்‌ தன்ம யத்துறக்‌ 
கிடைப்ப தென்றெனாக்‌ கேத முற்றரோ 2 


[ உயிர்களின்‌ அறத்திற்கும்‌ மறத்திற்கும்‌ ஏற்பப்‌ செய்வது 
ஒரு தொழிலாகுமா என எண்ணுதல்‌ ] 

977 அறஞ்செய்‌ கிற்பவும்‌ அலக்க ணெய்தியே 

மறஞ்செய்‌ கிற்பவும்‌ ஆகி மன்னுயிர்‌ 

பிறந்தை யெய்துமப்‌ பேசும்‌ யாவையும்‌ 

திறந்தெ ரிந்துசெய்‌ வதுமோர்‌ செய்தியே? 3 


275 ஏய்ந்த - பொருந்திய, இராசதகுணச்சாந்தி - இராசதகுணஅமைகி, 


276 படைப்பு - படைத்தல்‌ தொழில்‌, இடைப்படா - ஓய்வில்லாத. 
கதம்‌ - வருத்தம்‌, 


277 அலக்கண்‌ - துன்பம்‌, மறம்‌ - பாவம்‌, பிறந்தை - பிறவி, 


பிரமதேவர்‌ அருச்சனை புரிந்த சருக்கம்‌ 87 


[ எழுவகைத்‌ தோற்றத்திலும்‌ நாற்கதியிலும்‌ பிறப்பிக்கும்‌ 
பிரமன்‌ தொழில்‌ ] 
278 தோற்ற மேழெனத்‌ தொகுத்துத்‌ தொல்லுயிர்‌ 
ஏற்ற நாற்கதிக்‌ கெய்த வேற்றலும்‌ 
பேற்றுக்‌ கேடின்பம்‌ பிணிகி ழவுசா 
வாற்று மாறுமோ ரமைதி யாகுமோ ! 


[உயிர்கள்‌ பல்வேறு நிலைகள்‌ எய்தும்‌ நிலைபற்றி எண்ணுதல்‌ ] 
279 இன்ப மெய்துவ எண்ணில்‌ பல்லுயிர்‌ 

துன்ப மெய்துவ சொல்லி னத்துணை 

அன்பு செய்வன அலகி லாதன 

வன்பு செய்வன வகுக்க லாகுமோ 2 


[ வாழ்வும்‌ தாழ்வும்‌ செல்வமும்‌ வறுமையும்‌ உயிர்கள்‌ எய்தும்‌ 
நிலைபற்றிக்‌ கருதுகின்றான்‌ பிரமன்‌ ] 
280 மணந்து வாழ்வன கோடி மணமிசைத்‌ 
தணந்து சாம்புவ கோடி தாவிலா(து) 
இணங்கு செல்வத்த கோடி யேமுற்‌ 
றுணங்கு நல்குர வுறுவ கோடியே 6 


[ தாழ்ந்தும்‌ நோயுற்றும்‌ நோயின்றியும்‌ உயிர்கள்‌ விளங்கும்‌ 
நிலையைக்‌ கருதுதல்‌] 
281 தாழ்ந்து போற்றுவ வனந்தந்‌ தம்மையே 
சூழ்ந்து போற்றவோங்‌ குவவு மத்துணை 
வீழ்ந்து நோயினால்‌ விளிவ வெண்ணில 
ஆழ்ந்த கோயிலா தனவ ஸனந்தமே ' 7 


278 ஏற்றல்‌ - பிறக்குமாறு செய்தல்‌, பேற்று - பேறு (செல்வம்‌), 
கிழவு - கிழட்டுத்தன்மை. 

279 அலகிலாதன - அளவில்லாத உயிர்கள்‌, வன்பு - கொடுஞ்செயல்‌, 

280 சாம்புவ - அழிபவை, தரவிலாது - கெடாது, ஏதம்‌ - குற்றம்‌, 

281 வினிவ - இறப்பவை, அனந்தம்‌ - பல, 


068 நல்லூர்ப்‌ புராணம்‌ 


[ அறிவும்‌ ஆற்றலும்‌ அவையின்றியும்‌ விளங்கும்‌ 
உயிர்கள்‌ பற்றி எண்ணுதல்‌ ] 
989 இழிவ சிற்சில வேற்ற மாகவே 
மொழிவ சிற்சில மூடஞ்‌ சிற்சில 
ஒழிவி லாவறி வுதவ நன்னெறி 
அழிவில்‌ விஞ்சைய வனந்த கோடியால்‌ 8 


[ பிறப்பதும்‌ இறப்பதுமாக நிகழும்‌ உயிர்களின்‌ 
நிலையை எண்ணுதல்‌ ] 
283 பிறப்ப வாயிரம்‌ பிறந்து பூமிசை 
யிறப்ப வாயிரம்‌ இனைய யாவையும்‌ 
மறப்பி லாவகை மதித்து ரோக்குதல்‌ 
சிறப்பென்‌ ரூருமோ சிறுமைத்‌ தென்பவே 9 


[ இத்‌ தொழிலை வெறுத்து இறைவனிடம்‌ அமைதிபெற 
எண்ணுதல்‌ ] 
294 ஆத லாஜளம்‌ அமைதி வந்துற 
நாத னருளினை ஈணுகிப்‌ போற்றுதற்‌ 
கேது வாந்தலம்‌ எவையும்‌ சார்ந்துபின்‌ 
ஒர்ந்து மேதி னீயை மேவீனான்‌ 10 


[பிரமன்‌ பல தலங்களைச்சுற்றி இறுதியில்‌ ஈல்லூரடைதல்‌ ] 
285 மேவி நான்முகன்‌ வேலை சூழ்புவித்‌ 

தாவி லாத்தல மெவையுஞ்‌ சார்ந்துபின்‌ 

ஓவி லாதுமை யுடனு றைந்துமெய்த்‌ 

தேவன்‌ வாழும்கல்‌ லூரைச்‌ சார்ந்தனன்‌ 11 


282 இழிவ - தாழ்வன, விஞ்சைய - வித்தையை உடையவை, 
288 மதித்து - கணக்கிட்டளக்து, சிறுமைத்து - சிறுமையுடையது. 
284 வேலை - கடல்‌, ஓவிலாது - ஒழிவில்லாமல்‌, 


பிரமதேவர்‌ அருச்சனை புரிந்த சருக்கம்‌ 


89 


[ பிரமன்‌ நல்லூரிறைவனை வணங்கி மகிழ்ந்து அருச்சனை புரிதல்‌ ] 


996 சேர்ந்து முக்கணான்‌ செம்பொ லையஞ்‌ 
சார்ந்து தாண்மலர்‌ தலையிற்‌ குடியே 
யார்ந்த காதலால்‌ அருச்ச னைசெய்வான்‌ . 
வார்ந்து கண்கணீர்‌ ததும்ப வாழ்தினன்‌ 


12 


[ இறைவன்‌ பிரமனை முறைப்படி அருச்சிப்பாயாக என அருளுதல்‌] 


287 கஞ்ச மாமலர்க்‌ கடவுள்‌ வாழ்த்தலும்‌ 
அஞ்ச னம்மிடற்‌ றையன்‌ அர்ச்சனை 
நெஞ்சு வந்துநீ நெறியிற்‌ செய்கென 
செஞ்செ வேயருள்‌ செய்திட்‌ டானரோ 


[ பிரமன்‌ முறையாக அருச்சனை புரிதல்‌ ] 
988 முண்ட காசனன்‌ முறையி லின்னணம்‌ 
தொண்டை வாய்க்கிரி சுந்த ரீயுடன்‌ 
மண்டு சோதியம்‌ மாம ணீமயத்‌ 
தண்டர்‌ நாதனை அருச்சித்‌ தானரோ 
[பிரமன்‌ அருச்சனைக்கு மகிழ்ந்த இறைவன்‌ தேவியோடு 
காட்சிதர எழுதல்‌ ] 
(கலித்துறை ) 
289 பருவ மாயிரங்‌ கடந்தபின்‌ 
பனிமதி மிலைச்சும்‌ 
உருவ நீண்முடி யும்பர்‌ கோன்‌ 
உந்திபூத்‌ தவன்செய்‌ 
பொருவில்‌ பூசனைக்‌ குள்ளுவம்‌ 
தருள்மழை பொழிவான்‌ 
அரிவை தன்னெடும்‌ அவ்விலிய்‌ 
கத்தினின்‌ நெழுந்தான்‌ 


18 


14 


16 


287 
288 


289 


கஞ்சமாமலர்க்கடவுள்‌ - பிரமதேவன்‌, அஞ்சனம்‌-கருமை, 


மிடறு - தொண்டை. 


முண்டகாசனன்‌ - பிரமன்‌, முண்டகம்‌ - தாமரை, தொண்டை .- 


கொவ்வைக்களி, 
உந்திபூத்தவன்‌ - பிரமன்‌, பொருவில்‌ - ஒப்பில்லாத, 


90 நல்லூர்ப்‌ புராணம்‌ 
[ இறைவனின்‌ திருவடிக்‌ கோலம்‌ ] 
890 பஸிச்செ முந்துணர்‌ இதழியம்‌ 
படர்சடைப்‌ பரப்பின்‌ 
புனிற்றி எம்பிறைச்‌ செக்கர்வான்‌ 
எழுக்தெனப்‌ பொலிய 
களைத்தெ முந்திரைப்‌ பாற்கடல்‌ 
வருமணி கடுப்ப 
அனல்த தும்புகண்‌ ணீறணி 
நெற்றியின்‌ அவிர 16 


291 செய்ய தாமரை மலர்ந்தெனத்‌ 

திருமூகங்‌ கவினப்‌ 

பைய ராமணிக்‌ குண்டலந்‌ 
தோடொளி பரப்பக்‌ 

துய்ய வானகாட்‌ டரம்பையர்‌ 
துணைவிழிக்‌ கெழுத 

மைகு ழைத்துவைத்‌ தாலென 
மணிக்கண்டம்‌ வயங்க 17 


299 மந்த ராசல மதனுடன்‌ 

வாகுவை யளப்பான்‌ 

சிந்தை செய்தராச்‌ சூழ்ந்தென 
வங்கதஞ்‌ செறிய 

அந்தில்‌ மான்மமு வரதத்தோ 
டபயமுந்‌ தாங்கி : 

எந்தை கைத்தலஞ்‌ சரோருக 
மாகன்‌ கிலங்க 18 


290 இதழி - கொன்றை, அனல்‌ ததும்புகண்‌ - சிவபிரான்‌ நெற்றிக்கண்‌. 
291 பையரா - படத்தையுடைய நாகம்‌, மணிக்கண்டம்‌ - நீலகண்டம்‌. 
292 வாகு தோள்‌, அங்கதம்‌ - தோளணி, சரோருகம்‌ - தாமரை, 


% 


பிரமதேவர்‌ அருச்சனை புரிந்த சருக்கம்‌ 94 


292 உரிய முப்புரி நூலுட 
னேடிய பசும்பொன்‌ 


வரிகொள்‌ நீளுடல்‌ வயங்கொளி 
வாளரா மிடைந்தே 


அரிய செம்பொனே டவீரொளி 
யிமைக்கும்பால்‌ வெள்ளிப்‌ 


புரிமு றுக்கிய தாலென 
மார்பிடைப்‌ பொலிய 19 


[மலைமகள்‌ ஒருபால்‌ விளங்கத்‌ தோன்றும்‌ காட்சி ] 
994 மேரு மால்வரைப்‌ பாங்கரின்‌ 
வீருப்பமீ தூறச்‌ 
சேரு மோர்பசம்‌ பொற்கொடி 
யாமெனச்‌ செறிந்து 
வாரும்‌ பூங்குழல்‌ வண்முலை 
வாங்கமைப்‌ பணைத்தோள்‌ 
பேரும்‌ நுண்ணிடை வரைமக 
ளொருபுடை நிலவ 90 


[ யானைமுகனும்‌ ஆறுமுகனும்‌ 
இருபால்‌ விளங்கத்‌ தோன்றும்‌ காட்சி ] 


296 ஐங்க ரத்தினோன்‌ அறுமுக 

னவஜெடு மன்பால்‌ 

எங்கள்‌ நாயகன்‌ றன்னிரு 
மருங்கினும்‌ எய்தச்‌ 

செங்கண்‌ மால்விடை நெடுங்கொடி 
சேண்விீசம்‌ பளப்பக்‌ 

கங்குல்‌ வந்தெழு மதியென 
வெண்குடை கவீப்ப Al 


894 பாங்கர்‌ - பக்கம்‌, வாரும்‌ - நீண்ட, வாங்கமை . நீண்ட மூங்கில்‌, 


92 நல்லூர்ப்‌ புராணம்‌ 
[உரகர்‌ முதல்‌ தேவர்கள்‌ இறைவன்‌ புடை சூழ்ந்து ஏத்தி நிற்றல்‌ ] 
996 உரகர்‌ கின்னரர்‌ கருடர்கம்‌ 
திருவர்‌ஒண்‌ சோதி 
விரவும்‌ விண்ணவர்‌ விஞ்சையர்‌ 
சாரணர்‌ இயக்கர்‌ 
பரவு மாதவர்‌ புரந்தரன்‌ 
நிரந்தரம்‌ பாங்கற்‌ 
புரவி பூண்டமான்‌ முதலியோர்‌ 
சூழ்ந்தடி போற்ற 22 
[தெய்வ வாச்சியங்கள்‌ முழங்கும்‌ நிலையும்‌ 
நாரதர்‌ வீணை இசைத்தலும்‌ ] 
297 தேவ துந்துமி திசைதிசை 
முழங்கொலி செய்யத்‌ 
தாவில்‌ தும்புரு நாரதர்‌ 
தந்திரி நீவப்‌ 
பாவை ஈல்லவர்‌ பாற்கடல்‌ 
வயிறுவாய்த்‌ துள்ளார்‌ 
மேவு வெண்ணிலாச்‌ சுகிர்ந்தனன்‌ 
சாமரை வீச 23 


[ வெள்ளிமலையின்‌ மேல்‌ மேருவென 
இறைவன்‌ காட்சிதரக்‌ கண்ட பிரமன்‌ வணங்கி மகிழ்தல்‌ ] 
298 வெள்ளி யங்கிரி முதுகினோர்‌ 
மேருவே தண்டம்‌ 
தெள்ளு செங்கதிர்‌ திசைசெலச்‌ 
சேர்ந்திருந்‌ தாங்குப்‌ 
பள்ள வேலைகுழ்‌ பாரெலாம்‌ 
ஏய்ந்தவெள்‌ விடைமேல்‌ 
வள்ளல்‌ தோன்றினன்‌ தோன்றலும்‌ 
வணங்கிய மலரோன்‌ 24 


297 துக்துபி - வாத்தியம்‌, தந்திரி - யாழ்‌, நீவ - வாசிக்க. 
, 598 வேதண்டம்‌ - மலை, மலரோன்‌ - பிரமதேவன்‌, 


பிரமதேவர்‌ அருச்சனை புரிந்த சருக்கம்‌ 08 


[ பிரமன்‌ எல்லையற்ற களிப்பால்‌ ஆடிப்பாடிப்‌ பரவுதல்‌ ] 


299 பாடி ன்மறை யாயீரய்‌ 

கோடிகள்‌ பாடி 

ஆடி னான்மணி முடிமிசை 
யடிமல ரன்பாற்‌ 

சூடி. னுடல்‌ துளங்கினான்‌ 
துளக்கிலா இன்பங்‌ 

கூடி னைவன்‌ பத்திமை 
யாவரே குனிப்பார்‌ £ ச்‌ 


[ஆனத்தக்‌ கண்ணீர்‌ பெருக இறைவனைப்‌ 
பிரமன்‌ போற்றத்‌ தொடங்குதல்‌ ] 
300 அன்பு மீக்கொள அருவிநீர்‌ 

கண்மலர்‌ சொரிய 

என்பு நெக்குரெக்‌ குருகவே 
யிதயபுண்‌ டரிகம்‌ 

நன்கி னோடலர்‌ தரப்புள 
கரும்பநான்‌ முகத்தோன்‌ 

முன்பு வந்தித்துப்‌ பழிச்சுதல்‌ 
புரியமே வினனால்‌ 26 


[ இதுமுதல்‌ ஆறு பாடல்கள்‌ இறைவனைப்‌ 
பிரமன்‌ போற்றித்‌ துதித்தல்‌ ] 
( எண்சீர்‌ விருத்தம்‌ ) 
801 மைக்கட்‌ கொடிபங்‌ குடையாய்‌ சரணம்‌ 
வடிகூர்‌ மழுவாட்‌ படையாய்‌ சரணம்‌ 
தொக்குத்‌ தருதூ சுடையாய்‌ சரணம்‌ 
துணரா ரிதழித்‌ தொடையாய்‌ சரணம்‌ 


901 .மைக்கட்கொடி - உமாதேவி, தொக்கு - உடம்பு, ஈண்டு யானையின்‌ 
. தோலை உணர்த்திற்று, தூசு - ஆடை, துணர்‌ - கொத்து, 
இக்குச்சிலை - கரும்புவில்‌, ்‌ 


94 


302 


303 


304 


ந்ல்லூர்ப்‌ புராணம்‌ 


இக்குச்‌ சிலையாற்‌ கிடையாய்‌ சரணம்‌ 
எளியேற்‌ கருள்கட்‌ கடையாய்‌ சரணம்‌ 

செக்கர்ச்‌ சடையாய்‌ சரணஞ்‌ சரணம்‌ 
சினமால்‌ விடையாய்‌ சரணஞ்‌ சரணம்‌ 


வேதப்‌ பொருளாய்‌ நின்றாய்‌ சரணம்‌ 

விரவா ரரணம்‌ வென்றாய்‌ சரணம்‌ 
நாதத்‌ தொளியாய்‌ நிறைவாய்‌ சரணம்‌ 

நல்லூர்‌ குடிகொண்‌ டுறைவாய்‌ சரணம்‌ 
போதத்‌ துருவா கியவா சரணம்‌ 

புகழெண்‌ டிசைபோ கியவா சரணம்‌ 
கீதத்‌ தொலியாய்‌ சரணஞ்‌ சரணம்‌ 

கேடில்‌ வலியாய்‌ சரணஞ்‌ சரணம்‌ 


விடமா ரமுதா நுகர்வாய்‌ சரணம்‌ 
விண்ணோர்‌ பரவும்‌ விமலா சரணம்‌ 
தடமால்‌ வரைவார்‌ சிலையாய்‌ சரணம்‌ 
தவளத்‌ திரு றணிவாய்‌ சரணம்‌ 
படவா எரவப்‌ பணியாய்‌ சரணம்‌ 
பத்திக்‌ குதவும்‌ பாதா சரணம்‌ 
இடரா னவைதீர்தீ தருள்வாய்‌ சரணம்‌ 
எனையா ஞடையாய்‌ சரணஞ்‌ சரணம்‌ 


அணுவிற்‌ கணுவாய்‌ அமர்வாய்‌ சரணம்‌ 
அண்டத்‌ தினுமே லானாய்‌ சரணம்‌ 

உணர்வுக்‌ குணர்வாய்‌ உறைவாய்‌ சரணம்‌ 
ஒளிர்மா மணியின்‌ உருவாய்‌ சரணம்‌ 


802 விரவாரரணம்‌ - பகைவர்தம்‌ முப்புரமாகிய கோட்டை, 


909 விடம்‌ - ஆலகாலவிடம்‌, 


சிலை - வீல்‌, தவளம்‌ - வெண்மை, பணி - அணிகலம்‌, 


27 


28 


29 


1 
ப 


தடமால்வரை - (ஈண்டு) மேகுமலை 


பிரமதேவர்‌ அருச்சனை புரிந்த சருக்கம்‌ 95 


இணையற்‌ றுயரும்‌ எந்தாய்‌ சரணம்‌ 
ஈறில்‌ பொருளா மிறைவா சரணம்‌ 
௩ணுகற்‌ கரியாய்‌ சரணஞ்‌ சரணம்‌ 
ஈல்லூ ரரசே சரணஞ்‌ சரணம்‌ 20 


306 மூவா முதலே சரணஞ்‌ சரணம்‌ 

முக்கட்‌ கனியே சரணஞ்‌ சரணம்‌ 

தாவா வொளியே சரணஞ்‌ சரணம்‌ 
தருகற்‌ பகமே சரணஞ்‌ சரணம்‌ 

கோவா மணியே சரணஞ்‌ சரணம்‌ 
குன்றா நிதியே சரணஞ்‌ சரணம்‌ 

நாவா ரமுதே சரணஞ்‌ சரணம்‌ 
நல்லூ ரரசே சரணஞ்‌ சரணம்‌ 22 


(அறுசீர்‌ ஆசிரிய விருத்தம்‌ ) 
[பிரமனின்‌ அன்புக்கு உவந்த இறைவன்‌ வேண்டும்‌ 
3 வரம்‌ கேளெனல்‌ ] 
206 இத்திறம்‌ பழிச்சி வேதன்‌ 
இணையடி - யிறைஞ்சி நிற்ப 
முத்தக முரிஞ்சும்‌ பைம்பூண்‌ 
முகிண்முலை மயிலஞ்‌ சாயற்‌ 
கத்திகைக்‌ கருமென்‌ கூந்தல்‌ 
காம்புறழ்‌ பசுந்தோட்‌ கன்னி 
வித்தகப்‌ பாகன்‌ நோக்கி 
வேண்டுவ கேண்மோ வென்றான்‌ 29 


ப்‌ 


[ பிரமன்‌ இறைவனிடம்‌ வரங்கேட்டல்‌ ] 
807 அங்கணன்‌ இனைய கூற 
அம்புயத்‌ தவிசின்‌ மேலோன்‌ 
பங்கயக்‌ கரங்கள்‌ கூப்பிப்‌ 
பதமலர்‌ பணிந்து போற்றி 
TTT TC த வைத த்‌ உண்ன வையத்‌ க அன 
306 பழிச்சி - வழிபட்டு ஏத்தி, வேதன்‌ - பீரமன்‌, காம்பு அ துணிகில்‌. 


96 நல்லூர்ப்‌ புராணம்‌ 


எங்கள்பா யகன்பாற்‌ கேட்ப 
தெவன்கொலா மென்று நிற்பான்‌ 
பொங்கிய அன்பே அல்லால்‌ 
ஆயினும்‌ புகல்வே னென்முள்‌ 23 


[ இந்த லிங்கத்தினிடம்‌ இதுபோலவே என்றும்‌ விளங்க 
வேண்டுமெனக்‌ கேட்டல்‌ ] 
808 இப்பரி செந்த ஞான்றும்‌ 
இந்தலிங்‌ கத்தி னோடே 
தப்புத லொருவி, யைய 
சார்ந்துநீ விளங்கல்‌ வேண்டும்‌ 
மைப்படி கண்ணாள்‌ செவ்வேள்‌ 
வரமிகு நந்தி யோடே 
ஒப்பிலித்‌ தலத்தின்‌ நாளு 
முற்றருள்‌ சுரத்தல்‌ வேண்டும்‌ 24 


[ அருச்சனைப்‌ புரிவோர்க்குப்‌ பவந்துடைந்தின்பமருள 
வேண்டுதல்‌] . 


309 ஈவமணி மயமா யோங்கும்‌ 

நலங்கொளிவ்‌ விலிங்கந்‌ தன்னை 

உவமையி லன்பு தன்னால்‌ 
உற்றருச்‌ சனைசெய்‌ வோர்க்குப்‌ 

பவந்தரு வினைகள்‌ நீக்கிப்‌ 
பாங்குடன்‌ கினைந்த வெல்லாம்‌ 

சிவந்ததாள்‌ மலராய்‌ ! நல்கிச்‌ 
சிவகதி யுதவல்‌ வேண்டும்‌ 28 


807 அங்கணன்‌ - சிவபிரான்‌. 
808 பவந்தருவினைகள்‌ - பிறப்பைத்தரும்‌ இருவிளைகள்‌, 
399 ...ஒடிவிலா - கெடாத, நெடியவன்‌ - திருமால்‌, 


பிரமதேவர்‌ அருச்சனை புரிந்த சருக்கம்‌ 97 


[பிரமதீர்த்தத்தில்‌ நீராடி வழிபடுவோருக்கு இம்மை 
இன்பமும்‌ மறுமைப்‌ பேறும்‌ வழங்க வேண்டல்‌ ] 
810 அடியனேன்‌ கண்ட தீர்த்தத்‌ 
தாடுமல்‌ லவருக்‌ கைய 
ஒடிவிலாப்‌ போகம்‌ முற்றும்‌ 
ஊழ்முறை மாந்திப்‌ பின்னர்‌ 
நெடியவன்‌ முதலாய்‌ உள்ளோர்‌ 
நேசித்தேக்‌ கற்று நிற்கும்‌ 
முடிவில்பே ரின்ப வீடு 
முறைமையா லளித்தல்‌ வேண்டும்‌ 012) 


[ பிரமதீர்த்தத்தில்‌ மூழ்கி ஐந்தெழுத்தோதுவார்க்கு இன்பம்‌ 
நல்கும்‌ தலமாக இது விளங்க வேண்டல்‌ ] 
922 எந்தைநின்‌ வடிவ மான 
எழுத்தைந்தின்‌ சித்தி யந்தக்‌ 
கொற்தவிழ்‌ கமல வாவிக்‌ 
குளிர்புனல்‌ படிந்து நின்னை 
வந்தடி. பணிந்து போற்றி 
வரன்முறை வழாம லோதின்‌ 
சந்ததம்‌ இனிது நல்கும்‌ 
தானமீ தாதல்‌ வேண்டும்‌ 87 


[ இத்தலத்துறைவோர்‌ இருமையும்‌ பெறல்‌ வேண்டுதல்‌ ] 
212 இத்தலத்‌ துறையும்‌ தூயோர்‌ 
எண்ணிய எண்ணி யாங்கே 
அத்த/ம யருளிப்‌ பின்னர்‌ 
அழிவிலா னந்த வீடும்‌ 
சித்தம துகந்து வாழத்‌ 
. திருவுளம்‌ ஈயந்து நல்கி 
முத்தலத்‌ தவரும்‌ போற்ற 
முறையின்‌ உலகத்‌ பிண்டமும்‌. ப பத 


08 நல்லூர்ப்‌ புராணம்‌ ' 


[உன்‌ இணையடி போற்றிச்‌ சாந்திபெற வேண்டுமெனல்‌ ] 
949 ஒருவழிப்‌ பட்டே னுள்ளம்‌ 
உன்னிரு பாதம்‌ உன்ன 
இருமையும்‌ உதவு மெந்தாய்‌ 
இராசத குணத்தின்‌ சாந்தி 
தருதலும்‌ வேண்டும்‌ என்னாத்‌ 
தாமரைப்‌ பொகுட்டின்‌ மேலோன்‌ 
பொருவரும்‌ அன்பு கூரப்‌ 
பொன்னந்தாள்‌ வணங்கி நின்றான்‌ 39 


[ இறைவன்‌ அவ்வாறே யருள பிரமன்‌ தன்‌ உலகம்‌ அடைதல்‌ ] 
914 அண்ணலவ்‌ வரங்க ளெல்லாம்‌ 

அருள்பமுத்‌ தளித்துச்‌ சோதி 

வண்ணவற்‌ புதலிங்‌ கத்து 
மருவினன்‌ வயங்கா நின்றான்‌ 

கண்ணொடு மனமும்‌ அந்தக்‌ 
கருணைலிய்‌ கத்தின்‌ வைத்துத்‌ 

தண்ணந்தா மரையின்‌ மேலோன்‌ 
தனதுல கடைந்தான்‌ மன்னே 80 


[ இக்காதையைச்‌ சொல்பவர்‌ கேட்பவர்‌ எய்தும்‌ பயன்‌ கூறுதல்‌ ] 
216 இயம்புமிக்‌ காதை தன்னை 

எழுதுவோ ரிசைக்கும்‌ நல்லோர்‌ 

நயம்பெறக்‌ கேட்குந்‌ தூயோர்‌ 
நன்றென மதிக்கும்‌ மேலோர்‌ 

வியந்தன குணங்க ளெல்லாம்‌ 
வேண்டியாங்‌ கெய்தி யன்னோர்‌ 

பயந்தரு மின்ப வெள்ளப்‌ ்‌ 
பரவையிற்‌ படிவர்‌ மாதோ, 47 


பிரமதேவர்‌ அருச்சனை புரிந்த சருக்கம்‌ முற்றும்‌. 


814 மகுவீனன்‌ வயங்கா நின்றான்‌ - பொருந்தி விளங்கினான்‌, உலகு ௯ 
சத்தியலோகம்‌, 


815 பயம்‌ - பயன்‌, பரனவ ஃ கடல்‌, 


ஆறாவது 
பிரமதீர்த்தச்‌ சருக்கம்‌ 
[ முனிவர்கள்‌ வேண்டப்‌ பிரமதீர்த்தத்தின்‌ வரலாற்றைச்‌ 


சூதமுனிவர்‌ கூறத்‌ தொடங்குதல்‌ ] 
(தரவு கொச்சகக்‌ கலிப்பா ) 


16 அரவுபூண்டவன்‌ அருளாமென 

விந்நிலத்தவ தரித்த 

பரவுமாதவம்‌ மிகுஞ்சூதமா 
முனிவவீப்பா லெமக்கு 

விரைகொள்தாமரை யில்வாழ்வேதியன்‌ 
அன்பினால்‌ விதியினற்றும்‌ 

பிரமதீர்த்தத்‌ தியல்புபேசென : 
ஆங்கவன்பேச லுற்றான்‌ 1 


[பிரமன்‌ ஆகாயகங்கை நீரால்‌ 

இத்தீர்த்த வாவியை நிரப்பினான்‌ எனல்‌ ] 

817 எம்பிரான்௪சன்‌ னிதிமுன்னர்நாற்‌ 

சதுரமாயிலங்கு சோதி 

பைம்பொனாற்படி வகுத்தாங்கதற்‌ 
குத்துறைபாங்கி ஒன்கா 

அம்புயாசனன்‌ அமைத்தருளின 
காயகங்கையின்‌ புனலால்‌ 

இம்பராருய்ய வேயினிதுபூ 
ரித்தவனினைய செய்தான்‌ 2 


316 அரவுபூண்டவன்‌ - சிவபெருமான்‌, விரை - மணம்‌, விதி... மூன்றுறை, 
817 அம்புயாசளள்‌ - பிரமதேவன்‌, இம்பரார்‌ - இவ்வுலகத்தவர்‌, 


100 நல்லூர்ப்‌ புரர்ணக்‌ 


[நான்கு வேதத்தையும்‌ நாற்றிசையிலும்‌ 

துறைகளாக அமைத்தான்‌ எனல்‌] 
318 இந்திரத்திசை யினிலிருக்குவே 

தத்தையும்யம திசைக்கண்‌ 

அந்தமிலாவெசுர்‌ வேதமாங்‌ 
கதனையுமமிர்த முற்றும்‌ 

சந்திரமவுலி சன்னிதியிற்சா 
மத்தையுந்தா விலாத 

மந்திரஅதர்வ ணம்வடதிசைத்‌ 
துறையினும்வைத்து மாதோ a 


[தீர்த்த வாவியின்‌ நடுவில்‌ ஆறங்கத்தையும்‌ பதினெண்‌ 
புராணங்களையும்‌ ஏழுகோடி மந்திரங்களையும்‌ தாபித்தான்‌ எனல்‌ ] 
919 ஆங்கதன்ஈடுவில்‌ வேதாங்கமுமெ 
னெம்பிரானருளின்‌ மல்கும்‌ 
நீங்கலின்றாய முவறுபுரா 
ணங்களும்கீதி சான்ற 
பாங்கமைத்தெழு கோடிமகாமம்‌ 
திரப்பரப்புந்தா பித்தே 
ஓங்குமன்பா லமைத்தானதன்‌ 
பெருமையாருரைக்க வல்லார்‌ 2: 


[எல்லாத்‌ தீர்த்தங்களும்‌ ஆண்டுதோறும்‌ 
இதன்கண்‌ வந்து நிறையுமெனல்‌ ] 


( கலித்துறை) 
8980 அத்தகைப்‌ பெருமையா லலரின்மீ 
மிசையவன்‌ அமைத்த தீர்த்தத்‌[து) 
எத்தலத்‌ திலுமுள கங்கையே 
முதலயா “றெவையுமீர்‌ ர 68- 


918 இக்திரத்திசை ப்‌ கீழ்த்திசை, யமதிசை த்‌ தெற்குத்திசை, த 
819 தஙித்து -கிலுவி, அதன்‌ பெருமை - இத்தீர்த்திள்‌ செருகும்‌! ... 


பிரமதீர்த்தச்‌ சருக்கம்‌ : 101 


முத்தெறி மானத முதலவோ 
டைகளும்‌ முழுகியே தந்‌ 
தொத்துறு மாசுதீர்ப்‌ பான்வரும்‌ 
வற்சரம்‌ தோறுமாதோ (2 


[இத்தீர்த்தத்தின்‌ பெருமை முழுதும்‌ கூறவரிதெனல்‌ ] 
894 திக்குநான்‌ கினுமுளோர்‌ மாசுதீர்க்‌ 
கும்புனல்‌ தீர்த்தம்யாவும்‌ 
அக்குளத்‌ தூடுமம்‌ பாவம்நீய்‌ 
கும்பரி சாடுமென்றால்‌ 
தொக்குமூழ்‌ குகர்பலன்‌ சொல்லலாம்‌ 
தகையவோ சுருதியாலும்‌ 
முக்கணா னல்லது யாவரே 
யதனிலை மொழியவல்லார்‌ 6 


[ அந்தணர்‌, குரு, முதலானோருக்குத்‌ தீங்கு செய்தவர்‌ 
கருச்சிதைத்தவர்‌ முதலாகப்‌ பல பாவங்களைச்‌ செய்தவர்களும்‌ 
இதன்கண்‌ மூழ்க உய்தி பெறுவர்‌ எனல்‌ ] 
922 அந்தணர்த்‌ தப்பினோர்‌ அருள்புரி 
குரவனுக்‌ கவதிசெய்தோர்‌ 
சந்தர வனிதையர்‌ கருவழித்‌ 
திடுதல்செய்‌ சுமடர்‌, தூய 
கந்தலில்‌ லாதவா சான்‌ மனை 
யாடீடிபால்‌ நலம்விழைந்தோர்‌ 
மைந்துடைக்‌ களியினால்‌ மதுவரும்‌ 
திடுதல்செய்‌ மாட்சியில்லோர்‌ {i 


820 அலரின்மீமிசையவன்‌ - பிரமதேவன்‌, ஈர்முத்து - குளிர்ந்தமுத்து 
மணி. மானதம்‌ (மானசம்‌) ஒருதீர்த்தம்‌, ஏதமதொத்துறுமாச .. 
கேடுகுமும்‌ குற்றங்கள்‌. " 

821 தீங்கும்பரிச ... நீங்கும்தன்மை, சுருதி - வேதாகமங்கள்‌. 

922 தப்பினோர்‌ - தவறிழைத்தோர்‌, குரவன்‌ - குரு, அவதி - தள்பம்‌, 
சமடர்‌ - அறிவிலார்‌, கந்தல்‌ - குறைதல்‌, சலம்‌ - பெண்மை, 


102 - நல்லூம்ப்‌ புராணம்‌ 


[ இதுவும்‌ அது ] 
923 ஆனினுக்‌ கழிவுசெய்‌ தாதரவேற்‌ 
ர"றோர்பொருட்‌ காசைவைத்தோர்‌ 
ஊனமில்‌ பிறர்மனை யாட்டிபால்‌ 
மோகம்வைத்‌ துழலுந்தீயோர்‌ 
ஞானமா தவர்தமை நிந்தனை 
புரிபவர்‌ ஈடுவிலாத 
ஈனர்மற்‌ நிலருமூழ்‌ குவரெனில்‌ 
வினையொழிகந்‌ தின்புசெய்வார்‌ 8 


[ கார்த்திகைத்‌ திங்களில்‌ இதில்‌ நீராடுவோர்‌ எய்தும்‌ பயன்‌ கூறல்‌ ] 
224 விரிச்சிகத்‌ திங்கள்காள்‌ முப்பதும்‌ 
வெய்யவன்‌ மேவுபோதில்‌ 
இருக்குஈல்‌ வேதவண்‌ டுறையினில்‌ 
முழ்குவோ ரீறிலாத 
உருக்கிளர்‌ செய்யவாய்ப்‌ பைந்தொடிப்‌ 
பாகர்வாழ்‌ உலகுசேர்வார்‌ 
திருச்குதீ வினையொழித்‌ தவர்பிதிர்‌ 
கஞங்கதி சேர்வரன்றே 9 


[ஆவணி மதிகாளில்‌ நீராடுவோர்‌ எய்தும்‌ பலன்‌ கூறல்‌] 
326 ஞாயிரறுட்‌ சியில்‌ மவு னத்தொடும்‌ 
மதிகாளின்‌ அங்கண்டடத்‌ 
தூயசா மத்துறை யாடினோர்‌ 
வினையெலாந்‌ தொலைந்துநாதன்‌ 


828 ஆன்‌ பக, ஆதரவேற்றோர்‌ - அடைக்கலமாகவந்தவர்‌, கடுவு- 
தடுவுகிலை. 


824 விசிச்சிசகத்திங்கள்‌ - கார்த்திகைத்திங்கள்‌, வெய்யவன்‌ - கதிரவன்‌, 
பைர்தொடிப்பாகர்‌ - சிவபிரான்‌. 


பிரமதீர்த்தச்‌ சருக்கம்‌ 108 


கேயகல்‌ லருளினால்‌ நிலமெலாம்‌ 
புரந்துபின்‌ நெறியிலே 
வீயுமா றின்றியே நிரதிசை 
யானந்த வீடுசேர்வார்‌ 10 


[ உலா நாட்களில்‌ இதில்‌ ஆடுவோர்‌ எய்தும்‌ பலன்‌ கூறல்‌ ] 
396 வெண்ணிலாச்‌ செங்கதிர்‌ மேவுமா 

ளிலெசுர்‌ வேதமல்கும்‌ 

வண்ணவார்‌ துறையினில்‌ ஆடியே 
தருப்பணம்‌ மரபிஞற்றி 

யுண்ணிலா மன்பின லாமல 
கத்தள வுத்தமவீரல்‌ 

திண்ணமாச்‌ சேர்த்தபிண்‌ டத்தினைப்‌ 
பிதிர்க்களைச்‌ சிர்தைசெய்தே 11 


[ இதன்கண்‌ சிரார்த்தம்‌ புரியின்‌ பிதிரர்‌ எய்தும்‌ பலன்‌ கூறல்‌ ] 
827 தென்றிசை நுனியதாய்த்‌ தருப்பையைப்‌ 

பரப்பீடு செங்கைதன்னால்‌ 

ஈன்றுற அவர்களுக்‌ களித்திடின்‌ 
இவர்புரி ஈன்மைதன்னால்‌ 

ஒன்றுமப்‌ பிண்டியின்‌ பொடிகளெத்‌ 
துளையவை யொன்றினுக்கோர்‌ 

மன்றவற்‌ சரமரன்‌ மருவுநற்‌ 
கயிலையில்‌ வாழ்வரன்றே 12 


825 சாமத்துறை - சாமவேதத்துறை, நிரதிசையானந்தம்‌ - அழியாத 
இன்பம்‌, 

826 ஆமலகத்தளவு - நெல்லிக்காய்‌ அளவு, பிண்டம்‌ ஃ பிதிரர்க்கிடும்‌ 
பொருள்‌, 

827 பிண்டி . பிண்டம்‌, 


104 நல்லூர்ப்‌ புராணம்‌ 
(நான்கு வருணத்தாருக்கும்‌ இப்பலன்‌ உண்டு எனல்‌ ] 
298 முப்புரி நூலினார்‌ அரசர்வா 
ணிகர்‌ உழும்‌ முறைமையாளர்‌ 
செப்பீள முலையினர்‌ யாவரென்‌ 
வினுமுன்‌ செப்பும்வண்ணம்‌ 
வெப்புறு முச்சியிற்‌ புரிவரேல்‌ 
அவர்களும்‌ வினைகள்தீர்ந்‌(து) 
இப்புவி தன்வில்வாழ்ந்‌ தெம்பிரான்‌ 
கயிலையி லெய்திவாழ்வார்‌ 32 


[ இதன்கண்‌ மூழ்கினோர்‌ எல்லா ௩லனும்‌ பெற்று 
இறுதியில்‌ கயிலை சேர்வர்‌ எனல்‌ ] 
999 முத்திகள்‌ முனிவிர்கேண்‌ மின்விதி 
பாதமே முதலவாய 
அத்தகை நற்றினம்‌ அவையினாங்‌ 
காடினும்‌ அல்லல்தீர்ந்து 
தத்துகீர்ப்‌ பரவைகுழ்‌ உலகெலாம்‌ 
இனிதுடன்‌ தனிபுரந்து 
கத்திகைக்‌ கூந்தல்கம்‌ கவுரியோர்‌ 
பாகனார்‌ கயிலைசேர்வார்‌ 14 


[ ஆனித்திங்களில்‌ இத்தீர்த்தமாடுவோர்‌ உறும்‌ பலன்‌ கூறல்‌ ] 
930 மாகமா தத்திவில்‌ அதர்வணத்‌ 
துறையினில்‌ வந்துமூழ்கி 
ஏகமா னதர்களாய்‌ எம்பிரான்‌ 


பதயுகம்‌ ஏத்துவோரை 


928 வெப்புறுடேச்சி - ஈண்பகற்பொழுது, 


829 விதி - பிரமன்‌, 


ஆடலும்‌ - மூழ்கினும்‌, பரவை - கடல்‌, சவுரி - 
உமை 3 


பிரமதீர்த்தச்‌ சருக்கம்‌ 105. 


* வேகமாங்‌ கழுதொடு பிரமராக்‌ 

கதமுதல்‌ வெருவியோடிப்‌ 
போகுமாற்‌ கண்டபோ தேயெனில்‌ 
அதனிலைப்‌ புகல்வதேயோ 2 16 


[சித்திரைத்‌ திங்களில்‌ இதில்‌ மூழ்குவோர்‌ எய்தும்‌ பலன்‌ கூறல்‌ ] 
291 மேடமா தத்தினில்‌ சித்திரை 
மாள்வயின்‌ வீளங்குசாமத்‌ 
தீசொல்‌ துறையினில்‌ முழ்கியெம்‌ 
மானடி. யிறைஞ்சுகிற்போர்‌ 
கீடுதீ விளயெலாம்‌ தீயிடும்‌ 
பஞ்சுபோல்‌ மீறதாக்கிப்‌ 
பீடுசா லுலகில்வாழ்ம்‌ தெங்கள்கா 
யகனருள்‌ பெறுவரன்றே 16 


[ வவகாசித்திங்கள்‌ சுவாதிநாளில்‌ இதன்கண்‌ ஆடுவோர்‌ 
அடையும்‌ பலன்‌ கூறல்‌ ] 


28997 இடபமா தத்தினி லனிலகாள்‌ 

முழ்கியெய்‌ கோனையேத்தின்‌ 

மடவனாம்‌ வேதயீ னப்பீரா 
மணனுகான்‌ மறைகளாற்றத்‌ 

திடனுளா னாகியா கங்களும்‌ 
செய்துமெய்த்‌ தேவுமாகக்‌ 

கடவனாம்‌ ௮வன்மனு மைக்கண்மற்‌ 
றதனியல்‌ கணிப்பதேயோ 17 


880 மகரமாதம்‌ - ஆனித்திங்கள்‌, கழுது - பேய்‌, வெருவி - அஞ்சி. 


291 மேடமாதம்‌ .. சித்திரைத்திங்கள்‌, பீடுசால்துறை - பெருமை 
மிக்கதுறை, நீறதாக்கி - சாம்பராக்கி, பீடு - பெருமை, 


492 இடபமரதம்‌ - வைகாசித்திய்கள்‌, அனிலநாள்‌ - சோதிசாள்‌, 


106 நல்லூர்ப்‌ புராணம்‌ 


[சக்காலத்து மூழ்கினும்‌ இன்னபலன்‌ பெறுவர்‌ எனல்‌ ] 
898 எத்தகைக்‌ காலமா யினுமதின்‌ 

முழ்கினோர்‌ யாவரேனும்‌ 

கொத்துடைத்‌ தீவினை முற்றவும்‌ 
தீர்ந்துகற்‌ கொள்கையெண்ணிச்‌ 

சித்தமின்‌ புறுவன முழுவதும்‌ 
ஈல்குமெய்ச்‌ செல்வமெய்தி 

பைத்தலைப்‌ பாருல காண்டுவிண்‌ 
ணுலகமும்‌ பாங்கினாள்வார்‌ 18 


[சித்திரைத்‌ திங்கள்‌ விசாகநாள்‌ மூழ்கினர்‌ உண்டவர்‌ 
எய்தும்‌ பலன்‌ ] 
894 உச்சியம்‌ போதினிற்‌ சித்திரைத்‌ 
திங்களி னுலகமெல்லாம்‌ 
ஈச்சிய சுளகுமாட்‌ பிரமதீர்த்‌ 
தப்புனல்‌ காடியள்ளி 
மெச்சிய விழைவி௫ லொருதளி 
யாயினும்‌ வீழுங்கின்றல்‌ 
எச்சமில்‌ கெஞ்சகத்‌ துச்சிவ 
லிங்கமே யாகுமன்றோ 19 


[ இத்தீர்த்தமாடினோரைக்‌ காணினும்‌ தீண்டினும்‌ எய்தும்‌ 
பலன்‌ கூறல்‌ ] 
886 அன்னவர்க்‌ காணினும்‌ தீண்டினும்‌ 
கேட்பினும்‌ அளவளாவி 
கன்னயக்‌ கிளவிகள்‌ சிற்சில 
பகரினும்‌ ஞாலமெல்லாம்‌ 


345 பைத்தலைப்பாருலகு - ஆதிசேடன்‌ தலையிலுள்ளதாகிய இவ்வுலகம்‌. 
894 கச்சிய - விரும்பிய, சளகுகாள்‌ - விசாககாள்‌, 


பிரமதீர்த்தச்‌ சருக்கம்‌ 107 


துன்னுவல்‌ விளைதொலைகத்‌ தின்பவீ 
டடைவராற்‌ சமடர்‌என்றாற்‌ 
பன்னவும்‌ வேண்டுமோ வப்பெரி 
யோர்கடம்‌ பான்மைமாதோ 90 


[ இந்தத்‌ தீர்த்தில்‌ ஆடினோர்‌ எய்தும்‌ சிறப்புக்களைக்‌ கூறல்‌ ] 
986 தாவிலா வங்கவர்‌ புக்கபா ்‌ 
ரெங்கும்ஈகற்‌ றலமதாகும்‌ 
ஓவிலா மந்திர மாகுமால்‌ 
மற்றவ ருரைக ளெல்லாம்‌ 
மேவீயா டும்புனல்‌ கங்கைநீ 
ராகுமால்‌ விண்ணுளோரும்‌ 
பூவைபோல்‌ வண்ணனும்‌ புகழ்வரே 
லவர்ஈலம்‌ புகலற்‌ பாற்றோ 21 


[ இங்குத்‌ தான முதலியவை செய்யின்‌ அது பன்மடங்கு 
பெருகும்‌ எனல்‌ ] 
887 புள்ளுலா வுமலர்ப்‌ பொ துளுமிவ்‌ 
வாவீயிற்‌ போர்து மூழ்கி 
எள்ளிலோர்‌ பாதிதான்‌ ஈல்கினும்‌ 
அன்னதும்‌ ஏமகூடத்‌ 
தள்ளுறு வரையெனப்‌ பொலியுமால்‌ 
அத்தலத்‌ தானமேன்மை 
கள்ஞலாங்‌ கொன்றைவே ணியனலால்‌ 
யாவரே கணிக்கற்‌ பாலார்‌ 22 


885 கிளவிகள்‌ - ஈன்மொழிகள்‌, பகரினும்‌ - சொல்லினும்‌, துன்னுவல்‌ 
விளை - நெருங்கியுள்ள கொடிய கருமங்கள்‌, சமடர்‌ - அறிவிலார்‌. 


896. ஓவிலா - நீங்காத, பூவைபோல்வண்ணன்‌ .. திருமால்‌, நலம்‌ - 
சிறப்பு. 

387 புள்‌ - (ஈண்டு ) வண்டு, பொதுனாம்‌ - தழைத்து மலரும்‌, ஏமகூடம்‌- 
ஒருமலை, ர 


108 நல்லூர்ப்‌ புராணம்‌ 
[ யுகக்கிதாறும்‌ இத்தீர்த்தின்‌ பெயர்‌ இவ்வாறு வழங்குமெனல்‌ ] 
899 ஆதிய மிதனில்‌ பிரமபுட்‌ 
கரணியா மடுத்த வூழி 
வேதபுட்‌ கரணியாம்‌ மேதினி 
யோர்கள்மூன்‌ ராம்யுகத்திற்‌ 
கரதரம்‌ தீர்த்திடும்‌ புண்யபுட்‌ 
கரணியாய்‌ கலியுகத்தில்‌ 
ஏதமில்‌ சத்தசா கரமெனும்‌ 
பெயரதற்‌ கென்பரன்றே 23 


[ இத்தீர்த்தம்‌, தலம்‌, மூர்த்திக்கு இணை உலகில்‌ இல்லை எனல்‌ ] 
999 பிரமதீர்த்‌ தம்தனக்‌ கிணைபுவி 
மீதினிற்‌ பிறிதொன்றில்லை 
விரவிய ஈவமணி இவ்விலிங்‌ 
கத்தின்மேல்‌ வேறொன்றில்லை 
பரவுமிச்‌ சுந்தர ஈகரிபோற் 
புடவியிற்‌ பதியொன்றில்லை 
வரமிகு முனிவீர்மூ வகைவிசிட்‌ ்‌ 
டமுமவண்‌ மன்னுமன்றே திக 


[ இத்தலத்தின்‌ பெருமை கூறல்‌ ] 
340 ஆதலா லத்தலக்‌ தீவினை 
தீர்த்திடும்‌ அறம்பெருக்கும்‌ 
பேதமை நீக்கிடும்‌ ஞானகன்‌ 
நெறிதரும்‌ பெற்றியாலே 
கரதரம்‌ பெயர்த்திடும்‌ கயிலையங்‌ 
கிரியில்வாழ்‌ கடவுள்‌ செம்பொற்‌ 
பாததா மரைதரும்‌ அப்பதி 
மேன்மையார்‌ பகர்தல்‌ வல்லார்‌? 26 
ஆம பவ கைட பட்‌ பட்ட ௦90 வங்கம்‌ 2 ககம 
998 ஆதியூழி - கிரேதாயுகம்‌, அடுத்தவூழி - திரேதாயுகம்‌ : முன்றாம்‌. 
யூகம்‌ - துவாபராயுகம்‌, காதரம்‌ - தீங்குகள்‌, ஏதம்‌ - குற்றம்‌. 
899 பரவும்‌ - வழிபடும்‌, புடவி - மண்ணுலகம்‌, பதி - தலம்‌ : 


பிரமதீர்த்தச்‌ சருக்கம்‌ 


308 


[ இச்சருக்கத்தினைப்‌ படிப்பவர்‌ கேட்பவர்‌ எய்தும்‌ பேறு கூறல்‌ ] 


947 இக்கதை படிப்பவர்‌ கேட்பவர்‌ 
எழுதுகர்‌ எழுதுவிப்போர்‌ 
தொக்கதீ வினையெலாம்‌ துகள்படுத்‌ 
திக்கடல்‌ சூழும்பார்மேல்‌ 
மிக்கவீர்‌ திரனெனத்‌ தங்கி 
தன்னொடு மேவிவாழ்ந்து 
முூக்கணாு னுலகினை யடைவது 
திண்ணமாம்‌ முறையினன்றே, 


பிரமதீர்த்தச்‌ சருக்கம்‌ முற்றும்‌. 


2G 


ஏழாவது 
பஞ்சாக்கரச்‌ சருக்கம்‌ 


[ முனிவர்கள்‌ வேண்டப்‌ பஞ்சாக்கர சித்திபற்றிச்‌ சூதமுனிவர்‌ 
[கூறத்‌ தொடங்குதல்‌ ] 
(கலி விருத்தம்‌ ) 
249 விழுத்த வக்கிழ வோர்மிகு காதலால்‌ 
தொழத்த கும்திறற்‌ குகனை நோக்கியே 


எழுத்தொ ரைந்தின்‌ இயல்புறு சித்திதான்‌ 
வழுத்து காதைசொல்‌ கென்ன வகுகின்றான்‌ 1 


[ இது முதல்‌ 16 பாடல்கள்‌ தேவர்கள்‌ முதலானோர்‌ பஞ்சாக்கரப்‌ 
பெருமையை அறிந்துய்யப்‌ பிரமதேவரிடம்‌ செல்லுதலைக்‌ 
கூறுகின்றார்‌ ] 
843 உடைதி ரைக்கடல்‌ ஒப்பக்‌ கவுட்குழி 
கடைதி றந்து சொரிமத வாரணம்‌ 
பிடரின்‌ ஏறியப்‌ பீடுடை வானெலாம்‌ 
அடையக்‌ காக்குமோ ராயிரங்‌ கண்ணனும்‌ கி 


844 உம்பர்‌ யாவர்க்கும்‌ ஒள்ளழற்‌ குண்டத்துள்‌ 
இம்ப ராகுதி ஏற்றொரு ஏற்றைமேல்‌ 
பம்பு சோதி பரப்பிவந்‌ தேயருள்‌ 
விம்ப வாயெழு நாவுடை வேந்தனும்‌ 0 


842 விழுத்தவம்‌ - மேலானதவம்‌, எழுத்தோரைந்து - பஞ்சாட்சரம்‌, 
வகுக்கின்றான்‌ - வகுத்துச்சொல்லுகிறான்‌ , 

848 கவுட்குழி - கன்னத்தில்‌ உள்ள துளை, வாரணம்‌ - வெள்ளையானை. 
ஆயிரங்கண்ணன்‌ - இந்திரன்‌, 

844 உம்பர்‌ - தேவர்‌, குண்டம்‌ - குழி, ஏற்றை - ஆடு, வேந்தன்‌ - 
அக்கினி, 


பஞ்சாக்கரச்‌ சருக்கம்‌ 111 


940 ஏற்று வெம்பனை ஈர்ந்துவைத்‌ தாலென 


தோற்றங்‌ கோட்டுடைத்‌ துங்கப்‌ பகட்டின்மேல்‌ 
காற்றி சைக்கும்‌ ஈடுவனென்‌ றேவரும்‌ 
சீற்ற மிக்கதோர்‌ தென்றிசை வேந்தனும்‌ 4 


46 குருதி கொப்புளிக்‌ குங்கொலை வாட்படை 


பொருதி ரைக்கடல்‌ போன்ம்மெனச்‌ சூழ்வரப்‌ 
பிருது விக்கட்‌ பிரேதத்தின்‌ மேல்வரும்‌ 
நிருதி யென்னும்‌ நெடுந்திறல்‌ வேந்தனும்‌ ம்‌ 


247 வெள்ள வேலையோர்‌ ஏமுக்கும்‌ வேந்தெனத்‌ 


துள்ளித்‌ தாவும்‌ சுமுவின்‌ மிசைவரும்‌ 
தெள்ளு சோதிச்‌ செழுமணி நீள்முடி 
வள்ளத்‌ தாரக லத்து வருணனும்‌ [..] 


889 விண்ணம்‌ தாவும்‌ விறலுடை வான்கலை 


வண்ண மாமுது கேறி வலம்வரும்‌ 
எண்ணி லாற்ற லியல்புளி யெய்திய 
தண்ணம்‌ தாமச்‌ சதாகதி வேந்தனும்‌ 7 


249 பொங்கும்‌ நீடொளிப்‌ புட்பக வூர்திக்கும்‌ 


எங்கும்‌ ஏத்தும்‌ இயக்கர்தம்‌ சாதிக்கும்‌ 
சங்க நீணிதி யாதிக்கும்‌, சம்புவின்‌ 
வெங்க ணான்வட வீதிக்கும்‌ வேந்தனும்‌ 8 


ஈர்ந்து - பிளந்து, பகடு - எருமை, ஈடுவள்‌ - நீதிமான்‌, வேர்தன்‌ 


யமன்‌. i 
நிருதி -தென்மேற்குத்திசைக்கடவுள்‌, திறல்‌ ஃ வலிமை 
வேலை - கடல்‌, சுறு வருணன்னர் தி, ப 


கிண்ணம்‌ - அம்‌இடப்பொருள்விகுதி, கலைமான்‌, சதாசதிஃ 
வாயுதேவன்‌. 


ட்சர்திய வீமாளம்‌, வேர்தள்‌ - குபேரன்‌; 


300 


301 


02 


363 


902 


நல்லூர்ப்‌ புராணம்‌ 


அள்ளி வாரித்தன்‌ னகம்‌ முழுவதும்‌ 
வெள்ளை மீறொளி வீசிடப்‌ பூசிய .. 
துள்ளு மால்விடை ஏறித்‌ துரத்துகீர்‌ 
தெள்ளு பாற்கடல்‌ வருஞ்சல வருணனும்‌ 


கற்ப கச்செழுந்‌ தாமங்க ளார்தரு 
பொற்பு மிக்க புனைமணி மோலியார்‌ 
வீற்ப முத்தொழு குஞ்செழு மேனியார்‌ 
மற்பு யதீதுயர்‌ வானவர்‌ யாவரும்‌ 


குய்யர்‌ சாரணர்‌ கோதில்விச்‌ சாதரர்‌ 
கையில்‌ யாழ்பயில்‌ கந்திரு வத்தினார்‌ 
வெய்ய நாகர்‌ வியக்கும்‌ இயக்கர்கள்‌ 
துய்ய சித்தர்‌ இனையதொல்‌ லோர்களும்‌ 


வெள்ள வாய்க்கம லங்கண்‌ மடைதிறம்‌ 
தள்ளல்‌ வாரியி னய்நற வூற்றவே 

துள்ளு மேழ்பரித்‌ தூண்டிவங்‌ தீண்டிய 
தெள்ளு சோதிச்‌ செழுங்கதிர்ச்‌ செல்வனும்‌ 


அமிழ்து குற்கொண்‌ டரும்பிய வெண்ணிலா 
உமிமு மாறுசெய்‌ தூடறுத்‌ தேகலா 
இமிழ்தி ரைக்கடல்‌ வையத்‌ திருள்கெடத்‌ 
தமிழ்சு ரக்குமத்‌ தண்மதி வேந்தனும்‌ 


10 


11 


12 


18 


951 


சலவருணன்‌ - கடலரசன்‌, 


மோலியார்‌ - கிரீடமணிந்தவர்‌, வில்‌ - ஒளி, 


குய்யர்‌ - முய்யகர்‌, ஒருவகை தேவசாதியினர்‌, துய்ய ஃ தூய்மை 
யுடைய, ; 


அள்ளல்‌ ஃ சேறு, கறவு - தேன்‌, பரி - குதிரை, கதிர்ச்செல்வன்‌ :- 
குரியன்‌. 


கூல்‌ - சழுப்பம்‌, தமிழ்‌ - இன்பம்‌, கண்மதினொர்றன்‌. ௮ ர3திரன்‌. 


ஙஞ்சாக்கரச்‌ சருக்கம்‌ 415 


366 ஆரல்‌ பண்டிதன்‌ ஆண்டளப்‌ பான்‌, புகர்‌ 
காரி யாதிய கோள்களும்‌ காண்பரும்‌ 
பாரின்‌ மங்கையும்‌ பங்கயச்‌ செல்வியும்‌ 
வீர பத்தி ரையும்பொரு விந்தையும்‌ 14 


866 காசி! பன்கும்ப யோனிக்‌ கவுதமன்‌ 
மாசில்‌ மார்க்கண்டன்‌ மாண்டவி யன்றவத்‌ 
தாசில்‌ கண்ணுவன்‌ அத்திரி வங்கிரர்‌ 
ஓசை பெற்ற வசிட்டன்‌ உரோமசன்‌ 16 


67 சீலம்‌ வாய்மை செழுமை யருள்ஈலம்‌ 
காலம்‌ முன்றும்‌ உணர்தல்‌ கடைப்பிடித்‌ 
தேல ஈற்றவஞ்‌ செய்த லினுவபெறும்‌ 
வால கில்லியர்‌ ஆதி வரர்களும்‌ 28 


[ தேவராதியர்‌ சத்தியலோகம்‌ புக்குப்பிரமனை வணங்குதல்‌ ] 


68 இன்ன தன்மை இமையவர்‌ யாவரும்‌ 
பொன்னை யன்ன புரிசடைச்‌ செல்வரும்‌ 
தன்னை யொத்தவச்‌ சத்திய லோகம்புக்‌ 
கன்ன வூர்தி யடியினைப்‌ போற்றினர்‌ 17 


[ பிரமதேவன்‌ நீவிர்‌ போந்த காரணம்‌ புகல்கெள்க்‌ கேட்டல்‌ ] 


69 போற்றி வந்திக்கும்‌ புங்கவ ராதியாம்‌ 
ஏற்ற மிக்கவர்‌ யாரையும்‌ நோக்கியே 
சேற்றி தழ்க்கம லத்தமர்‌ செவ்வியான்‌ 
தோற்ற மிக்குளீர்‌ வந்ததன்‌ சொல்கென்றாள்‌ 18 
i அம்‌ பயபபம்‌ படபட ட்‌ 
£855 ஆரல்‌ - செவ்வாய்‌, பண்டிதன்‌ - புதன்‌, ஆண்டளப்பான்‌ - வியாழன்‌ 
புகர்‌ - (வெள்ளி) சுக்கிரன்‌, காரி - சனி, கோள்களும்‌ கிரகங்களும்‌ 
பாரின்மங்கை - பூமிதேவி, பங்கயச்செல்வி _ இலக்குமி (சரசுவதி 
யுமாம்‌) விந்தை - துர்க்கை, 
856 கும்பயோனி - அகத்தியன்‌, ஓசை - புகழ்‌, 
8571 சீலம்‌ - ஒழுக்கம்‌, வரர்‌ - முனிவர்கள்‌. 
958 அன்னவூர்தி - அன்னத்தை வாகனமாக உடைய பிரமதேவன்‌, 
859 புங்கவர்‌ - மேலானவர்‌. ஸல்‌ 
a. 19-16 


itd நல்லூர்ப்‌ புராணம்‌ 


[ தேவர்கள்‌ தம்‌ நோக்கத்தைக்‌ கூற முற்படுதல்‌ ] 
860 என்ன நான்முகன்‌ கூறலும்‌ யாவரும்‌ 
பொன்னை நோக்கிப்‌ புகல்கென வோதிஞர்‌ 
அன்ன வன்மல ரோனடித்‌ தாமரை 
முன்ன மேத்தி முறைமையிற்‌ கூறுவான்‌ 19 


[ ஈறிலாக்கதி நல்குவது யாதெனத்‌ தேவர்‌ கேட்பப்‌ பிரமன்‌ 
கூறத்‌ தொடங்குதல்‌ ] 
861 ஈறில்‌ போகம்‌ எவர்க்கும்‌ அளிப்பதும்‌ 
மாறி லாத வரகதி யுய்ப்பதும்‌ 
தேறில்‌ யாதது தேர்ந்துரை செய்கெளக்‌ 
கூறி னவ ஸனுங்குறிக்‌ தோதுவான்‌ 20 


[ பிரமன்‌ பஞ்சாக்கரப்‌ பெருமையை விளக்குதல்‌ ] . 
862 அலகில்‌ வேத முதல வனைத்தையும்‌ 
உலக மீன்ற முதல்வன்‌ ஒருங்குணர்ம்‌ 
திலவ வாயுமை பங்கன்‌ எழுத்தைந்தின்‌ 
நலம தித்தன னாகி கவில்கின்றான்‌ 21 


[ இதுவும்‌ அது] 
863 உறுதி யாவு முதவுமத்‌ தன்மையை (து) 
இறுதியி லைந்தெழுத்‌ தன்றி யில்லையால்‌ 
ஈறும லர்க்கம லத்துறை நான்முகன்‌ 
அறிதிர்‌ நீரென ஆங்கவர்க்‌ கோதினான்‌ 22 


860 பொன்னைரநோக்கி - வியாழபகவாளைநோக்கி, 
961 தேறில்‌ - ஆராய்ந்து தெவியின்‌. 


962 அலகில்‌ - எண்ணிக்கையில்லாத, இலவவாய்‌ - இலவமலர்போன்ற 
செல்வாய்‌. 


பஞ்சாக்கரச்‌ சருக்கம்‌ 


[ முனிவரர்‌ பஞ்சாக்கர மந்திரத்தை யாம்‌ அறியும்‌ திறங்‌ 
கூறுகெனப்‌ பிரமனிடம்‌ கேட்டல்‌ ] 
864 ஓத லோடுமங்‌ குற்றவர்‌ யாவரும்‌ 
மாது பாகன்‌ மகிழ்ந்தவம்‌ மந்திரம்‌ 
பேதை யேமறி யும்திறம்‌ பேசெனப்‌ 
போதின்‌ மேலவ னும்புகல்‌ வானரோ 


( பிரமன்‌ பஞ்சாக்கரப்‌ பெருமையை சிவபிரானன்றி 
யாராலும்‌ விளம்ப இயலாதெனல்‌, ] 
9667 என்னை யீன்ற முராரியும்‌ யானுமற்‌ 
றன்ன தன்பரி சின்றள வாய்ந்திலம்‌ 
கன்ன லஞ்சொற்‌ கவுரியோர்‌ பங்குடை 
முன்ன வன்னல தியாவர்‌ மொழிவரால்‌ 2 


[ சிவபிரானிடம்‌ சென்று கேட்க வேண்டுமெனப்‌ பிரமன்‌ 
கூறுதல்‌. ] 
2866 ஆத லாலர ஸம்புயத்‌ தாள்மலர்‌ 
காத லாற்பணிந்‌ தேத்திலக்‌ கண்ணுதற்‌ 
பூத காதனே புண்ணிய வஞ்செழுத்‌ 
தோது வானென வோதிமற்‌ றோதுவான்‌. 


[ வாயுதேவனால்‌ கொண்டுவரப்பட்டதோர்‌ சிகரம்‌ 
பூவுலகில்‌ உண்டெனப்‌ பிரமன்‌ கூறுதல்‌. ] 


867 சண்ட வாயுவி னாலித்‌ தாரதலத்‌ 
தெண்டி சாமுகம்‌ யாவையு மேத்தவே 
பண்டு வந்த பசும்பொற்‌ சிகரமொன்‌ 
றுண்டெ னவதன்‌ உண்மையுவ்‌ கூறினன்‌. 


115 


22 


நிக 


26 


26 


864 போதின்மேலவன்‌ - பிரமன்‌. 
865 முராரி திருமால்‌, கன்னல்‌ - கரும்பு, கவுரி - உமாதேலி, 
367 சண்டவாயு - வேகமான காற்று, சண்டம்‌ - மிகுதி, 


118 


நல்லூர்ப்‌ புராணம்‌ 


[ காவிரித்‌ தென்கரையில்‌ உள்ள அச்சிகரத்தைக்‌ காணத்‌ 


308 


தேவராதியர்‌ வந்து சேர்தல்‌. ] 


கூற லோடுய்‌ குறிக்கொண் டனைவரும்‌ 

பேறு ஈல்கும்‌ பிரானடி போற்றுவான்‌ 

தேறு நீர்ப்பொன்னித்‌ தென்கரைப்‌ பாங்கரில்‌ 

ஈறி லாமகிழ்‌ பூப்பவம்‌ தெய்திஞர்‌. 27 


[ தேவராதியர்‌ நல்லூர்‌ வந்து பிரமதீர்த்தில்‌ மூழ்குதல்‌. ] 


969 


எய்தி வானவர்‌ ஏந்திய கொள்கையார்‌ 

உய்தி ஈல்குகல்‌ லூரை வலங்கொண்டு 

செய்தி கூறத்‌ திசானனன்‌ வானதி 

பெய்த தீர்த்தத்துட்‌ பெற்றியின்‌ முழ்கியே. 28 


[ அவர்கள்‌ இறைவனை அருச்சித்து வழிபடுதல்‌. ] 


370 


371 


நியம முற்றி நிலவிய காதலான்‌ 
நயன முன்றுடை யானல்‌ லூரில்வாழ்‌ 
கயனெ டுங்கண்ணி பாகனைக்‌ கைதொழு 


தயறு எம்புகு தாதரிச்‌ சித்தரோ. 99 


[ இதுவுமது ] 
தத்தம்‌ பேரினால்‌ தாபித்து லிங்கமும்‌ 
சித்த மின்புறத்‌ தீர்த்தங்க ஞங்கண்டு 
பத்தி மீக்கொளப்‌ பற்பக லர்ச்சித்தார்‌ 
முத்தி தருமவை கண்டருள்‌ முற்றியே. 30 


368 தேறுகீர்‌ - தெளிந்த வெள்ளம்‌, பொன்னி - காவிரி, 


869 திசாளன்‌ - திக்குகளை முகமாகக்கொண்ட பிரமன்‌, வானதி - ஆகாய 
கங்கை, 


பஞ்சாக்கரச்‌ சருக்கம்‌ 317 


[ 


தேவர்களின்‌ வழிபாட்டிற்கு வந்த இறைவன்‌ உமையோடு 
காட்சிதரல்‌. ] 


972 கரும்பு மென்றதை யொக்குங்‌ கனிமொழி 


அரும்பி ளங்கொய்கை யாய்மலர்ப்‌ பூர்தொடைச்‌ 
சுரும்பு லாங்குழ லாள்கிரி சுந்தரி 
விரும்பி வாமத்து மேவி விளங்கவே. 31 


[ இதுவுமது ] 
973 ஐங்க ரத்தொரு போதகம்‌ ஆறிரு 
துங்க வண்புயத்‌ தோன்றல்முன்‌ தோன்ற,வான்‌ 
திங்கள்‌ வெண்குடைச்‌. சென்னியின்‌ மீமிசை 
பொங்கு நீணிழல்‌ செய்து பொலியவே, 24 


[ இதுவுமது ] 


974 விடைநெ டுங்கொடி விண்ணம்‌ தடவர 
இடப ஊர்தியின்‌ மீமிசை யேறியே 
புடையிற்‌ பூத கணம்பல போற்றிடக்‌ 
கடவு என்னவர்‌ காண்வரத்‌ தோன்றினர்‌. 33 


[ இட்பவாகனத்தோடு காட்சி தரும்‌ இறைவனைக்‌ கண்டு 
தேவர்கள்‌ ஆனந்த மேலிட்டுப்‌ பரவுதல்‌. ] ்‌ 


376 எந்தை தோன்றலு மிந்திர னதியோர்‌ 
தந்த மன்பு தனக்கெல்லை காண்கிலார்‌ 
கந்த மாமமலர்‌ தூவிக்‌ கனிவீனால்‌ 


வந்தித்‌ தாடி வழுத்தத்‌ தொடங்கினார்‌. 24 


972 
919 


974 
275 


அரும்பு - கோங்கரும்பு, கிரிசந்தரி- பார்வதி, வாமம்‌ - தென்‌ 
பக்கம்‌. 

போதகம்‌ - யானை (விநாயகர்‌)?துங்க- மேலான, தோன்றல்‌ - முருகல்‌ 
கடவுள்‌, ' த 
விடை - இடபம்‌, ஊர்தி - வாகனம்‌, புடை - பக்கம்‌ 

கக்‌ தமாமலர்‌ - மணம்பொருந்திய மலர்‌, கனிவு.- உள்ள கெகிழ்ச்சி 
வழுத்த - வணங்கிப்போற்ற மன்‌. 


118 நல்லூர்ப்‌ புராணம்‌ 


[ இது முதல்‌ மூன்று பாடல்கள்‌ தேவர்கள்‌ இறைவன்‌ 
புகழைப்‌ பலவாறு கூறிப்‌ போற்றுதல்‌. ] 
( அறுசீர்‌ விருத்தம்‌ ) 
979 சையம்யா வைக்கும்‌ மேலாம்‌ 

தமனியப்‌ பொருப்பி னின்றும்‌ 

துய்யபூஞ்‌ சோலை குழ்ந்த 
சுந்தரத்‌ சிகரத்‌ தோடும்‌ 

பையரா மவுலி மீது 
பாங்குடன்‌ பரிக்கு மிந்த 

வையகம்‌ உய்ய வந்த 
வள்ளலே போற்றி போற்றி! 3௦ 


377 பூணப்‌ பொருள தாகிப்‌ 

புறம்புமா யுள்ளு மாகிக்‌ 

காரணச்‌ சுடராய்‌ யார்க்கும்‌ 
களைகணாய்க்‌ கருணை மல்கி 

ஆரணத்‌ தலைவன்‌ செய்த 
அருச்சனைக்‌ குகந்து நல்கும்‌ 

வாரணக்‌ துரியாய்‌ நல்லூர்‌ 
வரதனே போற்றி போற்றி! 29 


௮79 எயங்கன்ற யகனே போற்றி 
எவர்க்குமே லவனே போற்றி 
பொங்கர வணிந்தாய்‌ போற்றி 
புரிசடைப்‌ புனிதா போற்றி 
செங்கண்மா லறியாய்‌ போற்றி 
திருமலைச்‌ சொக்கி யென்னும்‌ 
மங்கைபங்‌ குடையாய்‌ நல்லூர்‌ 
வரதனே போற்றி போற்றி! 27 
976 சையம்‌ - மலை, தமனியப்பொருப்பு - பொன்மலை, பையரா - படம்‌ 
பொருக்திய நாகம்‌, பரிக்கும்‌ தாங்கும்‌. 
877 களைகண்‌ - பற்றுக்கோடு, ஆரண த்தலைவள்‌ - பிரமதேவன்‌, ஆரணம்‌: 
வேதம்‌. வாரணத்துகி - யானைத்தோல்‌, வரதன்‌ - மேலானவள்‌ 
878 அரவு - பாம்பு, இருமலைச்சொக்கி - பார்வதி, 


பஞ்சாக்கரச்‌ சருக்கம்‌ 119 


[ இறைவன்‌ நீவிர்‌ வந்த நோக்கம்‌ யாதென வினவ 
அவர்கள்‌ கூறத்தொடங்குதல்‌ ] 
879 இன்னன துதிகள்‌ கூறி 
இமையவர்‌ இறைஞ்சி நிற்ப 
முன்னவன்‌ நோக்கி நீவிர்‌ 
முன்னிய தெவன்கொ லென்ன 
பன்னக மணிந்தோன்‌ பாதம்‌ 
பணிந்தனர்‌ மீண்டும்‌ போற்றி 
அன்னவர்‌ உவகை பூப்ப 
ஆங்கது மொழிய லுற்றார்‌ 28 
[பஞ்சாக்கர நுட்பத்தை ஓதல்‌ வேண்டுமென 
அவர்கள்‌ கேட்டல்‌ ] 
980 பிஞ்சுமா மதியஞ்‌ சூடும்‌ 
பிஞ்ஞக / நினது நாமத்‌ 
தஞ்செழுத்‌ தோதல்‌ வேண்டும்‌ 
அதனினை யடியே முய்யச்‌ 
செஞ்செவே யுபதே சித்தல்‌ 
செய்தவை செபிக்கு மாறு 
செஞ்சிடை நினையும்‌ வண்ணம்‌ 
நீயினி தருள வேண்டும்‌ 99 
[ இத்தலத்துவந்து வழிபட்டோர்‌ இன்னல்‌ தீர்க்க 
வேண்டுமென வேண்டுதல்‌ ] 
881 பொன்னல ரிதழி சூடும்‌ 
புனிதரின்‌ சரணத்‌ தென்றும்‌ 
மன்னுபே ரன்பு வேண்டும்‌ 
மகிழ்ந்துயா மரிச்சித்‌ தேத்தும்‌ 


219 மூன்வியது - கருதிவந்த நோக்கம்‌, பன்னகம்‌ - பாம்பு, 
980 பிஞ்சுமாமதியம்‌ - பிறைச்சந்திரன்‌, செஞ்சவே - செம்மையாக, 


120 நல்லூர்ப்‌ புராணம்‌ 


துன்னிய. சோதி லிங்கம்‌ 
எவற்றினும்‌ தொழுவோர்‌ தொல்லை 


இன்னல்தீர்த்‌ தருளி மாளும்‌ ‘ 
இலங்குதல்‌ வேண்டும்‌ மன்னே 40 


[ இங்குள்ள தீர்த்தத்தில்‌ ஆடினோர்க்குப்‌ பரகதி அளிக்க 
வேண்டுமெனல்‌ ] 
989 பாசிழைப்‌ பரவை யல்குற்‌ 
பாவையோர்‌ பாகய்‌ கொண்ட 
ஈச | யாம்‌ அமைத்த தீர்த்தம்‌ 
மூழ்கினர்‌. எவரும்‌ பார்மேல்‌ 
மாசினை யகற்றி மீளா 
வரகதி கொடுத்தல்‌ வேண்டும்‌ 
ஆசைமற்‌ றெமக்கீ தென்றார்‌ 
அய்யனும்‌ அதற்கு நேர்ந்தான்‌. 41 


[ இறைவன்‌ அவர்கள்‌ கேட்ட வரத்தினை ஈல்கிப்‌ பஞ்சாக்கரப்‌ 
பெருமை கூறுதல்‌. ] 


(கலி விருத்தம்‌ ) 
983 ஒப்பரும்‌ பஞ்சினீ டுயர்மலைத்‌ தீயெனச்‌ 
செப்புமச்‌ செயலினோர்‌ செனனகோ டியினுறும்‌ 
எப்பெரும்‌ பாவமும்‌ ஈறுகண்‌ டிடுதல்செய்‌ 
யப்பெரும்‌ தன்மைய தஞ்செழுத்‌ தாகுமே. 42 


881 இதழி - கொன்றைமலர்‌, சரணம்‌ - பாதங்கள்‌, துன்விய - நெருங்கிய 
992 பாவை - உமாதேவி, மாசினை - பிறவித்துன்பத்தினை. 


988 செனனகோடி- கோடிக்கணக்கான பிறப்பு, ஈறுகண்டிடுதல்‌ - முடிவு 
செய்தல்‌, 


பஞ்சாக்கரச்‌ சருக்கம்‌ 121 


[ சத்தகோடி மகாமந்திரத்தினும்‌ பெரிது அஞ்செழுத்து 
மந்திர மெனல்‌. ] 
384 சத்தகோ டிமகா மந்திரம்‌ தன்னிலும்‌ 
உத்தமொத்‌ தம்மென உரைசெயும்‌ தகையது 
நித்தமா நிலையதூம்‌ நிகரில்பன்‌ மறைகளின்‌ 
அத்தமா கின்றதூம்‌ அஞ்செழுத்‌ தாகுமே. 43 


[ எல்லா நலங்களையும்‌ தந்து பிறவி நீக்குவது இம்மந்திரமெனல்‌. ] 
386 திருந்திய விஞ்சையும்‌ செய்தவ மேன்மையும்‌ 
பொருந்திய வாயுளும்‌ புகழ்மையும்‌ பூப்பதூம்‌ 
மருந்தினு மினியதூம்‌ வன்பெரும்‌ பிறவியின்‌ 

அருந்துயர்‌ களைவதூம்‌ அஞ்செழுத்‌ தாகுமே. 44 


[ எண்வகைச்‌ சித்திகளும்‌ வீடும்‌ அருள்வது இம்மந்திரமெனல்‌ ] 
886 வமுவிலா எண்வகை மாபெருஞ்‌ சித்தியும்‌ 
பழுதிலா மரபிற்‌ பன்னுவார்க்‌ கெண்ணியாய்‌ 
கொழிவிலா மாட்சியின்‌ உற்றபோ கத்துடன்‌ 
அழிவிலா வீடருள்‌ வஃதுமஞ்‌ செழுத்துமே 46 


[ இறைவன்‌ அஞ்செழுத்தாகத்‌ தான்‌ விளங்குவதாகக்‌ கூறல்‌ ] 
987 மேயரநம்‌ மாற்றலும்‌ மிக்கதாஞ்‌ செல்வமும்‌ 
ஏயநன்‌ நாமமும்‌ ஈறிலா நீர்மையாற்‌ 
நரயகங்‌ கரசர ணாதியும்‌ தொன்மையே 
ஆயது மத்தகை யஞ்செழுத்‌ தாகுமே 46 
884 சத்தகோடி - ஏழுமுடிபுகளைடய, உத்த - உற்ற, அத்தம்‌ - 
அர்த்தம்‌ (பொருள்‌) ் 
985 விஞ்சை - கலை, வித்தை, மருந்தினும்‌ - அமிழ்தத்திலும்‌ 
886 வழுவிலா - குற்றமில்லாத, எண்வகைச்சித்தி - அட்டமாசித்தி, 
பன்னுவரர்க்கு - புகழ்ந்துதுதிப்பார்க்கு. 
997 ஈறிலா - அழிவில்லாத, கரசரனாதி - கைகர்ல்முதலிய உறுப்புக்கள்‌ 


122 நல்லூர்ப்‌ புராணம்‌ 


[ ஆறாதார முதலிய தத்துவங்கள்‌ யாவும்‌ அஞ்செழுத்தின்‌ 
விளக்கமே எனல்‌ ] 
968 வீறுயா வும்மெமை விட்டக லாதர௩ம்‌ 
ஈறிலாச்‌ சத்தியும்‌ ஏயவான்‌ மாவுமக்‌ 
கூறுசே ரிருண்மலக்‌ கொத்துமாய்க்‌ குடிலையோ 
டாறுமா கின்றதூம்‌ அஞ்செழுத்‌ தாகுமே 47 


[கொடியோரும்‌, பாவிகளும்‌ அஞ்செழுத்தோதின்‌ அவரை 
மாற்றுவது எனல்‌ ] 
899 வன்பராய்‌ முருடுநேர்‌ மனத்தின ராயினும்‌ 
முன்பிலா கெறிபயில்‌ மூர்க்கரே யாயினும்‌ 
இன்புகூர்‌ தரவுளத்‌ தெண்ணுவர்‌ தமையெமக்‌ 
கள்பராய்ச்‌ செய்வதூ மஞ்செழுத்‌ தாகுமே 48 


[ இதுவே தாரக மந்திரமென இறைவன்‌ அதனை யாவர்க்கும்‌ 
உபதேசஞ்‌ செய்தல்‌] ்‌ 
890 இத்திறம்‌ பற்பல இனிதெடுத்‌ தெம்பிரான்‌ 
அத்தகை யஞ்செழுத்‌ தமைதியிவ்‌ வானவர்க்‌ 
குத்தம முனிவிர்கா ளோங்குதா ரகமுடன்‌ 
சித்தமின்‌ புறஉப தேசஞ்செய்‌ தானரன்‌ 49 


[ பிரமன்‌ முதலானோர்‌ மகிழ்ந்து சேவித்தல்‌ ] 

891 அம்புயப்‌ பொகுட்டினான்‌ அருச்சனை புரிந்தகம்‌ 
செம்பொலீ டவிரொளித்‌ திவ்யலிங்‌ கத்தினை 
பைம்பொனா லயம்வல மாகவே பரங்கின்வம்‌ 
தும்பர்கா ஞமையுடன்‌ உவந்துசே வித்தரோ 50 


998 ஊறு - துன்பம்‌, இருள்மலக்கொத்து - அவிச்சையாகிய மாயை 
குடிலை - குண்டலிசக்தி, ஆறு - ஆதாரங்கள்‌ ஆறு. 

599 வன்பர்‌ - தீயவர்‌, முருடு - நெறியில்லாமை, மூர்க்கர்‌ - கொடியவர்‌. 

990 அமைதி - இயல்பு. தாரகம்‌ - (கொள்ளத்தக்கது) அடிப்படை, 

991 அம்புயப்‌ பொகுட்டினான்‌ - பிரமதேவன்‌. உம்பர்கள்‌ _ தேவர்கள்‌ 


பஞ்சாக்கரச்‌ சருக்கம்‌ 


123 


[ இறைவன்‌ கூவிளத்‌ தருவின்‌ கீழமர்ந்து ஆயிரத்தெட்டுருவேற்றி 
இவ்வாறே ஓதி வழிபடுவது என முனிவர்க்குக்‌ கூறுதல்‌ ] 


392 


393 


394 


[ இதுவே சித்திதலம்‌ என இறைவன்‌ அறிவுறுத்தல்‌ ] 


தீக்கணா மூர்த்திதன்‌ சன்னிதி யெய்திவிண்‌ 
முக்கிளைக்‌ கூவிளை மூலத்தின்‌ வைகியே 
மிக்கவா தரவீனால்‌ மேவர வெமைநினைம்‌ 
தொக்கவோ ராயிரத்‌ தெட்டுரு வோதிபே 


[ இதுவுமது ] 
நீதியான்‌ முற்றுவித்‌ திட்டபின்‌ மெஞ்சினிற்‌ 
காதலா யீனவெலாம்‌ கடிதுசித்‌ திக்குமால்‌ 
ஆதலா லும்பர்கா எஞ்செழுத்‌ துண்மை,யாம்‌ 
ஓதுமா றோதிடீ ருய்மினென்‌ றுரைசெய்தான்‌ 


[ ஏழுதீவினும்‌ இத்தலம்‌ உயர்ந்தது எனல்‌] 
சந்தமார்‌ காவிரி தனக்குத்தென்‌ பாலினிற்‌ 
சுந்தர கிரியின்மேற்‌ சோதிநீள்‌ மயமதாய்‌ 
அந்தமி லாத௩ம்‌ மிலிங்மும்‌ துறுமதால்‌ 

இந்தமெய்த்‌ தீவுதீ வேழினும்‌ உயர்ந்ததே 


8958 மாகயி லாயநீள்‌ சிகரமிவ்‌ வான்பதி 


ஆகையாற்‌ பரதகண்‌ டம்மிஃ தாதலால்‌ 
ஓகைகூர்‌ சித்திதா னம்மென உணர்மினென்‌ 
றேகநா யகன்மொழிந்‌ தினையவும்‌ புகலுவான்‌ 


62 


62 


63 


64 


992 கூவினை - கூவிளமரம்‌. ஆதரவு - அன்பு. ௨௫ - மந்திரஞ்‌ செபிக்கும்‌ 
எண்ணிக்கை, 

998 கடிது - விரைவாக, சித்திக்கும்‌ - வந்துகூடும்‌, 

994 சந்தம்‌ - அலையோசை, சந்தனமணம்‌. தீவு - காவலந்தீவு, 


895 சித்திதானம்‌ - இறைவன்‌ அருள்‌ கூடுமிடம்‌. இணையவும்‌ - இத்‌ 
தன்மையன பலவும்‌, ள்‌ 


124 நல்லூர்ப்‌ புராணம்‌ 


( இத்தலத்தில்‌ பஞ்சாக்கரத்தை ஓத அஃது பத்து 
நாறாயிரங்கோடியாகப்‌ பெருகுமெனல்‌ ] 
996 இத்தலத்‌ தைந்தெழுத்‌ தேவர்‌ஓ தினுமது 
பத்துநா ராயிரப்‌ பத்தெனப்‌ பலித்திடும்‌ 
அத்தலத்‌ தருச்சனை யதுலமா மாதலான்‌ 
அத்தல மதற்குகேர்‌ வேறுமற்‌ நில்லையே 66 


[ இதனை ஓதுவார்‌ வேறுமந்திரங்களைக்‌ கருதார்‌ எனல்‌ ] 


397 கண்மபே தத்தினுற்‌ காண்வருந்‌ தகையவாம்‌ 
வன்னவித்‌ யாசத்தான்‌ மற்றவிம்‌ மந்திரம்‌ 
பன்னிலை ஐந்ததாம்‌ பரகதி வேண்டுவோர்‌ 
பின்னைவே றுள்கலார்‌ பெற்றியி னெண்ணுவார்‌ 66 


[ உருத்திராக்கம்‌ பவழம்‌ இவற்றால்‌ எண்ணி உருச்செய்ய 

வேண்டுமெனல்‌ ] 

998 அக்கமா மணியினா லவீர்ப்பளிங்‌ கவற்றினால்‌ 
மிக்கவித்‌ துருமத்தால்‌ வேறுமித்‌ திறத்தினாற்‌ 
நறொக்கநீள்‌ வடத்தினால்‌ தோமிலி மந்திரம்‌ 
தக்கவா றெண்ணுவார்‌ சற்கதிக்‌ குரியரால்‌ 67 


[கார்த்திகைத்‌ திங்கள்‌ கார்த்திகை பெளர்ணமியில்‌ முருகனை 
அருச்சித்து அஞ்செழுத்‌ தோதுவார்‌ குமரனாக 
வீற்றிருப்பாரெனல்‌ ] 

399 விருச்சிகத்‌ திங்களின்‌ மேவுகார்த்‌ திகைதனில்‌ 
திருந்துபூ ரணைதனில்‌ செய்யவேற்‌ குமரனை 
அருச்சனை புரிந்துசன்‌ னிதியிருக்‌ தைந்தெழுத்‌ 
துருத்தொகுத்‌ தோரவன்‌ ஒத்துவீற்‌ றிருப்பரால்‌ 58 


896 பலித்திடும்‌ - பெருகிப்‌ பயன்‌ தரும்‌, அதுலம்‌ - உவமையின்மை, 

997 வன்னம்‌ - ஓலியெழுத்து, பன்விலை - பன்னும்‌ நிலை, கூறும்‌ முறை, 
உள்கலார்‌ - எண்ணமாட்டார்‌. பெற்றி - தகுதி, தன்மை, 

898 அக்கமாமணி - உருத்திரரக்க மணி. வித்துருமம்‌ - பவழம்‌. வடம்‌ - 
மாலை, தேரமிலி - குற்றமற்ற. 

999 விரிச்சிகம்‌ - விருச்சிகராசி, பூரணை _ பவுர்ணமி, 


பஞ்சாக்கரச்‌ சருக்கம்‌ 128 


[ இதுமுதல்‌ மூன்று பாடல்கள்‌ திருநீறு முதலிய சைவசின்னங்களை 
அணிந்து அஞ்செழுத்தோதுவார்‌ எய்தும்‌ பலன்‌ கூறுகின்றன | 


400 அக்கினிக்‌ கோத்திரத்‌ தடலையா லடைவுசால்‌ 


மிக்கதோ ரவீர்சரவோ மத்தின்வெண்‌ பொடியினற்‌ 
தக்கவேள்‌ பாசனத்‌ தவளவெண்‌ பூதியாற்‌ 
ரெொக்கசை வர்க்கினித்‌ தரயவெண்‌ ணீற்நினால்‌ 89 


401 சென்னியி னெற்றியிற்‌ நிரும்துகம்‌ தரத்தினில்‌ 


பொன்னணி மார்பினிற்‌ பொற்புறும்‌ உந்தியில்‌ 
மன்னிய தோள்மணிப்‌ பந்தமற்‌ றவற்றினில்‌ 
கன்னமே முதலிய கவினகோ எங்களின்‌ 60 


409 அக்கினி யாதிய மந்திர மவற்றினால்‌ 


பொக்கமில்‌ நெறிகொடு புனைந்துகண்‌ டிகைவடம்‌ 
தக்ககண்‌ டம்முதற்‌ றிரித்தினி தோதுவார்‌ 
மிக்கமம்‌ பொற்கயி லைக்கண்வீற்‌ நிருப்பரால்‌ 61 


[ திருநீறு முதலியவற்றை அணியாதவரைக்‌ கண்டதோடங்கள்‌ 


அஞ்செழுத்‌ தோதுவதனால்‌ அகலுமெனல்‌ ] 


403 பூதிகண்‌ டிகையணி யாதவர்‌ புலையரே 


ஆதலால்‌ அவர்களை ஆற்றெதிர்ப்‌ பட்டவர்‌ 
சீதநீ ரங்கிதே னுவை, ஈமைத்‌ தெரிசியா 
ஏதமி லைந்தெழுத்‌ தெண்ணிமா றொழிவரால்‌ 62 


400 


401 


402 
408 


அடலை - சாம்பல்‌, திருநீறு, அவிர்சரம்‌ - புல்லு ( தருப்பை), 
பாசனம்‌ - நெருப்பு. பூதி - புழுதி. இனி - இனிதாய்‌. 


கந்தரம்‌ - கழுத்து, மணிப்பந்தம்‌ - மணிக்கட்டு, கள்ளம்‌ - காது 
ஓரம்‌, கவின - அழகுடைய. 


பொக்கம்‌ - குறைவு. கண்டிகை வடம்‌ - உருத்திராக்க மாலை. 


பூதி - விபூதி (திரு£று). ஆற்றெதிர்ப்‌ பட்டவர்‌ - வழியில்‌ எதிர்ப்‌ 
பட்டவர்‌. அங்கி - நெருப்பு, தேனு - ன்பம்‌ தெரிசியா - 


.சசரிசிச்து, 91 


128 நல்லூர்ப்‌ புரர்ணம்‌ 


( இத்தலத்துடன்‌ ஒருமுறை அஞ்செழுத்தோ தி வழிபடுவார்‌ 
எய்தும்‌ பலன்‌ கூறுதல்‌ ] 
804 காசியிற்‌ றமதுடல்‌ முடிவு கண்டிடும்‌ 
ஏசிலா முத்திவீ டெய்துவர்‌ இத்தலத்‌ 
தோசைகூ ரைந்தெழுத்‌ தொருமுறை யோதுவார்‌ 
மாசுதீர்ம்‌ திறுதியில்‌ வரகதி யுறுவரால்‌ 63 


[ இத்தலத்து உறைபவர்‌ எய்தும்‌ பலன்‌ கூறுதல்‌ ] 
405 ஒருகண மித்தலத்‌ துறைவரே லன்னவர்‌ 
பெரிதுஈங்‌ கயிலையிற்‌ பிரிவிலா துறைவரால்‌ 
மருவுகீ டாதியும்‌ மரிக்கின்மற்‌ றவைகளும்‌ 
அருமைசால்‌ வரகதி யடைவது திண்ணமே 64 


[ சேய்மையிலிருந்து சுந்தரச்‌ சிகரத்தை கண்டு தெரிசித்தோர்‌ 

முதலானோர்‌ எய்தும்‌ பயன்‌ கூறுதல்‌ ] 

806 சேணிடைச்‌ சுந்தரச்‌ சிககரம்நோக்‌ கினர்களும்‌ 
ஏணுடைப்‌ பாதகம்‌ எவையுநீங்‌ குவர்களாற்‌ 
காணவோர்‌ மூன்றடி காலையிற்‌ செல்குகர்‌ 
பேணுவாம்‌ பரிமகப்‌ பேறுபெற்‌ றுய்வரேே 66 


[இத்தலத்தில்‌ எப்பொழுதும்‌ இருந்து அருள்‌ புரிவேனெனக்‌ கூறி 
இறைவன்‌ இலிங்கத்துள்‌ அமர்தல்‌ ] ல்‌ 
407 கந்தனந்‌ தியுங்கவு ரியுடன்‌ நுந்தமக்‌ 
கந்தமி லின்பவீ டருளிகா ணாளுமிச்‌ 
சுந்தர கிரியின்மேற்‌ றுன்னிவாழ்‌ வோமெனு 
எந்தைகூ றியிலிங்‌ கத்தமர்ந்‌ தானரோ 66 


404 ஏசிலா - பழிப்பில்லாத, மாசு - மும்முலக்‌ குற்றம்‌. 
405 கீடாதி - புழு முதலான உயிரினங்கள்‌. மரிக்கின்‌ - இறந்துபடின்‌. 
446 பாதகம்‌ - பஞ்சமா பாதகங்கள்‌. பரிமகம்‌ - அசுவமேத யாகம்‌. 


பஞ்சாக்கரச்‌ சருக்கம்‌ 127 


[ அஞ்செழுத்தின்‌ சித்திகள்‌ பற்றி உரைப்பதற்‌ கரிதெனச்‌ 
சூதமுனி ஓதுதல்‌ ] 


408 இன்னவா றெம்பிரான்‌ இனிதுரைத்‌ தேகினான்‌ 


சொன்னவா றனையவர்‌ சூழ்ந்தனர்‌ புரிதலும்‌ 
உன்னுமான்‌ றைந்தெழுக்‌ துயர்பெருஞ்‌ சித்திகள்‌ 
மன்னினார்‌ அவர்பெறும்‌ மாட்சியான்‌ வகுப்பதோ? 67 


[ இந்திரன்‌ இம்மந்திரத்தால்‌ பெற்ற பேற்றினைக்‌ கூறுதல்‌ ] 


409 ஐந்தரு நீழலின்‌ அரியணைப்‌ புறமிசைச்‌ 


சுந்தர நீண்றுடிச்‌ சுரர்தொழு தேத்தவே 
மந்திர வைந்தெழுத்‌ துதவுமன்‌ சித்தியால்‌ 
இந்திர னரசுவீற்‌ நிரும்தனன்‌ என்பவே 68 


[ அக்கினி, யமன்‌ முதலானோர்‌ பெற்ற சிறப்பைக்‌ கூறுதல்‌ ] 


410 அங்கிவா னவன்சுசி யடைந்தனன்‌ அந்தகன்‌ 


408 


409 
410 


411 


எங்கணும்‌ தருமனென்‌ றேத்தவீ றெய்தினள்‌ 
துங்கவா னிருதியும்‌ தொகையிலா நிசிசரர்‌ 
தங்கணாு யகனெனும்‌ தலைமைபெற்‌ ருனரோ 69 


[ வருணனும்‌ குபேரனும்‌ பெற்ற பெருமையைக்‌ கூறுதல்‌ ] 

818 மறிகடற்‌ சிறையென வருணன்வாழ்‌ வெய்தினான்‌ 
எறுழ்வலிக்‌ கிணையிலா னெனவளி யோங்கினாள்‌ 
உறுமிதிக்‌ கிழவனாய்‌ உத்தர திசைபுரம்‌ 
துறைகழற்‌ பிங்களன்‌ அளகைவீற்‌ நிருந்தனன்‌ 70 

சூழ்ந்தனர்‌ - சிந்தை செய்து, புரிதலும்‌ - சொல்லுதலும்‌, உ 

நினையும்‌. மன்னினர்‌ - நிலைபெற எய்தினர்‌. 

ஐந்தரு - கற்பக முதலிய ஐந்து தெய்வ விருட்சங்கள்‌, சுரர்‌ - தேவர்‌, 

அங்கிவானவன்‌ - அக்கினிதேவன்‌. அந்தகள்‌ - யமன்‌. நிசிசரர்‌ -- 

இராக்கதர்‌. 


எதுழ்வலி - மிக்கவலிமை, வளி - வாயு தேவன்‌, பிங்களன்‌ _ 
குபேரன்‌. 


128 நல்லூர்ப்‌ புரர்ணம்‌ 


[ ஈசானன்‌ பெற்ற பேற்றினைப்‌ புகலுதல்‌ ] 


419 காளகண்‌ டமுநுதற்‌ கண்ணும்விண்‌ ணோர்தொழும்‌ 
தாளதா மரையுமச்‌ சம்புவொப்‌ பாகவே 
கோளிலாச்‌ செல்வமும்‌ குறைவறப்‌ பொருந்தியே 
மீளியீ சானனும்‌ வீற்றிரும்‌ தானரோ 71 


[ கதிரவனும்‌ திங்களும்‌ பெற்ற பேறு அஞ்செழுத்தோதியதனால்‌ 
எனல்‌ ] 

413 அள்ளிருட்‌ படலமேய்ந்‌ தாயிரங்‌ கதிரினால்‌ 
வெள்ளமீ ருலகெலாம்‌ வெய்யவன்‌ வீளக்கலும்‌ 
தள்ளரும்‌ பனிக்கதிர்‌ சந்திரன்‌ படைத்ததும்‌ 
தெள்ளுமம்‌ மந்திரச்‌ சித்தியா லென்பவே 72 


[ முனிவர்கள்‌ எண்வகைச்‌ சித்தி முதலாயின பெற்றதும்‌ 

இதனால்‌ எனல்‌. ] 

414 எண்வகைச்‌ சித்தியும்‌ எத்துணைப்‌ பெருமையும்‌ 
தண்ணளிக்‌ குறையுளாந்‌ தாபத ரடைந்ததும்‌ 
கண்ணுதற்‌ கடவுள்தன்‌ கருணையின்‌ படிவமாம்‌ 
அண்ணலைந்‌ தெழுத்துடை யாற்றலா லென்பவே, 73 


[ இதுவுமது ] 
275 வாலகில்‌ லியரெழு வாம்பரித்‌ தேரினான்‌ 
காலும்வெங்‌ காய்கதிர்‌ காண்வரத்‌ தாங்கியே 
ஞாலம்யா வையுமிடர்‌ ஈண்ணுரறு தருள்மலம்‌ 
ஆலபா ரணனெழுத்‌ தைந்தின லென்பவே. 74 


412 சம்பு - சிவபெருமான்‌. மீளி - வலிமை பொருந்திய. 

418 வெய்யவன்‌ - கதிரவன்‌. பலிக்கதிர்‌ - குளிர்ந்த கிரணங்கள்‌, 

414 தண்ணளி - அருள்‌, தரபதர்‌ - தவ முனிவர்கள்‌. படிவம்‌ - வடிவம்‌, 
415 வாலகில்லியர்‌ - ஒரு மகா முனிவர்‌. காலும்‌ - வெளிப்படுத்தும்‌. 


3 


கண்ணுஏது - வந்து அடையாமல்‌. ஆலபாரணன்‌ - சிவூப்குமாள்‌. 


பஞ்சாக்கரச்‌ சருக்கம்‌ 329 


[ இதுவுமது ] 
416 எத்தகைத்‌ தேவரும்‌ எவ்வகை முனிவரும்‌ 
சித்தமுற்‌ றெவைகளும்‌ சேர்ந்துவா முறுவதும்‌ 


்‌ அத்தகை யைந்தெமுத்‌ தாற்றலே எனிலதன்‌ 
வித்தகச்‌ சித்தியின்‌ மேன்மையார்‌ புகல்வரே? 76 


[ அஞ்செழுத்தோதிச்‌ சிறப்புற்றோரை அளந்து கூறுதற்கரி தெனல்‌ ] 

417 இப்பெரும்‌ பதியினி லெம்பிரா ஊைந்தெழுத்‌ 
தொப்பருஞ்‌ சித்திபெற்‌ றுய்ந்தளா ரளவையான்‌ 
செப்புறும்‌ தகையவோ தெண்டிரை மணல்களும்‌ 
அப்பெரும்‌ தொகையுரைக்‌ காற்றுமா றரிதரோ. 76 

[ இச்சருக்கத்தை எழுதுவோர்‌ கூறுவோர்‌ கேட்போர்‌ 
எய்தும்‌ பலன்‌ கூறல்‌. ] 

418 இப்பெருங்‌ காதையை எழுதுவோ ருரைசெய்வோர்‌ 
தப்புத லின்றியா தரவினாற்‌ கேட்பவர்‌ 
முப்பெரும்‌ பகையையும்‌ முடிவுகண்‌ டீறிலா 
ஒப்பருஞ்‌ சிவகதி யுற்றுவீற்‌ நிருப்பரால்‌ 77 


பஞ்சாக்கரச்‌ சருக்கம்‌ முற்றும்‌ * 


547. அளவை- எண்ணிக்கை, தெண்டிரை ஆகுபெயர்‌ - கடலைக்குறித் தது. 

£ 418 முப்பெரும்பகை - ஆணவம்‌, கன்மம்‌, மாயை, சிவகதி - வீடுபேறு, 

* இச்சருக்க இறுதியில்‌ பஞ்சாட்சரச்‌ சத்தி ம்பு முத்தும்‌ என்து 
டட! எழுதப்பட்டுள்ளது. ட 


ள்ட்டாவது 
அக்கினி தீர்த்தச்‌ சருக்கம்‌ 
[ முனிவர்கள்‌ ஓர்‌ அந்தணன்‌ தன்‌ பாவம்‌ நீங்கிப்‌ பழைய 
உருவெய்திய வரலாற்றைச்‌ சூதமுனியைக்‌ கூறுவேண்டுதல்‌ ] 
( அறுசீர்‌ விருத்தம்‌ ) 
819 பண்டையொரு தொழுகுலத்தோள்‌ பரம்பரன்வாழ்‌ 
நல்லூரின்‌ பாங்கர்‌ எய்திக்‌ 
கண்டவர்கள்‌ வியப்பெய்தச்‌ சுணங்கனுருத்‌ 
தணந்தபழங்‌ காதை யிப்பாற்‌ 
புண்டரிக முகமலர்ந்து புகல்வாயென்‌ 
றருந்தவத்தோர்‌ புகலச்‌ சூதன்‌ 
துண்டமதிக்‌ கண்ணியனைத்‌ தொழுதமிழ்த 
முமிழ்வதுபோற்‌ சொல்ல லுற்றான்‌ 1 


. [சூதன்‌ அவ்வந்தணனின்‌ வரலாறு கூறத்‌ தொடங்கி பொருநை 
நதிக்கரையில்‌ மாதவி என்பது அவன்‌ ஊர்‌ எனல்‌ ] 
490 பண்பயிலு மேழிசைய அறுகாலஞ்‌ 
சிறைச்சுரும்பர்‌ பசும்பொற்‌ நெட்டில்‌ 
கண்பொருவப்‌ பொருதுலவஞ்‌ சோலைவிளிம்‌ 
புடுத்துவளங்‌ கனிந்து காளும்‌ 
விண்குலவு நெடுஞ்சினைய கோழரைச்சம்‌ 
தகிலினொடு மலைத்தி யூக்கும்‌ 
தண்பொருனைப்‌ பொருகரையின்‌ மாதவீயென்‌ 
றொருமூது றமைந்த தன்றே A 


419  தொழுகுலத்தோன்‌ - அந்தணகுலத்தோன்‌. பாங்கர்‌ - பக்கம்‌. 
குணங்கள்‌ உரு - நாய்வடிவம்‌, தணந்த - நீங்கிய, துண்டமதி - 
பிறைச்‌ சந்திரன்‌. 

420 அஞ்சிறை - அகச்சிறகு, கோழரை - வயிரம்‌ முற்றிய ஷ்‌ (மரம்‌), 
சந்து - சந்தன மரம்‌. மலைத்தி - பொருது. 


18.8 
ட்ட 


அக்கினி தீர்த்தச்‌ சருக்கம்‌ 181 


[வசு என்னும்‌ அவ்வந்தணனின்‌ பண்பு, கல்வி முதலிய 
சிறப்புக்‌ கூறல்‌ ] 
421 அந்நகரின்‌ ஒருபனவன்‌ வசுவெனப்பேர்‌ 
தரித்துள்ளா னங்க மாறும்‌ 
பன்னுமறை யொருமான்கும்‌ ஐயம்வீப 
ரீதமறப்‌ பயின்ற மேலோன்‌ 
துன்னுடெடும்‌ புகமாளன்‌ சுருதிமெறி 
முறையொழுகும்‌ தூயோன்‌ நேயம்‌ 
மன்னுபொறை யறிஷக்கம்‌ நடுநிலைமை 
வாய்மைமுதல்‌ வாய்ந்த நீரான்‌ 2 


[ அவன்‌ நிகழ்த்தும்‌ இல்லறச்‌ சிறப்பைக்‌ கூறுதல்‌ ] 
492 இல்வாழ்க்கை நிலைக்குரிய மனை வியொடும்‌ 
மைந்தரொடும்‌ ஈறில்‌ மெய்ந்நூல்‌ 
சொல்வாழ்க்கை யொக்கலொடும்‌ எண்ணில்பல 
வளங்களொடும்‌ துவன்றித்‌ தூய 
பல்வாழ்க்கை நிலைபூண்ட சால்புடையோர்‌ 
அனையோரும்‌ பாரின்‌ மீது 
நல்வாழ்க்கை யிவன்வாழ்க்கை யெனமதித்து 
வியப்பெய்த நடக்கும்‌ நாளில்‌ 4 


[ அக்காலை பாண்டிய நாடாண்ட வேந்தன்‌ சிறப்புக்‌ கூறல்‌ ] 
423 சையமெனப்‌ பணைத்தெழுந்த திரடோளான்‌ 


சரணமெனத்‌ தரியார்ச்‌ சாய்க்கும்‌ 
செய்யமுடித்‌ தழும்பிருக்த விருதாளாள்‌ 
வளையாத செங்கோல்‌ வேந்தன்‌ 


பபப பபபல வ ப பெட்ட பமல ம மட பலி ப மம்‌ ட 

421 பனவன்‌ - அந்தணன்‌, அங்கம்‌ - வேதாங்கம்‌. சருதி சாத்திரம்‌, 

நீரான்‌ - தன்மையுடையவன்‌. 

, 422, ஈறில்‌. அழிவில்லாத, ஒக்கலொடும்‌ - உறவீனரோடும்‌, தவன்‌ றி. 
இறைந்து. ட 


382 நல்லூர்ப்‌ புராணம்‌ 


பையரவின்‌ முடிக்கிடந்த வுலகாள்மன்‌ 
னவன்கூடற்‌ பதிக்கு நாதன்‌ 


வையைகதித்‌ துறைபுரக்கும்‌ வமுதிமலை 
யத்துவசன்‌ கேர்வை வேலோன்‌ [2] 


( பாண்டிய மன்னன்‌ ஆட்சிச்‌ சிறப்பும்‌ செங்கோலும்‌ ] 
494 சீற்றமோ டயிலனுக்கிச்‌ செஞ்சிலைவா 
ளியைமருட்டிச்‌ செழுந்தோ டேந்தும்‌ 
போற்றுதா மரைமடந்தை பொருவுமலார்‌ 
கருந்தடங்கட்‌ பூசலல்லாற்‌ 
கூற்றுநா வெனச்சோரி குடித்துமிழும்‌ 
சுடர்வாளாற்‌ குறுகார்‌ வெய்ய 


ஆற்றல்சால்‌ பூசல்கடிம்‌ தடுபூசல்‌ 
பெறாதுபுவி யாளும்‌ நாளில்‌ 8 


[ பாண்டிய மன்னனின்‌ கொடைச்சிறப்பு ] 
496 இருகிதியைந்‌ தரு,சுரபி புட்கலா 
வர்த்தமணி யிவற்றோ டேற்றுப்‌ 
பொருவதைமேற்‌ கொண்டவன்போற்‌ பூசுரர்க்கும்‌ 
நாவலர்க்கும்‌ அன்பு கூர்ந்து 
வருமிரவ லாளருக்கும்‌ மாமணிநீள்‌ 
நிதிதாசு வளங்க ளெல்லாம்‌ 
ஒருவருகே ரில்லையென அவரவர்‌ வேண்‌ 
டியவெல்லாம்‌ உதவு கின்றான்‌ 7 


428 சையம்‌- மலை பணைத்து- திரண்டு, தரியார்‌ - பகைவர்‌. வழுதி... 
பாண்டியன்‌, நேர்‌ - ஒத்த, வைவேல்‌ - கூரியவேற்படை. 

424 அயில்‌ -வேல்‌. சிலைஃவில்‌. வாளி- அம்பு. பூசல்‌- ஊடற்போர்‌, 
சோமி - குருதி. குறுகார்‌ - பகைவர்‌, பூசல்‌ - போர்‌, 

428 இருகிதி - சங்கநிதி, பதும தி. ஐந்தரு - கற்பக முதலிய இந்து 
தருக்கள்‌, சுரபி காமதேனு, புட்கலாவர்த்தம்‌- மழையில்‌ ஒன்று. 
மணி - சிந்தாமணி. பொருவதை - ஒப்பாக அதனை. பூசரர்‌ - 
அர்தசார்‌. தூச - ஆடை, ௮ 


அக்கினி தீர்த்தச்‌ சருக்கம்‌ 138... 
[ வசு என்னும்‌ அந்தணன்‌ மன்னனிடம்‌ பெற்ற பரிசு ] 
896 முத்தமணி முகடமுத்தும்‌ பசும்பொற்கொள்‌ 
கைம்மருப்பின்‌ முயங்கச்‌ சேர்த்தி 
பத்திபத்தி மணிகுயின்ற தமனியத்தாற்‌ 
சூரம்கான்கும்‌ பருமித்‌ தார்க்கும்‌ 
கொத்துமணித்‌ தாமமணி தோகைநுதற்‌ 
புனைந்தனைய குழக்கன்‌ றோடும்‌ 
உத்தமஅவ்‌ வசுவினுக்குப்‌ பசுவொன்றீந்‌ 
தனனவனும்‌ உவப்பி னேடே 8 


[அந்தணன்‌ தான்பெற்ற பசுவைப்‌ பத்தியோடு பேணிக்‌ 
காத்துவரும்‌ நிலைகூறல்‌ 
427 ஏற்றவனும்‌ அவ்வியகெவ்‌ வியம்பயப்ப 
தவயவந்தர மெனவா யும்நாற்‌ 
சாற்றியதெய்‌ வதமிதுவே தருமத்தின்‌ 
உருவமது சரத மென்னாப்‌ 
போற்றுசரு திப்பொருளைப்‌ பின்செல்லும்‌ 
ஆரிடமே போல காளும்‌ 
ஊற்றமிகும்‌ வேதியனும்‌ அதன்குறிப்பின்‌ 
வழியேரின்‌ ரெழுகுகின்றள்‌ 9 


[பசுவை அந்தணன்‌ பேணும்‌ முறைமை கூறல்‌ ] 
498 கொடிவீடுபா சறுகினுடன்‌ வாலரிமேய்த்‌ 
தகடாரக்‌ குளிர்நீ ரூட்டி 


வடிசுதைதீற்‌ றியபுரையுட்‌ சமனிலத்தி 
னிசைந்தவகை வைக வைக்கோல்‌ 


426 முகடு - உச்சி. கைம்மருப்பு - யாணை. பத்தி - வரிசை, குரம்‌ - 
குதிரை. பருமித்து - சேணம்‌ முதலிய வீட்டு அழகு செய்து. 

487 அவ்வியம்‌ -தேவர்க்குப்‌ படைக்கும்‌ பொருள்‌ கெவ்வீயம்‌ (கெளவியம்‌). 
கோரோசனம்‌ பால்‌ தயிர்‌ முதலிய ஐந்து. சரதம்‌ - சத்தியம்‌, 
உண்மை, சுருதி- மனு முதலிய நூல்கள்‌. ஆரிடம்‌ - இருடிகள்‌ நெறி. 


184 நல்லூர்ப்‌ புரர்ண்ம்‌ 


அடியினம ளியிற்படுத்தும்‌ அசகமுடன்‌ 
ஈக்கதுவா தகற்றி நாளும்‌ 
கெடியதடங்‌ கண்மணிபோற்‌ போற்றியதன்‌ 
கன்றையுமந்‌ நெறியிற்‌ பேணி 10 


[பசுவாற்கொள்ளும்‌ பயனை நியதியோடு அவ்வந்தணன்‌ 
பெற்று வாழ்தல்‌ ] 
499 குடம்புரையும்‌ செருத்தல்முலை சுரந்துபீ 
ரோடுதலும்‌ குழக்கன்‌ றூட்டி 
முடிந்தபினர்‌ விஞ்சியபால்‌ கறந்துவே 
ளவிகளைந்து முறையி ஒற்றி 
அடைந்தகுழக்‌ கன்றினுக்கவ்‌ வான்போல 
அகங்கசிந்தா தரவு மல்கித்‌ 
தடம்புரிநா லணிமார்பன்‌ இப்பரிசே 
காத்தோம்பிச்‌ சரிக்கும்‌ நாளில்‌ 11 


[தன்‌ மகன்‌ திருமணத்தின்‌ பொருட்டு வேற்றூர்‌ செல்ல நேர்ந்த 
அந்தணன்‌ தன்‌ மாணாக்கன்‌ ஒருவனிடம்‌ பசுவை ஒப்பித்தல்‌] 


430 அரும்பெறற்சே யொருவனுக்கு மணம்புரிவா 

னெண்ணிமனை யாட்டி யோடும்‌ 

வீரும்பியதன்‌ கிளைஞூரொடும்‌ வேற்றரர்க்குச்‌ 
செலநடப்பான்‌ விழைந்து தன்பால்‌ 

பொருந்‌ தியவண்‌ கலைபயிலும்‌ மாணாக்கன்‌ “' : 
ஒருவனையிப்‌ புனிற்று நல்லான்‌ 

பெரும்பசி8க்‌ குகதிவசம்‌ மூன்றென்றா 
னவனுமந்தப்‌ பெற்றி நேர்ந்தான்‌ 18 


426 பாசறுகு - பசுமையான அறுகம்‌ புல்‌. வாலமி - தூய வைக்கோல்‌. 
அகடு ஃ வயிறு. சுதை - கண்ணம்‌. புரை - கொட்டில்‌. அமளி - 
படுக்கை. அசகம்‌ - ஒருவகை ஈ, கதுவாது - பற்றிக்கடிக்காமல்‌, 

429 புரையும்‌ - ஒக்கும்‌, செருத்தல்‌ - பால்மடி. பீர்‌ - சுரப்பு. சரிக்கும்‌ - 
ஒழுகும்‌. 

480 சேய்‌ - மகன்‌. கிளைஞர்‌ - சுற்றத்தார்‌, புனிற்றுகலாள்‌ - வ்‌ லு 
பசு. திவசம்‌ - நாள்‌. பெற்றி - செயல்‌ தன்மை, 


அக்கினி தீர்த்தச்‌ சருக்கம்‌ 135 


[ அந்தணன்‌ சென்றபின்‌ மாணவன்‌ ஒரு நாளிட்ட உணவை 
முழுதும்‌ உண்ட பசு இருநாள்‌ பட்டினியாகக்‌ கிடந்ததெனல்‌ ] 
481 நேர்ந்தபின்னர்க்‌ கவற்சியொரீத்‌ தீவேட்பான்‌ 
வேதியனும்‌ நெறியிற்‌ செல்லச்‌ 
சார்ந்தவிளை ஞர்களொடு மாணாக்கன்‌ 
முத்திவசம்‌ தனக்குங்‌ கூட 
ஆர்ந்தகொடிப்‌ பாசறுகு கொய்திட்டான்‌ 
அத்தினத்தின்‌ மடுத்த தெல்லாம்‌ 
ஆர்ந்தபசு பட்டினியே வீருதினமும்‌ 
கிடந்ததந்தோ வந்த ணீர்காள்‌. 18 


[ மீண்டுவந்த அந்தணன்‌ பசுவின்‌ நிலையை அறிதல்‌. ] 
492 விப்பிரனு மணமுடித்து மீண்டெய்திச்‌ 
சுரபிநிலை வினவ லோடும்‌ 
செப்பியவா றெொருங்குதினம்‌ மூன்றினுக்கும்‌ 
பச்சிளம்புற்‌ சேர்த்த வாறும்‌ 
அப்பசுமற்‌ றவையனைத்தும்‌ ஒருதினத்தின்‌ 
அருந்தியிரண்‌ டானி யந்தான்‌ 
துப்பருந்தப்‌ பெறாமலரும்‌ பசியூழந்து 
சோர்ந்ததுவும்‌ சொற்றார்‌ மன்னே. 14 


[| பசுவின்நிலை கேட்ட வசு மனங்கலங்குதல்‌. ] 
48 சொற்றலுமெட்‌ டுயீர்தீதுமனந்‌ துளங்கினன்மெய்‌ 
நடுநடுங்கிச்‌ சோர்ந்தா னாவி 


யிற்றவன்போற்‌ கிடர்தும்மீண்‌ டெழுக்திதனுக்‌ 
கென்செய்வோ மெனமா ழாந்தான்‌ 


491 கவற்சி - கவலை. ஒரீஇ. நீங்கி. தீவேட்பான்‌ - மணவிளைசெய்ய. 
மடுத்தது - உண்டது. ஆர்ந்த - உண்ட. 


492 விப்பிரன்‌ - பிராமணன்‌. சுரபி - பசு. ஆனியம்‌ - நாள்‌. துப்பு - 
உணவு. 


180 நல்லூர்ப்‌, புராணம்‌ 


கற்றதுவும்‌ கேட்டதுவும்‌ சீலமம்மென்‌ 
னகுமெனக்‌ கரைந்தான்‌, பின்னை 
மற்றதனுக்‌ கென்செய்வான்‌ மறையவனும்‌ 
அலமந்து வருத்தங்‌ கூர்ந்தான்‌. 16 


[ வசு நெறியோடு பசுவைப்‌ புரக்காமையின்‌ பெரும்‌ பாதகம்‌ 
செய்வதனாகக்‌ கருதி வருந்துதல்‌. ] 


434 ஏற்றல்விதி யேனும்‌ஆன்‌ ஏற்பதுதீ 

ததனினுந்தீ திரண்டா னேற்றல்‌ 

போற்றலரி தெனவிற்றாற்‌ றலைமுறையேழ்‌ 
பொன்றுமெனப்‌ புகலா நிற்பார்‌ 

தோற்றமிகு மாவினைக்காத்‌ தளிப்பவர்க்கே 
ஈற்கதியும்‌ துணிவி றம்மால்‌ 

ஆற்றுகெறி யாற்புரவா தடைந்தனம்பா 
தகமென்னா வறிவி ஜோர்ந்தே. 26 


[ வசு ஆவினை ஓர்‌ அந்தணக்குத்‌ தானமாகக்‌ கொடுத்து பின்‌ 
இயமனுலகில்‌ இருநூறு ஆண்டுகள்‌ நிரயத்‌ துன்பம்‌ உறுதல்‌. ] 
436 வேதியனு ம ..தரம்‌ தாவினையோர்‌ 
விப்பிரர்க்கு விருப்பி னீந்தே 
ஏதமிலா வாழ்காளுக்‌ கெல்லைகண்டு 
மறலியுல கெய்தி யன்ஜேன்‌ 
தீதுடைய நிரயமதிற்‌ நினமிரண்டான்‌ 
பசியுழந்த தீங்கு தன்னால்‌ 
மாதுயர மீதூர மாழாந்து 
தூற்றிரட்டி வருடம்‌ ஆழ்ந்தான்‌. 17 
489 இற்றவன்‌ - $ங்கினவன்‌. மாழாந்தான்‌ - மயங்கினான்‌. அலமந்து - 
கலங்கி. 
484 ஆன்‌ - பச. விற்றால்‌ - விலையிட்டால்‌, பொன்றும்‌ - அழியும்‌. 
புரவாது - பேணாமல்‌, ஓர்க்தே- எண்ணி. 
485 ஏதம்‌ - குற்றம்‌. மறலியுலகு- யமன்‌ உலகம்‌, கிரயம்‌ - நரகம்‌. 
ஆன்‌ - பச. மாழாந்து- மயங்கி. நூற்றிரட்டி - இருநூறு. 


அக்கினி தீர்த்தச்‌ சருக்கம்‌ 137 


[ அவன்‌ பின்பு மறுபிறவிநாயாகத்‌ தோன்றிச்‌ சுற்றி வருந்தி 


496 


437 


438 


அகத்தியரின்‌ ஆசிரமத்தை யடைதல்‌ ] 

நிரையவுல கதுநீங்கி நிலவுலகம்‌ 
தனையடைந்து நெறியொன்‌ நில்லார்‌ 

புரையுடைய ஞாளியாய்ப்‌ பிறந்தைநா 
றெய்திமுனம்‌ புரிந்த ஈன்றால்‌ 

வரையினையொத்‌ துயர்திணிதோள்‌ வல்லவுணர்‌ 
வலிசாய வானே ருய்யத்‌ 

திரையெறிவா ரிதியுடைய தமிழ்‌ முனிவன்‌ 
ஆச்சிரமஞ்‌ சேர்ந்தா னன்றே. 18 


[அகத்தியர்‌ ஆசிரமத்தின்‌ பெருமை கூறல்‌] 
( கலி விருத்தம்‌ ) 
அன்ன வாச்சிர மத்தி னணிநலம்‌ 
பன்ன காதி பனுக்கும்‌ பகர்ந்திட 
உன்னொெ ணாதெனின்‌ ஊழ்முறை யாலுணர்ம்‌ 
தென்ன வாறெடுத்‌ தெங்ஙன மோதுகேன்‌ 2 19 


[ பொதியமலையின்‌ சிறப்பும்‌ செழிப்பும்‌ ] 


சந்த மோடுத மிழ்மண மிக்கது 

முந்தை மாதவ ரெண்ணிலர்‌ மொய்ப்பது 

இந்தி ராதிபர்‌ யாருமி ருப்பது 

மந்த மாருதஞ்‌ குழ்மலை யாசலம்‌ 90 


486 புரை - குற்றம்‌. ஞாளி- நாய்‌. பிறந்தை ஃ பிறப்பு, கன்று - 
பசுவினை ஓர்‌ அந்தணனுக்கீந்த ஈன்மை. வலிசாய - ஆற்றல்கெட. 
வாரிதி - கடல்‌. உடைய - வயிறார உண்டு அடைந்த. தமிழ்‌ 
முனிவன்‌ - அகத்தியன்‌. த 


497 பன்னகாதிபன்‌ - ஆதிசேடன்‌. உள்னெனாது - எண்ண முடியாது. 


498 சந்தம்‌ - சந்தன மரங்கள்‌. மந்தமாருதம்‌ - தென்றல்‌. மலையரசலம்‌ .. 
பொதியமலையைக்‌ குறித்தது. 


138 


நல்லூர்ப்‌ புராணம்‌ 


[ பொதியமலையின்‌ அருவி வருணனை ] 


439 ஆளி யேற்றி னசைந்தரு விப்புனல்‌ 


நீள்கு வட்டிடை நின்றிழி கின்றன 
மீளி யுற்றவி ராட்புரு டன்மணித்‌ 
தோளி லிட்டமும்‌ நூலெனத்‌ தோன்றுமால்‌ 21 


[ மலை முகடுகளின்‌ வருணனை ] 


440 கணங்கொள்‌ சாந்தம்‌ கமழ்குவட்‌ டின்னிடை 


மணங்கொள்‌ வேங்கை மணம்வீரிக்‌ கின்றன 
குணங்கொள்‌ பார்மகள்‌ கொங்கைத்‌ தலத்தின்‌ மேற்‌ 
சுணங்கு பூத்தது போன்மெனத்‌ தோன்றுமால்‌. 949 


[ மேகங்கள்‌ வந்து படியும்‌ வருணனை ] 


441 வந்து வைகிய வாசவன்‌ வேழமும்‌ 


499 


440 
441 


442 


கந்து கொல்லுங்‌ கடகளிற்‌ றீட்டமும்‌ 
முந்து மஞ்சமுன்‌ விருண்ட மேகமும்‌ 
பந்தி பந்திக்‌ குலவுமோர்‌ பாங்கெலாம்‌. 23 


[மயில்‌ கிளி அன்னம்‌ முதலிய விளங்கும்‌ வருணனை ] 


849 முருக னூர்தி முராரி செலுத்திய 


கருடன்‌ வேதன்‌ கடவிய வோதிமம்‌ 
உருவி லான்கிளி யொன்றுட னென்றுசாய்‌ 
மருவி வைகும்வண்‌ காவின்‌ மருங்கெலாம்‌, 24 


ஆனி - சிங்கம்‌. குவடு - உச்சி. மீளி - வலிமை, முந்நூல - 
பூனூல்‌. 

பார்மகள்‌ - பூமிதேவி. சுணங்கு - ஒருவகை அழகுப்‌ படர்ச்சி. 
வாசவன்‌ - இந்திரன்‌. வேழம்‌ - ஐராவதம்‌. கந்து - கட்டுத்தறி. 
மஞ்சு - வெண்‌ மேகம்‌. பந்தி - வரிசை, 

முருகலூர்தி - மயில்‌, முராரி - திருமால்‌. வேதன்‌ - பிரமா. 
ஓதிமம்‌ - அன்னம்‌, உருவிலான்‌ - மன்மதன்‌, வண்கா - வளமிக்க 
சோலை, 


அக்கினி தீர்த்தச்‌ சருக்கம்‌ 189 


448 
444 


445 


446 


443 


[முனிவர்களும்‌ தேவசாதியாரும்‌ இசைக்கும்‌. 
பாட்டொலிகளின்‌ வருணனை ] 


மாவின்‌ பாடலும்‌ நான்மறைக்‌ கீதமும்‌... - 
தாவில்‌ கின்னரர்‌ தந்திரி யோசையும்‌ 

மேவ ரம்பையர்‌ மென்சிலம்‌ போதையும்‌ 

தேவ துந்துபி யார்ப்பும்‌ திசையெலாம்‌. ௦ 


[தேவ மாதர்கள்‌ உறைதலால்‌ எழும்‌ நறுமண வருணனை ] 


444 


440 


446 


வாச வார்குழல்‌ வானர மாதரார்‌ 

பூ* சாந்தமும்‌ பொன்னரி மாலையும்‌ 

காசு லாமலர்க்‌ கற்பகத்‌ தாமமும்‌ 

ஆசை யெங்கு மருங்கடி வீசமால்‌. (212) 


[சுனைகளும்‌ தடங்களும்‌ பற்றிய வருணனை ] 


குண்டு நீர்ச்சனை பூத்த குவளையும்‌ 

அண்டர்‌ மாட்டின்‌ அரிவையர்‌ வாட்கணும்‌ 

கண்டு வேறு கணிப்ப தருமையின்‌ 

வண்டு சூழ்ந்தலம்‌ வந்தும யங்குமால்‌, 27 


[ சுணங்கனாகிய வசுவை அகத்தியர்‌ காணுதல்‌ ] 


இன்ன தன்மை மலயத்‌ திலங்கொளிப்‌ 

பன்ன சாலையும்‌ பாங்குடன்‌ வைகிய . . 

அன்ன வாய்மை யகத்தியன்‌ கண்டனன்‌ . 

முன்ன வன்செய்‌ தவத்தின்‌ முதிர்ச்சியால்‌. . .8 


தந்திரி- யாழ்கரம்பு, ஒதை- ஒசை. ஆர்ப்பும்‌- ஆரவார ஒலியும்‌. 
வான்‌அரமாதர்‌ - தேவ மகளிர்‌. காச - ஒளி. தாமம்‌. - மாலை. 
ஆசை - திக்கு. அருங்கடி - அரிய நறுமணம்‌, 

குண்டு£ர்‌ - ஆழமானநீர்‌. கணிப்பது - எண்ணுவது. அலம்வந்து - 
சுற்றிச்‌ சற்றி வந்து. , 
மலயத்து - பொதிய மலையிடத்து. முன்‌ அவன்‌ செய்த - முன்புவச 
செய்த, 


140 நல்லூர்ப்‌ புராணம்‌ 


[அகத்தியர்‌ அவன்‌ நிலையுணர்ந்து இரங்கிக்‌ கூறுதல்‌ ] 
447 கண்டு கும்ப முனிவன்‌ கருணையாற்‌ 
பண்டு மற்றவற்‌ குற்ற பரிசெலாம்‌ 
தண்ட லின்றிய தன்மையி னோர்ந்துவாய்‌ 
விண்டு கேண்மதி யென்ன வீளம்புவான்‌. 29 


[வசுவை நோக்கி அவன்‌ பழைய வரலாறு கூறல்‌] 


448 வழுவில்‌ வென்றி மலயத்‌ துவசன்பால்‌ 


கழுகு பாற்பசு வொன்றுநீ யேற்றதும்‌ 
பழுதில்‌ விஞ்சை பயில்பவ னஞுலதற்‌ 


கழிபெ ரும்பசி யுற்றது மாய்ந்தனம்‌. 30 


[ இதுவுமது ] 
449 அன்ன தீமையி னலவ னேடுதீ 
இன்னல்‌ கூர்நிர யத்திடை யெய்தியே 
பன்ன ருந்துயர்‌ பற்பல வெய்தினை 
பின்னும்‌ ஞாளிப்‌ பிறந்தையுற்‌ றுய்மன்னே 21 


[பசுவை பட்டினி விட்டோர்‌ எய்தும்‌ நிலை கூறுதல்‌ ] 


சீ90 சிறந்த வரன்பசி சேர வருத்தியோர்‌ 
இறந்து தீய நிரயத்தின்‌ எய்தியே 
பிறந்தை தாறுகா யாகப்‌ பிறந்துபின்‌ 
அறக்த பும்புலைச்‌ சென்ம மடைவரால்‌ 32 


447 கும்பமுனி - அகத்தியன்‌. தண்டலின்றி - தாழ்வில்லாமல்‌, ஓர்ந்து - 
அறிந்து. விண்டு - திறந்து. 

448 மலயத்துவசன்‌ - அந்தனணனுக்கு பசுவைத்‌ தானங்கொடுத்த 
பாண்டிய மன்னன்‌. கழிபெரும்‌ - மிக்க, பயில்பவன்‌ - மானாக்கன்‌, 

449 அவனோடு - பசுவை இரண்டு நான்‌ பட்டினி கிடக்கச்‌ செய்த 

.... வசுவின்‌ மாணாக்கனோடு. பன்னரும்‌ - சொல்லுதற்கரிய. 

450 இறக்து - இறக்தபின்பு, தபும்‌ - தவறியொழுகும்‌. - சென்மம்‌ - 

பிறப்பு. 


அக்கினி தீர்த்தச்‌ சருக்கம்‌ 141 


[ அகத்தியர்‌ வசுவின்‌ துயர்‌ நீங்க உபாயங்கூற முற்படுதல்‌ ] 


461 


462 


புந்தியாரப்‌ புரிந்திலை யாதலால்‌ 

வந்த தீங்கினை மாற்றுமு பாயம்யாம்‌ 

சிந்தை செய்து தெளிவுறக்‌ கூறுதும்‌ 

அந்த ணாள வதற்கஞ்சே லென்றாள்‌ டல இதி 


[ இறைவனருளால்‌ உன்னைக்‌ காப்பேன்‌ எனல்‌ ] 


உச்சிப்‌ போதிடை ஞாளி யுருக்கொடு 

நச்சி வந்திடும்‌ மான்மறை வேதிய 

செச்சை மேனிச்‌ சிவனரு ளாலின்றே 

நிச்ச லும்புறம்‌ காப்பல்நி னையென்றான்‌ சக 


[ பசுவைத்‌ தானமிட்டோர்‌ எய்தும்‌ பயன்‌ கூறல்‌ ] 


468 என்று பின்னு மினிதெடுத்‌ தோதுவான்‌ 


கன்றி னேடுங்‌ கபிலைக்‌ கனிவீனால்‌ 


ஒன்று ஈல்கி னுலக முழுவதும்‌ 
நன்று ஈல்குஈர்‌ ஈற்பல னெய்துவார்‌ 1] 


[ பாலாபிடேகம்‌ இறைவற்‌ கியற்றுவார்‌ எய்துப்‌ பயன்‌ கூறல்‌] 


சீர்‌4 செய்ய தேனுடன்‌ சேதாவெண்‌ பாலிளை 


ஐயன்‌ சென்னியி லாட்டிய தூயவர்‌ 
உய்யும்‌ வண்ணம்‌ உறும்பயன்‌ மாள்மறிக்‌ 
கைய எல்ல தெவர்கட்‌ டுரைப்பரே 88 


451. புந்தி வயிறு, ஆர - நிறைய. உபாயம்‌ -- வழிமுறை, 


452 நச்சி - விரும்பி. செச்சை -- ஒரு மலர்‌. மிச்சலும்‌ - காள்தோறும்‌. 


£452 கபிலை - பசு, கனிவினால்‌ - அன்பால்‌. ஈன்று - பெரிது, 


494 சேதா செற்டிறப்‌ பசு. ஆட்டிய - அபிடேகம்‌ செய்த, கட்டுகரப்பர்‌ - 
விரித்துச்‌ சொல்லுவார்‌. 


142 நல்லூர்ப்‌ புராணம்‌ 


[ சிவலிங்கங்களின்‌ பெருமை கூறுதல்‌ ] 


866 மானு டச்சிவ லிங்கத்தின்‌ மாண்புடைத்‌ 
தான ஆரிட லிங்க மதிகமாம்‌ 
எனைச்‌ சித்த விலிய்க மதனினும்‌ 
ஊன மற்ற பயன்பெரி துய்க்குமால்‌ 87 


[ சிவலிங்கத்திற்குப்‌ பஞ்சாமிர்த அபிடேகம்‌ செய்வார்‌ 
எய்தும்‌ பயன்‌ ] 
866 இயம்பும்‌ சித்த விலிங்கத்தி னும்பயன்‌ 
சுயம்புலிங்க மதிகஞ்‌ சுரக்குமால்‌ 
வியந்து பஞ்சமிர்‌ தம்விழைம்‌ தாட்டினர்‌ 
நயங்கொள் சாயுச்‌ சியபதம்‌ ஈண்ணுவார்‌ 38 


[பசு முதலியவற்றைத்‌ தெரிசித்தோர்‌ எய்தும்‌ பலன்‌ கூறல்‌ ] 


467 ஆவி ஊைத்தெய்வ தங்களை யன்பினாற்‌ 
பாவு தீர்த்தங்‌ களைப்பரன்‌ அன்பரை 
யாவ ரேனும்‌ இனிது தெரிசித்தோர்‌ 
ஓவில்‌ பாவங்கண்‌ முற்றும்‌ ஒழிவரால்‌ 39 


[ அறிந்துசெய்த பாவங்கள்‌ அரனைப்‌ பூசிக்க விலகும்‌ எனலும்‌ 
ஈட நீ ஆவினைத்‌ தானம்‌ செய்தமையின்‌ சிறிது பேறு 
பெற்றனை எனலும்‌ ] 
458 அறிந்தி யற்றிய பாவ மரன்பதஞ்‌ 
சிறந்த அன்புடன்‌ பூசிக்கத்‌ தீருமால்‌ 
கிறங்கெொ ளாவை நெறிபயி லந்தணர்க்‌ 
கறந்த வாமல்‌ அளித்தனை யாமரோ 40 


455 ஆரசிடலிங்கம்‌ - முனிவர்கள்‌ தாபித்த லிங்கம்‌. ஊனம்‌ - குற்றம்‌. 
456 சுரக்கும்‌ - வழங்கும்‌. சாயுச்சியம்‌ - இறைவனோடுறையும்‌ பேறு. 
457 தெய்வதம்‌ - தெய்வம்‌. பரன்‌ அன்பர்‌ - சிவனடியார்‌. ஓவில்‌ - 
நீங்காத. 


458 . அரன்யதம்‌ - சிவனுடைய பாதங்கள்‌, ஆவை- பசுவை, தவராமல்‌ - 
்‌ இகடாலல்‌, 


அக்கினி தீர்த்தச்‌ சருக்கம்‌ 348 


809 


[உன்‌ குறை நீங்கவழி கூறுவேன்‌ எனல்‌ ] 
ஆத லானவை பாதிய கன்றது . 
வேத பாரக! விஞ்சிய தற்குமிப்‌ 


போது முத்திப்‌ பொருந்திய தாலிஃ 
தேத நீங்க வியம்புதுங்‌ கேட்டியால்‌ 4 


[ குடந்தையின்‌ தென்திசையில்‌ உள்ள நல்லூரைப்‌ பற்றி 


460 


விளக்குதல்‌ ] 
சுழிக்கும்‌ தெண்டிரை தூமணி யெற்றுகீர்‌ 
செழிக்கும்‌ காவிரித்‌ தெக்கணத்‌ தீர்த்தத்தில்‌ 
கொழிக்குஞ்‌ சோதிக்‌ குடந்தைக்‌ கிமதிசை 
கழிக்குய்‌ கோணத்திற்‌ காவதம்‌ பாதியில்‌ 49 


[ சித்தர்‌ முதலியோர்‌ சூழ்ந்து வணங்கும்‌ சுந்தரகிரியைச்‌ சுட்டுதல்‌ ] 


461 


202 


சித்தர்‌ சாரணர்‌ தேவ ரியக்கர்கள்‌ 

பத்த ரந்தணர்‌ பண்ணவர்‌ யோகிகள்‌ 

சுத்தர்‌ சூழ்சம்‌ தரகிரி என்னவே 

அத்தர்‌ வாழும்‌ அசலமொன்‌ றுண்டரோ 43 


[ ஆண்டுள்ளது அக்கினி தீர்த்தமெனல்‌ 
அக்கினி தீர்த்தத்தின்‌ பெருமை கூறுதல்‌ ] 


சாற்று மச்சுக்‌ தரகிரி தன்வயிற்‌ 

போற்று மங்கித்‌ திசையினோர்‌ பூந்தடம்‌ 

ஆற்றல்‌ மிக்கதோ ரக்கினி யாற்றந்‌ 

தேற்ற மெய்தி யிலங்குமற்‌ றென்பவே {4 


வவவிவையவைகைவவளைை கை ைையைய யை யை ளை வ வை ளை கைக வணவைய வைகை கைக தசை வைக கைக வைச்ச யவை வைகைவகசைக ஒசையை வசை வைகைகைகையைக கைய ளவ ணவம்‌ வைவ்‌, 
459 நவை - குற்றம்‌. விஞ்சியது - எஞ்சியிருக்கும்‌ பாவம்‌. உத்தி - வழி, 


160 தூமணி - வயிரம்‌ முதலிய மணிகள்‌, கிமதிசை - கெள்திசை, 
காவதம்‌ - காத தூரம்‌. 


461 பத்தர்‌ - பக்தர்கள்‌. பண்ணவர்‌ - கந்தருவர்‌. அத்தர்‌ -மேலாளவர்‌] 


462. அங்கித்‌ திசை -தென்கிழக்குத்திசை, தடம்‌ - தீர்த்தக்‌ குளம்‌. . 


44 ந்ல்லூர்ப்‌ புராணம்‌ 


463 சொற்ற வத்தடக்‌ தூய்மையி லுண்டியின்‌ 
குற்ற முற்றுங்‌ குறுகலும்‌ தீர்ப்பது 
பெற்ற முரும்‌ பிரானருள்‌ போல்வது 
எற்று நீர்க்கங்கை யொப்பதத்‌ தீர்த்தத்தை கீ்‌ 


[அத்தீர்த்தத்தின்‌ கரையில்‌ உள்ள அரசமரத்தின்‌ அடியில்‌ 

சென்று நிற்கக்‌ கூறுதல்‌ ] 

464 வலங்கொண்‌ டன்னதன்‌ மாடொரு பிப்பிலம்‌ 
நலங்கொண் டோங்கும்‌ ஈயங்கெமு மற்றதின்‌ 
நிலங்கொள்‌ மூலத்தின்‌ நீசென்று நின்றிடின்‌ 
பொலங்கொள்‌ பங்கயப்‌ பூந்தடம்‌ ஆங்கதில்‌ 26 


[அத்தீர்த்தத்தில்‌ நீராடி வரும்‌ நல்லவர்‌ ஒருவரின்‌ சடைநீர்த்‌ 
துளிபட உன்‌ நாயுரு நீங்கி நலம்பெறுவாய்‌ எனல்‌ ] 
466 ஆடும்‌ ஈல்லவ ராய்மலர்க்‌ குஞ்சியின்‌ 
வீடும்‌ நீர்த்துவ லைத்துளி விசலும்‌ 
நீடு தீவினை நீங்கும்‌ நினதுருக்‌ 
கூடும்‌ அந்தணக்‌ கோமகன்‌ என்னவே 47 


( பின்னர்‌ பிரமதீர்த்தத்தில்‌ மூழ்குமாறு பணித்தல்‌ ] 


486 பரவு மத்தடம்‌ ஆடிப்ப ரவினால்‌ 
விரவு மந்தணர்‌ தம்முடன்‌ மேவிநீ 
அரவு பூண்டருள்‌ அண்ணலின்‌ சன்னிதிப்‌ 
பிரம தீர்த்தத்தின்‌ பெற்றியின்‌ முழ்கியே 48 


468 தூய்மையில்‌ உண்டி - புலால்‌, கள்‌ முதலியன, குறுகலும்‌ - 
அடைந்தவுடன்‌. பெற்றம்‌ - கானை ( இடபம்‌). 


464 மாடு - பக்கம்‌. பிப்பிலம்‌ - அரசமரம்‌. முலம்‌ - அடி, 
௨405 ஆடும்‌ - மூழ்கும்‌. குஞ்சி - தலைமுடி. வீடும்‌ - வழியும்‌. 
466. பரவும்‌. வணங்கத்தகும்‌, மேவி - பொருந்தி, பெற்றி. முறை: 


அக்கினி தீர்த்தச்‌ சருக்கம்‌ 145 
[பின்னர்‌ திருக்கோயில்‌ புக்கு வழிபடுக எனல்‌ ] 
467 ஆல யத்தெய்தி அன்புடன்‌ மும்முறை 
ஏல வேவலம்‌ வந்திறை வன்பதம்‌ 


சீல மாக வுமையுடன்‌ சேவித்து 
மூல வைந்தெழும்‌ தோதி முறைமையால்‌ 49 


[ சிவராத்திரி நாள்‌ வருதலின்‌ விரைந்து செல்கென ஏவுதல்‌ ] 


208 சொல்லு மாறுதொ முதங்ஙன்‌ வாழுகாள்‌ 
எல்லை காறு மிருத்தி சிவரிசி 
வல்லை வந்துறு மாசியும்‌ வந்ததால்‌ 
ஒல்லை ஏகெனப்‌ பின்னரு மோதுவான்‌ 60 


[ இறைவன்‌ நல்லருள்‌ புரிவானெனல்‌ ] 


469 தலவி சிட்டத்தி னுற்பிர சன்னதை 
நிலவு மாற்சிவன்‌ நின்னெதிர்‌ தோன்றியே 
அலகி லாவப ராதட்‌ சமரெனக்‌ 
குலவி வேண்டுவ யாவுங்‌ கொடுப்பரால்‌ 61 


[ அகத்தியர்‌ இவ்வாறு கூறக்கேட்ட வசு ஆங்குப்‌ புறப்படல்‌ ] 


470 அப்ப திக்குமீ போதற்‌ கறிவுமாம்‌ 
ஒப்பரும்‌ பரிசாலின்‌ றுதவினம்‌. 
செப்பு மாறுசெல்‌ வாயென்‌ றகத்தியன்‌ 
தப்பி லாததன்‌ சாலைபுக்‌ கானரோ 52 


467 சீலமாக - ஒழுக்க முறையாக. 


468 இருத்தி - அங்குத்‌ தங்கியிருப்பாயாக. சிவநிசி ஃ சிவனிரவு, 
வல்லை - விரைந்து, மாசி - மாசித்‌ திங்கள்‌, ஒல்லை... விரைந்து 


469 விசிட்டம்‌ - மிக்க சிறப்பு, பிரசன்னம்‌ - காட்சி, குலவி - விளநிகி 


470 பரிசு - அருட்டன்மை, உதவீனம்‌ - கூறிலோம்‌, 
௪. 19-20 


146 நல்லூர்ப்‌ புராணம்‌ 


. [அவன்‌ பொதிய வெற்பை வலம்‌ வந்து பணிதல்‌ ] 


471 ஞாளி முத்தமிழ்‌ நற்றவன்‌ தாள்மலர்‌ 
தூளி யாடிதன்‌ தோகை குழைத்துராய்‌ 
ஆளி யெற்றி அருவிவந்‌ தார்க்குமம்‌ 
மீளி வெற்பை வலங்கொண்டு மீண்டரோ 62 


[ கடம்பாடவி இலிங்கத்தை வழிபட்டுச்‌ செல்லுதல்‌ ] 


479 தமிழ்ம ணந்தரு தண்பொரும்‌ தப்புனல்‌ 
இமிழ்த டந்துறை யாடி யினிதுராய்க்‌ 
கமழ்ஈ றுந்துணர்‌ பூங்கடம்‌ பாடவி 
அமிழ்த லிங்கத்தை யன்புட னோக்கியே 64 


[ வையையில்‌ நீராடிப்‌ பின்‌ சிராப்பள்ளி வழியாக வருதல்‌. ] 


473 வையை மாடதி யாடி வழிக்கொளி 
ஐயன்‌ வாழ்சிராப்‌ பள்ளி யடைந்துமான்‌ 
கையன்‌ வாரணக்‌ கானங்‌ கண்ணுற்று 
மெய்யன்‌ வாழ்பதி யேனவும்‌ மேவீயே. [212] 


| ஐயாற்றிறைவனை வணங்கிக்‌ குடந்தை வந்து பின்‌ 
அவன்‌ ௩ல்லூரையடைதல்‌, ] 
474 நம்பன்‌ பஞ்ச தத்தை வலங்கொண்டு 
பம்பு காவிரித்‌ தீர்த்தம்‌ படிந்துராய்க்‌ 
கும்ப கோணங்‌ குறுகிக்‌ குழகன்வாழ்‌ 
உம்பர்‌ போற்றும்ஈல்‌ ஓரரைவந்‌ துற்றதால்‌. 66 


471 ஞானி ஃ வசுவாகிய நாய்‌, தூளி - தூசு. தோகை ஃ வால்‌, 
ஆளி - யாளி (சிங்கம்‌). வெற்பு - பொதியமலை. 


472 தண்பொருந்தம்‌ - பொருகை கதி (தாமிரவருணி). கடம்பாடவி - 
கடப்பந்துறை. நோக்கி - தரிசனம்‌ செய்து. 


478 வழிக்கொனீஇ- வழியாக. மான்கையன்‌ - சிவபெருமான்‌, வாரணக்‌ 
காணம்‌ - திருவானைக்கா. ஏனவும்‌ - பிற தலங்களும்‌. 


474 பஞ்சநதம்‌ - திருவையாறு. குழகன்‌ - சிவபெருமான்‌. 


அக்கினி தீர்த்தச்‌ சருக்கம்‌ 


(ப 


[ அக்கினி தீர்த்தத்தில்‌ மூழ்கி அரசமரத்தின்‌ கீழ்‌ அவன்‌ நிற்றல்‌ ] 
476 உற்று நேசம்‌ உவட்டெடுத்‌ தோடவாங்‌ 


476 


கற்ற மின்றியவ்‌ வக்கினி தீர்த்தத்தைச்‌ 
சுற்றி மும்முறை சூழ்வந்‌ தரசின்கீழ்‌ 
சொற்ற வாறு சுணங்கன்‌ வதிந்ததால்‌ 


[ முனிகுமாரன்‌ சடைநீர்ப்‌ படுதல்‌. ] 
துனிவு தீர்க்குமத்‌ தூய்தடம்‌ தன்னிலோர்‌ 
மூனிகு மாரன்‌ முமழுகித்தன்‌ குஞ்சிடீர்‌ 
இனிதி னாற்றுழி யெற்றுமோர்‌ சீகரம்‌ 
அனைய ஞாளிதன்‌ னாகத்‌ தணைந்ததால்‌ 


[ ஞாளிஉரு நீங்கி வசு அந்தண உடம்பு பெறுதல்‌ ] 


477 அன்ன காலையி னவ்வுரு நீங்கித்தன்‌ 


முன்னை வேதிய முரு முற்றினான்‌ 
மன்னு சித்த குளிகையின்‌ மாட்சியால்‌ 
பொன்ன தாகிப்‌ பொலிகரும்‌ தாதென 


[ மீண்டும்‌ பெற்ற உடம்பின்‌ எழில்நல வருணனை, ] 


478 வால ஞாயிற்றின்‌ மண்டிலத்‌ தின்னுருக்‌ 


கோல மோவியன்‌ குத்தி வகுத்தெனக்‌ 


காலுஞ்‌ சோதிக்‌ கரசர னணாதிகள்‌ 
ஞாலம்‌ யாவும்‌ வியப்ப ஈலஞ்செய 


67 


68 


69 


60 


475 உவட்டெடுத்து - பொங்கி, அற்றம்‌ - மறதி. 


சுணங்கள்‌ நாய்‌, 


476 துனிவு- வெறுப்பு (பாவம்‌). சீகரம்‌ - நீர்த்துளி, அணைர்தது - 
பட்டது. 

417 அவ்வுரு - மாய்‌ வடிவம்‌. சித்தகுளிகை - இரும்பைப்‌ பொன்னாக்கும்‌ 
ஆற்றலுடையது. 

478 வாலஞாயிறு - இளஞ்சூரியன்‌. கோலம்‌ - அழகு, காலும்‌ - 
வெளிப்படும்‌, கரசரணாதிகள்‌ - கால்கை முதலிய உறுப்புக்கள்‌. 


148 


479 


நல்லூர்ப்‌ புராணம்‌ 


[ இதுவுமது ] 
சாற்று நான்மறை தன்னுட ஒறங்கம்‌ 
போற்று வான்முகம்‌ பொற்ப நிலாவினை 
தூற்ற தன்ன நுடங்குமும்‌ நூலுடன்‌ 
ஏற்ற மானுரி மார்பத்‌ தெழிலுற 61 


[ அங்கு வாழ்கின்ற அந்தணர்கள்‌ இவ்வற்புதங்‌ கண்டு 


480 


கூறுதல்‌. ] 
தோன்றி நின்ற சுருதியம்‌ தோன்றலை 
ஆன்ற நூலணி மார்புடை யந்தணர்‌ 
ஊன்று காத லுவட்டெடுத்‌ தோடமேர்‌ 
ஏன்று நோக்கி யிஃதிரும்‌ பூதென்றார்‌ 62 


( வசு, பின்னர்‌ பிரமதீர்த்தத்தில்‌ மூழ்கிவிட்டுக்‌ கோயிலுக்குள்‌ 


481 


482 


செல்லுதல்‌. ] 
என்ன வன்னவ ரோடு மிசைந்தவன்‌ 
பின்னர்‌. வந்து பிரமதீர்‌ தத்தினிற்‌ 
சொன்ன வன்ணமே தோய்ந்து கடன்கழி 
முன்ன வன்றிருக்‌ கோயிலை முன்னினான்‌. 63 


[ இறைவனை வணங்கி வலம்‌ வருதல்‌. ] 
ஆல யத்தினை யெய்திய வந்தணன்‌ 
ஞால முற்றும்‌ புகழ்தரு கந்திமுன்‌ 
மால யற்கரி யானை வணங்கிப்பின்‌ 
சீல மாய்மும்‌ முறைவலஞ்‌ செய்தரோ 64 


479 நூற்றதன்ன - நாலாகத்திரித்தாற்போல, மானுரி - மான்தோல்‌, 


480 தோன்றலை- வசவாகிய அந்தணனை. ஏன்று - நிமிர்ந்து. இறும்பூது - 
: வியப்பு. 


481 செரன்னவண்ணம்‌ - அகத்தியர்‌ கூறிய முறைப்படி, தோய்ந்து - 


முழ்கி, 


அக்கினி தீர்த்தச்‌ சருக்கம்‌ 149 


[ காசி விநாயகரையும்‌ அம்பிகையையும்‌ வணங்குதல்‌. ] 


483 காசி யைங்கரன்‌ கான்மலர்‌ கைதொழு 
தீசன்‌ சேவடி யேற்றி யிறைஞ்சியே 
ஆசை மீக்கொள அம்பிகை தாளிணை 
வாச மாமலர்‌ வாழ்த்தி வணங்கியே 66 


[ வசு சிவராத்திரி நன்னாளை எதிர்நோக்கி யிருத்தல்‌. ] 
484 இன்ன தன்மை நியம மினிதுசெய்‌ 
தன்ன வூர்தி யனையவவ்‌ வந்தணன்‌ 
சொன்ன வைந்கெழுத்‌ தோதித்‌ துளக்கற 
மன்னி யாங்குச்‌ சிலபகல்‌ வைகினன்‌. 66 


[சிவராத்திரியன்று வசு இறைவனைப்‌ பூசித்தல்‌ ] 
4856 வைகும்‌ நாளிற்‌ சிவநிசி வந்தென 
மெய்கொள்‌ வேதியன்‌ பூசை விதிமுறை 
கைக ளாரக்‌ கனிவி ளியற்றியே 
பைகொள்‌ பாம்பரை யானைப்‌ பரவுவான்‌ 67 
[ இதுமுதல்‌ ஏழு பாடல்கள்‌ இறைவன்‌ புகழைப்‌ பலவாறாக 
அவ்வந்தணன்‌ போற்றிக்‌ கூறுதல்‌ ] 
486 கங்கைவாழ்‌ சடையாய்‌ போற்றி 
கவுரிதன்‌ பாகா போற்றி 
பொங்கர வசைத்தாய்‌ போற்றி 
புரம்பொடி படுத்தாய்‌ போற்றி 


488 காசிஐங்கரன்‌ - காசி விநாயகர்‌, தாளினையாகிய மலர்‌ எனக்கூட்டுக, 


484 அன்னனர்தி - பிரமன்‌. துளக்கற - கலக்கம்‌ நீங்கி, மன்னி - 
நிலையாக. 


485 பைகொள்‌ பாம்பரையான்‌ - படத்தையுடைய நாகத்தை இடையிலே 
அணிந்துள்ள சிவபெருமான்‌, பரவுவான்‌ - வணங்கிப்‌ போற்றுவாள்‌. 


160 


487 


489 


நல்லூர்ப்‌ புராணம்‌ 


பங்கயன்‌ முகுந்தன்‌ காணாப்‌ 
பரஞ்சுட ராகி நின்று 

இய்கெமை யினிதி னுண்ட . 
இறைவனே போற்றி போற்றி! 68 


முலகா ரணனே போற்றி 
முச்கண்டா யகனே போற்றி 

குலபா ணியனே போற்றி 

சுருதியின்‌ முடிவே போற்றி 
மெலைவா எவர்கள்‌ உய்ய 

விரிகடல்‌ முகட்டிற்‌ றோன்றும்‌ 
ஆலமே யமுதா யுண்ட 

ஐயனே போற்றி போற்றி! 69 


பாலலோ சனனே போற்றி 
பனிமதி முடித்தாய்‌ போற்றி 

வேலனைப்‌ பயந்தாய்‌ போற்றி 

விண்ணவர்‌ தலைவா போற்றி 
சீலமா முனிவ ரேத்த 

சின்மய வடிவ மாகி 
ஆலமா நீழல்‌ வைகி 

யறம்பல உரைத்தாய்‌ போற்றி! 70 


489 கண்டவர்‌ வெருக்கொண்‌ டேத்த 


கவைத்தலைச்‌ குலஞ்‌ சுற்றும்‌ 
சண்டனை மார்க்கண்‌ டற்காய்த்‌ 


தடிந்துயிர்‌ புரந்தாய்‌ போற்றி 


486 


487 
488 


அசைத்தாய்‌ - உடுத்தாய்‌. பங்கயன்‌ - பிரமன்‌. முகுந்தன்‌ - 
விட்டுணு. 

பாணி- கை. கருதி- வேதம்‌. ஆலம்‌ - ஆலகால விடம்‌. 
பாலலோசனன்‌ - கெற்றியிற்‌ கண்ணையுடையவன்‌. வேலன்‌ - முருகன்‌. 


அக்கினி தீர்த்தச்‌ சருக்கம்‌ 151 


முண்டக மலரி னானும்‌ 
முகுந்தனும்‌ மருண்டு நீங்கப்‌ 
பண்டொரு பாலற்‌ கென்றே 
பாற்கட லளித்தாய்‌ போற்றி/ 71 


490 வண்ணமைந்‌ துடையாய்‌ போற்றி 

வானவர்‌ தலைவா போற்றி 

பெண்ணொரு பாகா போற்றி 
பேரருட்‌ செல்வா போற்றி 

எண்ணுதற்‌ கரியாய்‌ போற்றி 
எமக்கெளி வந்தாய்‌ போற்றி 

அண்ணலே போற்றி நல்லூர்‌ 
அமலனே போற்றி போற்றி! 74 


491 சென்னியைந்‌ துடையாய்‌ போற்றி 

தேவர்க்கும்‌ தேவே போற்றி 

பொன்னணி நீக்கி யென்பு 
பூண்டருள்‌ புனிதா போற்றி 

முன்னைய வடிவு நல்கி 
மூனியும்கா யுருவம்‌ போக்கி 

என்னையும்‌ ஆண்டு கொண்ட 
இறைவனே போற்றி போற்றி! 73 


492 அணுவினுக்‌ கணுவாய்‌ மற்றை 
யண்டத்திற்‌ கண்ட மாகித்‌ 
தணவுத லிகந்து நின்ற 
சச்சிதா னந்த போற்றி 
489 வெருக்கொண்டு - அச்சமுற்று. கவை - பிளவு, சண்டன்‌ - யமன்‌. 
புரந்தாய்‌ - காத்தாய்‌. பாலன்‌ - அபிமன்யு. 


491 சென்னி - (தலை) முகம்‌, என்பு - எலும்பு. முனியும்‌ - வெறுக்கும்‌, 


152 நல்லூர்ப்‌ புராணம்‌ 


இணையிலா வன்பு பூண்டோர்க்‌ 
கீறில்பே றின்ப மான 
துணையடி டீழல்‌ கல்கும்‌ 
சுந்தரே சுரனே போற்றி! 74 


[ இறைவன்‌ வசுவிற்குக்‌ காட்சிதரல்‌ ] 


493 இன்னன துதிகள்‌ கூறி 

இணையடி இறைஞ்சி நிற்ப 

அன்னவன்‌ காணச்‌ சோதி 
யாயலிய்‌ கத்தி னின்றும்‌ 

கன்னியோர்‌ பாக மாகக்‌ 
கந்தவேள்‌ ஈடுவண்‌ லைகப்‌ 

பொன்னிற மேனி யண்ணல்‌ 
பொலிவுறத்‌ தோன்றி நின்றான்‌ 76 


[வசு ஆனந்த மேலிட்டு உளமுருகி நிற்றல்‌ ] 


494 தோன்றலு மந்த னான்‌ 

தொடர்ந்தபே ரன்பி லே 

கான்றுகண்‌ ணருவி சோரக்‌ 
கரகம லங்கள்‌ கூப்பி 

முன்‌ றுகண்‌ ணுடையான்‌ பாத 
முளரிகள்‌ முடிமேற்‌ குடி 

ஈன்றணித்‌ தாய சேதா 
வெனக்கசிக்‌ துருகி நின்றான்‌. 76 


492 தணவுதல்‌ - நீங்குதல்‌. ஈறில்‌ - அழிவில்லாத. 
498 கன்னி - உமாசேவி. அண்ணல்‌ - சிவபெருமான்‌. 


494 கரகமலம்‌, கைகளாகிய - தாமரை. முளரி - தாமரை, 


அக்கினி தீர்த்தச்‌ சருக்கம்‌ 153 


[ இறைவன்‌ நீ வேண்டும்‌ வரங்களைக்‌ கேள்‌ எனல்‌] 


496 உருகுமந்‌ தணனை நோக்கி 

யொருவனென்‌ றுலக மேத்தும்‌ 

விரைகம ழிதழி யானும்‌ 
வேண்டுநல்‌ வரங்க ளென்ன 

பரமநரின்‌ பாதம்‌ போற்றும்‌ 
பான்மையே யன்றி வேறு 

வரமெனக்‌ கென்கொ லென்றான்‌ 
வல்வினை மாய்த்து நின்றான்‌ 77 


[ வசு இறைவனிடம்‌ வரம்‌ கேட்டல்‌ ] 


496 ஆயினு மைய நின்பே 

ரருள்வழி நிற்ப தன்றி 

நாயினேன்‌ மறுப்ப துண்டோ 
ஈல்வர மாவ தெந்தாய்‌ 

மாயிறு ஞால முண்டோன்‌ 
மண்கிளைத்‌ தறியா நின்பொற்‌ 

சேயொளிச்‌ சரணம்‌ போற்றும்‌ 
செல்வமே வேண்டும்‌ வேண்டும்‌ 78 


[ இதுவுமது ] 
497 தவவினை புரிதல்‌ (செய்யாத்‌) 
தன்மையேன்‌ ஈன்மை யெய்தும்‌ 
சிவநிசி யிதன்கட்‌ பூசை 
செய்தில ரேனு மைய 
பவவினை நீக்கி யின்பம்‌ 
பயக்குகின்‌ பதவி ஈண்ணி 
உவமையி னீங்கி வாழ்வோர்‌ 
உறைவது வேண்டு மென்றான்‌ 79 
495 விரைகமழிதழி - மணம்‌ நாறும்‌ கெரன்றை மலர்‌, 
496 ஞாலமுண்டோன்‌ - திருமால்‌. சரணம்‌ - பாதங்கள்‌, 
497 உவமையின்‌ நீங்கி - இங்கு வாழ்வோருச்கு உவமைக ற முடியாதபடி , 


154 நல்லூர்ப்‌ புராணம்‌ 
[ இறைவன்‌ அவன்‌ வேண்டியவற்றை ௩ல்கி இலிங்கத்தில்‌ 
மறைதல்‌ ] 
498 955 654 ஓரடி ௪௨௨ 55%» 
பொன்றிரண்‌ டனைய சோதி 
புனிதலிங்‌ சத்தி னாடு 
சென்றுபுக்‌ குறைந்தா னெங்குஞ்‌ 
செறிந்துட விறைந்து நின்றே 80 


[ இறைவன்‌ அபராதட்சமர்‌ என்னும்‌ பெயரோடு விளங்குதல்‌ ] 


499 அன்றுதொட்‌ டுலக மெல்லாம்‌ 

அபராதட்‌ சமரென்‌ நறோதக்‌ 

கன்றுமா னுகளுங்‌ கையான்‌ 
காண்வரும்‌ பெயரொன்‌ றுற்றான்‌ 

பொன்றிரண்‌ டனைய சோதிப்‌ 
புரிசடை மவுலி தாங்கும்‌ 

ஈன்றறி முனிவிர்‌ ஐயன்‌ 
கருணையார்‌ நவிலற்‌ பாலார்‌ 81 


[ இச்சருக்கத்தை ஓதுவார்‌ கேட்பார்‌ அடையும்‌ பலன்‌ கூறல்‌] 


600 இக்கதை படிப்போர்‌ கேட்போர்‌ 

எழுதுவோர்‌ எழுது வித்தோர்‌ 

தொக்கதீ வினைகள்‌ தீயீற்‌ 
றாலம்போல்‌ மாய நூறித்‌ 

திக்கெலாம்‌ புகழப்‌ பார்மேல்‌ 
செல்வமீ தூர வாழ்ந்து 

மூக்கணு னுலகை யெத்தி 
முடிவின்றி வாழ்வ ரன்றே 82 


அக்கினி தீர்த்தச்‌ சருக்கம்‌ முற்றும்‌. 
499 அபராதட்சமர்‌ - குற்றங்களைப்‌ பொறுத்து நீக்குபவர்‌ என்னும்‌ 
கருத்தால்‌ ஈல்லூர்‌ இறைவனுக்கு வழங்கும்‌ பெயர்களுள்‌ ஒன்றாகும்‌. 
500 தொக்க - நிறைந்த. தூலம்‌ - பஞ்சி. நூறி - அழித்து. 


ஒன்பதாவது 
அகத்தியர்க்கு 
மண வாளக்‌ கோலங்காட்டின சருக்கம்‌ 


[ முனிவர்கள்‌ அகத்தியருக்கு இறைவன்‌ திருமணக்கோலங்காட்டிய 
வரலாறு கூறுக எனச்‌ சூதமுனிவரை வேண்டுதல்‌ ] 
601 மாதவர்‌ குறுமு னிக்கு 
மணவாளக்‌ கோலம்‌ பெம்மான்‌ 
காதலாற்‌ காட்டி யாண்ட 
கதையிப்பா லுரைசெய்‌ கென்ன 
சீதமா மதியஞ்‌ சூடும்‌ 
செல்வனை வணங்கிப்‌ போற்றிச்‌ 
சுதனா ரன்பு கூரத்‌ 
தொகுத்தகு துரைக்க லுற்றார்‌ 1 


[உமாதேவி தக்கன்‌ மகளாகத்‌ தோன்றினாள்‌ எனச்‌ 
சூதமுனி கூறித்‌ தொடங்குதல்‌ ] 
602 பங்கயத்‌ தவிசின்‌ மேய 

பண்ணவன்‌ பயந்த பாலர்‌ 

அங்கண்மா ஞாலம்‌ போற்றும்‌ 
ஆற்றல்சால்‌ பதின்ம ரன்னோர்‌ 

தங்களிற்‌ றலைமை சான்ற 
தக்கன்நான்‌ மறைகள்‌ வல்லான்‌ 

மங்கையா யவத ரித்தாள்‌ 
வான்புவி முழுது மீன்றாள்‌ 2 


501 மணவாளக்கோலம்‌ - திருமணக்‌ காட்சி, சீதம்‌ -குளிர்ச்சி. கூரஃமி£, 


502 பண்ணவன்‌ - பிரமன்‌, முழுதும்‌ ஈன்றாள்‌ - உமாதேவி, 


156 நல்லூர்ப்‌ புராணம்‌ 


[ தக்கன்‌ தாட்சாயணியைச்‌ சிவபெருமானுக்கு மணஞ்செய்து 
கொடுத்தான்‌ எனல்‌ ] 
602 ஈர்ந்தவெண்‌ பளிக்குப்‌ பாறை 
மிடத்தெய்தித்‌ தோன்றா நின்ற 
வார்ந்தபா சொளியின்‌ மிக்க 
மரகதப்‌ பாவை யொப்பாள்‌ 
நேர்ந்தநா லிடையா எந்த 
நேரிழை யவளை யீசற்‌ 
கார்ந்தவா தரவா லன்னோன்‌ 
அளித்தன னுறையு நாளின்‌ 3 


[ சிவபெருமானை இகழ்ந்து தக்கன்‌ புரியும்‌ வேள்வியைக்‌ காண 
வந்த இறைவியை அவன்‌ மதியாதிருந்தான்‌ எனல்‌ ] 
604 மூலகா ரணனாம்‌ முக்கண்‌ 
முதல்வனை யிகந்தோர்‌ வேள்விச்‌ 
சாலும்வா னவரோ டந்தத்‌ 
தக்கனுற்‌ நினனவ்‌ வேலை 
ஏலவார்‌ குழலாள்‌ தாதை 
யியற்றுமவ்‌ வேள்வி காண்பான்‌ 
தூலிடை துவள வந்தாள்‌ 
நோக்கினன்‌ மதியா துற்றான்‌ 4 


[ அதனைப்‌ பொறாத உவமையவள்‌ தன்னை வேள்வியில்‌ அவியாக 
நல்கி இமவானுக்கு மகளாகப்‌ பிறந்தாள்‌ எனல்‌ ] 


605௧ அவமதித்‌ திடலு மந்த 
வாயிழை வெள்கி யாகத்‌ 
தவ... னுங்க வாகம்‌ 
தனையவி யாக ஈல்கிப்‌ 


509 ஈர்ந்தஃகுலிர்ச்சிபொருந்திய. பாசொளி - பச்சைஒளி, அளித்தனன்‌ - 
மணம்‌ செய்து கொடுத்தான்‌. 

504 இகந்து- நீக்கி. ஏலவார்‌ குழலாள்‌ - தாட்சரயணி. மதியாதுற்றான்‌ - 
இகழ்ந்து பராமுக இருந்தான்‌, 


அகத்தியர்க்கு மணவாளக்‌ கோலங்காட்டின சருக்கம்‌ 157 


புவியொரு முன்றும்‌ போற்றும்‌ 
பொன்னெரி யீமைய வேந்தன்‌ 
உவகைகூர்‌ புதல்வி யாகி 
உதித்தனள்‌ வளரும்‌ நாளில்‌ 6 


[ இமவானிடம்‌ முனிவரைக்கொண்டு மணம்‌ பேசி இறைவன்‌ 
தேவர்கணங்களோடு எழுந்தருளினான்‌ எனல்‌ ] 
606 எழுவகை முனிவர்‌ தம்மை 
யியன்மணம்‌ பேசு கென்று 
செழுமலை யரசன்‌ றன்பால்‌ 
செலவீடுத்‌ திசைவு நோக்கி 
மூழூமூத லிறையோன்‌ செங்கண்‌ 
முரிவெள்‌ விடைமேற்‌ கொண்டு 
தொழுதிரு மருங்கு மும்மைத்‌ 
தொல்புவி யோருஞ்‌ சூழ 6 


[தேவர்களும்‌ முனிவர்களும்‌ இமையத்திற்‌ கூடினமையால்‌ 
தென்திசை உயர்ந்தது எனல்‌ ] 
607 இமையமால்‌ வரையி னெய்கோன்‌ 
எய்தின னிருத்த காலை 
அமைநெடுந்‌ தோளி ரும்‌ 
ஆண்டகை யவரு மீண்டிச்‌ 
சிமையவெற்‌ பிடம்பெ ராது 
சேர்ந்தொருங்‌ குறலுர்‌ தென்பாற் 
சமமஃ துறாது விண்ணம்‌ 
தடவமீ துயர்ந்த தன்றே ச்‌ 


505 வெள்கி- நாணமுற்று. அவீயாக - வேள்விப்‌ பொருளாக, எரி - ஒளி, 


506 எழுவகை முனிவர்‌ - சப்தரிசிகள்‌. மலையரசன்‌ - இமவான்‌, மும்மைத்‌ 
, தொல்புவி - மூன்றுலகம்‌. 


507 அமை -முங்கில்‌, ஈண்டி - குழுமி, விண்ணந்தடவ - ஆகாயரத்திற்‌ 
சென்றுஉயர. 


158 நல்லூர்ப்‌. புரர்ணம்‌ 


[ உலகினைச்‌ சமன்‌ செய்ய அகத்‌ தியனை இறைவன்‌ தென்னாடு 
ஏகப்‌ பணித்தான்‌ அவன்‌ மணக்கோலங்காணல்‌ 
வேண்டினான்‌ எனல்‌ ] 
609 அத்திறம்‌ கோக்கி யீசன்‌ 
அகத்தியன்‌ தன்னைக்‌ கூவி 
வித்தக முனிவ நீபோய்‌ 
மேவரப்‌ புரிதி யென்ன 
முத்தக முரிஞ்சும்‌ பைம்பொன்‌ 
முகிண்முலை யுமையை வேட்டுக்‌ 
கத்திகை சூட்டுங்‌ கோலங்‌ 
காண்டலெங்‌ ஙனம்யா னென்றான்‌ 8 


[அகத்தியன்‌ வேண்டுகோளுக்கு இரங்கி இறைவன்‌ ஈல்லூரில்‌ 
திருமணக்‌ கோலங்‌ காட்டுவதாக அருளினான்‌ எனல்‌ ] 
609 என்றவ னிரங்கலோ லோடும்‌ 
எம்பிரான்‌ கருணை பூத்து 
மன்றலங்‌ கோதை சூட்டும்‌ 
மங்கள ரூபம்‌ தன்னைப்‌ 
பொன்றிகழ்‌ புரிசை நல்லூர்‌ 
போந்துகாட்‌ டுதும்யா மென்றான்‌ 
நன்றென வவனும்‌ நேர்ந்து 
நலங்கொள்தென்‌ வரையிற்‌ செல்வான்‌ 9 


[ அகத்தியன்‌ தெற்குரோக்கி வருங்கால்‌ விந்தமலை செருக்குடன்‌ 
எழுந்து நின்றதெனல்‌ ] 
610 தொடுத்ததேன்‌ பிரச மென்னச்‌ 
சுடரவ னோடு திங்கள்‌ 
மடுத்திட வான்கீ ழாக 
வடதிசை யிருளின்‌ மூழ்க ) - 


808 மேவர - சமவிலையாகப்‌ பொருந்த என்றவாறு, கத்திகை - 
மணமாலை. 

509 மன்றல்‌ - திருமணம்‌, மங்கள ரூபம்‌ - திருமணக்‌ கோலத்து வடிவம்‌, 

t புரிசை - மதில்‌. போந்து - வந்து, தென்வரை - பொத்்க்‌. 


அகத்தியர்க்கு மணவாளக்‌ கோலங்காட்டின சருக்கம்‌ 159 


முடித்தலை முன்ன மெங்கோன்‌ 
முளிரியான்‌ தேட நீண்டாங்‌ 
கிடைப்பட லொன்று மின்றி 
யெழுந்தமால்‌ விந்தம்‌ தன்னை 20 


[அகத்தியன்‌ அதன்‌ செருக்கழியக்‌ கையினால்‌ அமிழ்த்து அடக்கிப்‌ 
பொதிய மலையில்‌ வந்து தங்கினான்‌ எனல்‌ ] 


624 குடங்கையி னடக்கிச்‌ சாந்தக்‌ 

குளிர்ஈகறுஞ்‌ சோலை சூழ்ந்த 

தடம்பெறு மலையச்‌ சாரல்‌ 
சார்ந்தனன்‌ சார லோடு 

நெடுங்கட லுலக மெல்லாம்‌ 
நிலைமையி னிள்ற தன்னோன்‌ 

இடம்பெறு தவத்தின்‌ மேன்மை 
யாவரே இசைச்க வல்லார்‌ 11 


[ பின்னர்‌ மணவாளக்‌ கோலங்காண அகத்தியன்‌ நல்லூரை 
வந்தடைந்தான்‌ எனல்‌ ] 
612 திங்களஞ்‌ சடிலத்‌ தெங்கோன்‌ 
சிற்பரை தன்னை வேட்ட 
மங்கள ரூபங்‌ காணும்‌ 
வாஞ்சையுள்‌ ளத்தின்‌ மல்க 
பொங்குவா ரிதியை வாரி 
புனிதவாய்‌ மடுத்தோன்‌ வாச 
பங்கயத்‌ தடாகஞ்‌ சூழ்ந்த 
பரமன்நல்‌ லூரில்‌ வந்தான்‌ 12 


510 பிரசம்‌ - தேனிறால்‌. முளரியான்‌ - பிரமன்‌. மால்‌ - பெரிய. வீம்தம்‌ - 
விந்தியமலை. 

511 குடங்கை - குழிந்த அகங்கை, நிலைமையின்‌ நின்றது - சமமாக 
நின்றது. 

512 சடிலம்‌ - சடாமுடி. சிற்பரை - பார்வதி, வாஞ்சை - அவா, 
வாரிதி - கடல்‌. மடுத்தோன்‌ - உண்டவன்‌. 


160 நல்லூர்ப்‌ புராணம்‌ 


[ இறைவன்‌ இமயவல்லியோடு 
மணவாளக்‌ கோலங்காட்டியருளினான்‌ எனல்‌ ] 
6/9 வந்தவன்‌ பிரமதீர்த்த 
வாவியின்‌ மூழ்கி யன்பாற்‌ 
சுந்தர நாதன்‌ பாதம்‌ 
தொழுதுபோற்‌ நிசைத்து நிற்ப 
இந்துவாழ்‌ சடையி னானும்‌ 
இயற்றமிழ்‌ முனிவன்‌ காண 
முந்திய மணக்கோ லத்தை 
முறையுளிக்‌ காட்டு கின்றான்‌ 22 
[ சிவபெருமான்‌ மணவாளனாக இருந்த தோற்றச்‌ சிறப்பை 
விளக்கிக்‌ கூறுதல்‌ ] 
614 செஞ்சுடர்‌ மவுலி தானே 
செழுமணிக்‌ கிரீட மாக 
நஞ்சரா வணிக ளெல்லாம்‌ 
நகைமணிப்‌ பணியே யாக 
விஞ்சுமு மத்தை பூளை 
வெள்ளெருக்‌ கினைய தாமம்‌ 
எஞ்சலி லரமக்‌ தாரத்‌ 
தேடலர்‌ தொடைய லாக 14 


(விண்ணோர்‌ ஆசிசளியம்பத்துந்துமி முழங்கிய காட்சி] 
616 பூசுவெண்‌ ணீறு வாசப்‌ 
புதுநறுஞ்‌ சுண்ண மாக 
வீசுதோ லுடைக ளெல்லாம்‌ 
விலைவரம்‌ பறிதல்‌ செல்லாத்‌ 


518 இக்து - சந்திரன்‌ (பிறை) முறையுளி - முறைப்படி, 


814 அரா பாம்பு, பணி - அணிகலன்‌, அரமந்தாரம்‌ - தேவ மந்தார 
முலர்‌, தொடையல்‌ - மாலை. 


இகத்தியர்க்குமணவாளக்‌ கோலங்காட்டின சருக்கம்‌ 161 


“ஈ தூசுக ளாகத்‌ தேவ 
துந்துமி முழங்க விண்ஜஷோர்‌ 
ஆசிக ளியம்ப மெய்ந்நூ 
லறிஞர்பல்‌ லாண்டு கூற 16 


[பிரமன்‌ சடங்குகளியற்ற திருமால்‌ குடநீர்‌ வார்க்க இறைவன்‌ 
தேவியைக்‌ கரம்பற்றிய காட்சி ] 
616 எண்டிசை யுலக மெல்லாம்‌ 
இனிதொருங்‌ கீன்று வாசப்‌ 
புண்டரி கத்தில்‌ வாழும்‌ 
புண்ணியன்‌ சடங்கு காட்டத்‌ 
கண்டுள. வணிந்த மாயன்‌ 
தமனியச்‌ கிரக நன்னீர்‌ 
அண்டர்கா யகனின்‌ கைப்போ 
தடுத்தனன்‌ நின்று வார்ப்ப 16 


[ இமயவெற்பில்‌ நிகழ்ந்த மணநிகழ்ச்சியோடுகூடிய திருமணக்‌ 
கோலத்தை அகத்தியன்‌ காணுதல்‌ ] 
617 செம்பொன்‌ மால்‌ வரையின்‌ பாங்கர்‌ 

செழித்தகார்‌ மயிலோ வானிற்‌ 

பைம்பொன்‌ டருவி நோற்பாற்‌ 
படர்ந்தபைய்‌ கொடியோ வென்ன 

விம்பவா யிமைய வல்லி 
மேவரு மொருபா லாகத்‌ 

தம்பிரா னெதிரே தோன்றித்‌ 
தமிழ்முனி காண நின்றான்‌ 17 


515 ஈறுஞ்சண்ணம்‌ - நறிய மணம்‌ வீசம்‌ பொடி, தாசு... பட்டாடை. 
516 புண்ணியன்‌ - பிரமன்‌. சடங்கு - மணச்‌ சடங்கு, தண்டுளவு - 
தண்ணிய துளசி, தமனியச்‌ சிரகம்‌ - பொற்குடம்‌,  ஈன்னீர்‌ - 
தாரைநீர்‌, 
2317 4 விம்பவாய்‌ - கொவ்வைக்‌ கனிபோன்றவாய்‌, தமிழ்முளி- அகத்தியன்‌ , 
த, 21-22 ்‌ 


168 நல்லூர்ப்‌ புரர்ணம்‌ 
[ அகத்தியன்‌ பெருங்களிகூர்ந்து போற்றி வணங்குதல்‌ ] 


6.19 நிற்றலுங்‌ கும்ப யோனி 

கேசமுற்‌ திருந்து மல்க 

கற்றையஞ்‌ சடிலன்‌ பாத 
கமலங்கள்‌ முடிமேற்‌ கொண்டு 

முற்றுபே ரன்பு தன்னால்‌ 
முறையுளிப்‌ பழிச்சிக்‌ கண்கள்‌ 

பெற்றதற்‌ கின்று பேறு 
பெற்றனென்‌ எனப்பூ ரித்தான்‌ 18 


[ இறைவன்‌ அகத்தியனைநோக்கி வேண்டிய வரங்களைக்கேள்‌ 
எனப்‌ பணித்தல்‌ ] 
619 பூரித்த முனியை நோக்கிப்‌ 

புகலுநல்‌ வரங்க ளெல்லாம்‌ 

வாரித்தா ரணியோர்‌ போற்ற 
வழங்குது முனக்கின்‌ றென்ன 

வேரித்தா மரைத்தாள்‌ போற்றி 
மெய்த்தபோ தனனும்‌ கின்பாற்‌ 

பாரித்த வன்பொன்‌ றல்லாற்‌ 
பகர்வது பிறிதொன்‌ றுண்டோ 19 


[ அகத்தியன்‌ வரங்கேட்டல்‌ ] 


520 அத்தகைத்‌ தேனு மைய 
அடியனேன்‌ காணத்‌ தோன்றும்‌ 
இத்தகைக்‌ கோலத்‌ தோடும்‌ 
சக்க தத்‌ வேண்டும்‌ e 


518 கும்பயோனி - அகத்‌, தியன்‌. பழிச்சி போற்றி வழிடட்டு, 
519 வேரிஃதென்‌, பாரித்த- பெருகிய, பகர்வது வர்மாகம்‌ கேட்பது, 
tik a 


அகத்தியர்க்கும்ணவாளக்‌ கோலங்காட்டின சருக்கம்‌ 185 


சித்தமின்‌ புறவிவ்‌ வெற்பும்‌ 
தென்கயி லாய மென்ன 
வித்தக வேண்டு மிவ்வூர்‌ 
வியன்காசி யெனவும்‌ வேண்டும்‌ 20 


[ இவ்வூர்‌ சுந்தரபுரமென வழங்க வேண்டுமென அகத்தியன்‌ 
வேண்டுதல்‌ ] 


691 வந்துநீ தமிய னேற்கு 

மணவாளக்‌ கோலங்‌ காட்டி 

அந்தமி லாத வின்பம்‌ 
அளித்தலா லிந்த மூதூர்‌ 

சுந்தர புரமென்‌ ராழித்‌ 
தொல்புவி யோர்க னெல்லாம்‌ 

சந்திர மவுலி யெந்தாய்‌ 
சாற்றுதல்‌ செயவும்‌ வேண்டும்‌ 21 


[ இறைவன்‌ சுந்தரகாதன்‌ என்னும்‌ திருநாமத்தோடு 
விளங்க வேண்டுமெனக்‌ கேட்டலும்‌ இறைவன்‌ 
அவ்வாறேயருளுதலும்‌ ] 

622 தோன்றலே யுமது நாமம்‌ 

சுந்தர நாத னென்ன 

முன்றுபே ருலகத்‌ தோரும்‌ 
மொழிந்திடல்‌ வேண்டு மென்ன 

நான்றசெஞ்‌ சடையி ஒனும்‌ 
ஈன்றென வனைத்தும்‌ நல்கி 

ஊன்றுமவ்‌ விலிங்கத்‌ தூடே 
உசுந்தினி துறைந்தா னன்றே 99 


520 இவ்வெற்பு - சுந்தரகிரி, இவ்வூர்‌ - நல்லூர்‌. 
521 ஆழி - கடல்‌, சாற்றுதல்‌ - கூறுதல்‌, 
592 சான்ற - தாழ்ந்த, உகந்து - மகிழ்ந்து. 


164 நல்லூர்ப்‌ புராணம்‌ 


[ இச்சருக்கம்‌ கேட்பார்‌ எய்தும்‌ பலன்‌ கூறல்‌ ] 


0693 குறுமுனி யென்று கூறும்‌ 

கோதிலா நெடுந்த வத்தோன்‌ 

மறுவீலா தரவு தன்னால்‌ 
வயங்குமம்‌ நல்லூர்‌ தன்னில்‌ 

சிறிதுகாள்‌ வைகிப்‌ பின்னர்‌ 
தென்வரை புகுந்தா னிந்த 

உறுதிகூர்‌ காதை கேட்டோர்‌ 
உயர்மணம்‌ பொருந்தி வாழ்வார்‌ 22 


அகத்தியர்க்கு மணவாளக்கோலங்‌ காட்டின சருக்கம்‌ முற்றும்‌. 


528 குறுமுளி - அகத்தியன்‌. 


மறுவிலா - குற்றமில்லாத. ஆதீரவு - 
அபு. 


பத்தாவது 
சத்தசாகரம்‌ வரவழைத்த சருக்கம்‌ 
[ குந்தியின்‌ பொருட்டு இறைவன்‌ ஏழு கடல்களையும்‌ 


பிரமதீர்த்தத்துள்‌ வரவழைத்த வரலாற்றை முனிவர்கள்‌ 
சூத முனிவரிடம்‌ கூறுமாறு கேட்டல்‌ ] 


(கலித்துறை) 
624 பரவை யேழையும்‌ பாங்குறு 
குந்திதன்‌ பொருட்டாற்‌ 
பிரமதீர்த்தத்துள்‌ பிஞ்ஞகன்‌ 
அழைத்தருள்‌ பெற்றி 
உரைசெய்‌ வாயென உறுதவ 
ரோதலுஞ்‌ சூதன்‌ 
அரவு பூண்டவ னருளினாற்‌ 
புகலுதற்‌ கமைந்தான்‌ 


[குந்திதேவி பாண்டு மனைவி எனப்‌ பாண்டுவின்‌ 
சிறப்புக்‌ கூறல்‌ ] 
626 தூண்டு வாம்பரித்‌ தேரினான்‌ 
மன்னலர்‌ மகுடந்‌ 


தீண்ட லாற்றமும்‌ பீருந்திடும்‌ 
செய்யபொற்‌ கழலான்‌ 


524 பரவை கடல்‌, குந்தி- பாண்டுவின்‌ மனைவி, பிஞ்ஞகன்‌ - சிவ 
பெருமாள்‌, உறுதவர்‌ - மிக்கதவமுடைய முவிவர்கள்‌, அரவு 
பூண்டவன்‌ - பாம்பை அணியாகப்‌ பூண்டுள்ள இறைவன்‌, 
அமைந்தான்‌ - சொல்லுவதற்கு உடன்பட்டான்‌, 
சப்தசாகரம்‌ - ஏமுகடல்‌ 


106 


525 


526 
527 


நல்லூர்ப்‌ புராணம்‌ 


நீண்ட கோட்டுடைக்‌ குஞ்சரக்‌ 
காக்கொரு நிருபன்‌ 
பாண்டு, மற்றவன்‌ பாரி, யப்‌ 
பதுமையே யனையாள்‌ கீ 


[ குந்தியின்‌ பண்பு ஈலம்‌ கூறல்‌ ]: 


026 தரும னாதிய வைவரைப்‌ 

பயந்திடுந்‌ தையல்‌ 

உரிமை பூண்டுயர்‌ கற்பினால்‌ 
அருந்ததி யொப்பாள்‌ 

இருகி லத்துள மடந்தையர்‌ 
கிலகமென்‌ நேத்தும்‌ 

பெருமை மிக்குளாள்‌ குந்தியென்‌ 
றெருபெயர்‌ பெற்றாள்‌ 3 


[குந்தி தவுமிய முனிவரிடத்து வருதல்‌ ] 


627 பெண்ண லங்களிக்‌ தொழுகுமப்‌ 

பெய்வளை யொருகாள்‌ 

தண்ணம்‌ தாமரை யானிகர்‌ 
தவுமியற்‌ சார்ந்து 

வண்ண மாமலர்ப்‌ பதயுகம்‌ 
மரபினால்‌ வணங்கி 

அண்ண லே! யெனத்‌ தன்குறை . 
கூறுதற்‌ கமைந்தாள்‌ 4 


வாம்பரி - தாவிச்செல்லும்‌ குதிரைகள்‌. துன்னலர்‌ - பகையரசர்கள்‌ 
தீண்டலால்‌ - வணங்குங்காற்‌ படுதலால்‌, தழும்பு - வடு 
குஞ்சரக்கா - இந்திரப்பிரத்தம்‌. பாரி - மனைவி, பதுமை- 
இலக்குமி. 

ஆதியஜஐவர்‌ - பஞ்சபாண்டவர்‌. பயக்திடும்‌ - பெற்ற, 

பெய்வளை - குந்தி. தாமரையான்‌ - பிரமன்‌, நடிகர்‌ - ஒத்த. 
பதயுகம்‌ - இணையடிகள்‌. 


சத்தசாகரம்‌ வரவழைத்த சருக்கம்‌ 167 


[ குந்தி தவுமிய முனிவரிடத்துத்‌ தான்‌ கன்னியாக இருந்தபொழுது 
நேர்ந்த குறையைக்‌ கூற விழைதல்‌ ] 
628 மந்தி ரத்தொகை யாவையும்‌ 
அறங்கள்மற்‌ தெவையும்‌ 
அந்த மில்லதோர்‌ காதலால்‌ 
அளியனுக்‌ குரைத்தாய்‌ 
எந்தை! யாங்கது கேட்டியான்‌ 
உய்ந்தன னிருந்தேன்‌ 
சிந்தை யீருமாற்‌ கன்னியிற்‌ 
புரிந்ததோர்‌ தீமை 6 


[இளமையில்‌ தான்‌ துருவாசரிடம்‌ மந்திரம்‌ பெற்றமையைக்‌ 
குந்தி கூறுதல்‌ ] 
629 அனைய தீமைமற்‌ நியாதென 
வினவுதி யாயின்‌ 
மனைவ கேண்மதி முன்னம்யான்‌ 
புரிந்தமா தவத்தாற்‌ 
துனிவி லாதவோர்‌ தூய்த்தவன்‌ 
அருளினாற்‌ றோமில்‌ 
வளைக ருங்கழல்‌ மகப்பெறு 
மந்திரம்‌ பெற்றேன்‌ 6 
[பெற்ற மந்திரத்தின்‌ பயனையறியப்‌ பேதைமையால்‌ சூரியனை 
நோக்கி மந்திரத்தைச்‌ செபித்தமை கூறல்‌ ] 
630 பெற்ற பின்னரென்‌ பேதைமை 
தூண்டலு மந்த 
அற்ற மின்றிய மத்திரப்‌ 
பயனையாங்‌ கறிவான்‌ 


528 அளியன்‌ - அருளத்தக்கவள்‌, ஈருமால்‌ - அறுக்குமால்‌, கன்னி - 
பேதைப்‌ பருவம்‌, 

529 வீனவுதியாயின்‌ - கேட்பாயெனின்‌, முனைவ - தலைவனே, துவிவு - 
வெறுப்பு, தூரய்த்தவன்‌ - தூய தவமுடைய முனிவன்‌ (துருவாசன்‌) 
தோமில்‌ -. குற்றமில்லாத, வனை - அழகு, 


168 நல்லூர்ப்‌ புராணம்‌ 


உற்ற கன்னியாம்‌ பருவத்தி 
லுதயனை போக்கி 
மற்றம்‌ மந்திரத்‌ தொருமனு 
மதித்தனன்‌ மன்னே 7 


[கதிரவன்‌ தனக்கொரு கர்ப்பத்தைத்‌ தரத்‌ தான்‌ காதினால்‌ 
அம்மகவை உயிர்த்தமை கூறல்‌ ] 
691 பேதை யேன்மதித்‌ தெண்ணலும்‌ 
பிறங்கொளி வெய்யோன்‌ 
சோதி மீக்கொளத்‌ துளைவில்வங்‌ 
தடுத்தன னக 
ஏத மில்லதோர்‌ கருப்பமாங்‌ 
கெய்தலு மினைவேன்‌ 
காதி னலொரு மகவினைக்‌ 
காண்வர வுயிர்த்தேன்‌ 6 


[கன்னிமையழிந்ததற்கஞ்சி அம்மகவை நீரில்‌ வைத்துச்‌ 
செல்ல விடுத்ததனைக்‌ கூறல்‌ ] 


632 உயிர்த்த பாலனை யோம்புத 
லிகந்துறா தவர்போற்‌ 
செயீர்த்த நோக்கமும்‌ நேசமும்‌ 
சிந்தனை கவற்ற 


090 பேதைமை - அறியாமை, அற்றம்‌ - நீக்கம்‌, அறிவான்‌ - சோதித்‌ 
தறியும்‌ பொருட்டு, உதயன்‌ - குரியன்‌, ஒருமனு - ஒருமந்திரம்‌, 
மதித்தனன்‌ - செபித்தேன்‌. 

591 எண்ணலும்‌ - உருவேற்றியபோது, வெய்யோன்‌ - கதிரவன்‌, 
துளைவில்‌- விரைவாக, ஏதம்‌ - குற்றம்‌, இணைவேன்‌ - துன்புறு 
வேனாய யான்‌, மகவினைக்‌ - குழந்தையை ( கர்ணன்‌ ) உயிர்‌த்தேன்‌ - 
ஈன்றேன்‌. 


சத்தசாகரம்‌ வரவழைத்த சருக்கம்‌ 169 


அயிர்த்து மாநிலம்‌ இஃதிறும்‌ 
பூதென, வாழ்நீர்க்‌ 

கயத்தி லிட்டனன்‌ கன்னியுவ்‌ ௩ 
கட்டழிந்‌ தனனால்‌ 9 


[ அந்தச்செயல்‌ குற்றமென்று என்மனம்‌ வருந்துதலால்‌ 
அதற்கு உய்தி கூறுக எனவேண்டுதல்‌ ] 
6353 அரும்பெ றற்சிறு மதலையை 

யாற்றிலுய்த்‌ ததற்கும்‌ 

திருந்து கள்னிமை கலங்கிய 
தீமைக்கு முள்ளம்‌ 

வருந்து கின்றதால்‌ மற்றதற்‌ 
குய்திரீ மதித்துப்‌ 

பொருந்த வோதுதி புகலுனக்‌ 
கெள்றளள்‌ புகள்றாள்‌ 20 


ன்ன 


[ அது முடிந்துபோன நிகழ்ச்சி எனினும்‌ உலகமுய்யும்‌ 
பொருட்டுத்தான்‌ கூறுவதனைக்கேள்‌ எனத்‌ 
தவுமியமுனிவர்‌ கூறல்‌ ] 

6384 குந்தி யித்திறங்‌ கூறலும்‌ 
குரவனும்‌ நோக்கி 

வந்த தீவினைக்‌ கிரங்கிளை 
மற்றஃகு தின்றே 


592 இகர்து - நீங்கி, உராதவர்போல்‌ - பெருதவர்போல, செயீர்த்த - 
சினர்த, சுவற்ற- வருத்த, அயிர்த்து - ஐயமுற்று, கயம்‌ - நீர்‌ 
(ஈண்டு ஆற்றைக்‌ குறித்தது) கன்னியும்‌ - கன்னித்தன்மையும்‌, 
கட்டு - உறுதி. 

598 மதலை - குழந்தை, உய்தி - பிராயச்சித்தம்‌, மதித்து - எண்ணி, 
புகலுனக்கு - உனக்கே அடைக்கலம்‌, புகன்றாள்‌ - வேண்டில்‌ 
கூறிஓள்‌. 


370 நல்லூர்ப்‌ புராணம்‌ 


அந்த மாயின தாயினும்‌ 
அகிலமு முய்யச்‌ 
சிந்தை செய்திது செப்புதுங்‌ 
கேண்மதி யென்றான்‌ 11 


[பாவங்களை எலிதிற்போக்கவல்லது தீர்த்த யாத்திரை 
; புரிதல்‌ எனல்‌ ] 
686 வேத மேமுதல்‌ நூல்களில்‌ 
வீளம்புதல்‌ புரிந்த 
ஏத மில்லன புண்ணியம்‌ 
எண்ணிலவ்‌ வவற்றுள்‌ 
மாதராய்‌ [எனி தாய்ப்பயன்‌ 
வல்விரைந்‌ தளிக்கும்‌ 
ரீதி பெற்றது தீர்த்தயாத்‌ 
திரையென்பர்‌ நெறியோர்‌ 12 


[அதனால்‌ நீ உன்‌ மக்களிடம்‌ அனுமதிபெற்று, என்தனயனோடு 
தீர்த்தயாத்திரைக்குச்‌ செல்கஎன முனிவர்‌ கூறுதல்‌ ] 
636 அன்ன தாகிய தீர்த்தயாத்‌ 
திரைசெல்வா என்பான்‌ 
முன்னம்‌ நீயருள்‌ மைந்தரா 
லனுமதி முற்றிப்‌ 
பொன்னை யன்ன௩டம்‌ புதல்வனோ 
டேகுதி கடிதின்‌ 
என்ன வோதினன்‌ அவளுமாய்‌ 
கதற்கிசைந்‌ தெழுந்தாள்‌ 38 


594 குரவன்‌ - சவுமிய முனிவன்‌, இன்றே - இப்பொழுதே, அக்த 
மாயினது - நீங்கிவிட்டது, கேண்மதி - கேட்பாயாக, 


535 மீதி - கியதி, கெறியோர்‌ - தவ ஒழுக்கமுடைய சான்றோர்‌. 


596 செல்வான்‌ - செல்லும்‌ பொருட்டு, மைந்தரால்‌ - நின்மைந்தரிடத்து. 
பொள்‌ - வியாழ முனிவன்‌, கடிதின்‌ - விரைவாக, 


சத்தசாகரம்‌ வரவழைத்த சருக்கம்‌ 171 
(மக்களிடம்‌ அனுமதிபெற்று, குருபுத்திரனோடும்‌ தன்தோழியரோடும்‌ 
குந்தி தீர்த்தயாத்திரைக்குப்‌ புறப்படல்‌ ] 


637 எழுந்து குந்தியும்‌ தவுமியன்‌ க 

இணையடி யிறைஞ்சித்‌ 

தொழுந்த கைக்குலத்‌ தேரகையர்‌ 
தம்மொடும்‌ துவன்றி 

அழுந்து காதல்கூர்‌ மக்கள 
தனுமதி யடைந்து 

செழுந்த வத்தினோன்‌ அரும்பெறல்‌ . 
மகவொடுஞ்‌ செல்வாள்‌ ர்க்க 


[ குந்தி யாத்ராதானம்‌ முதலிய புரிந்து புறப்படல்‌ ] 


688 குரவன்‌ மைந்தனாற்‌ கொள்கையின்‌ . : 

வழாநிலை நோக்கித்‌ 

கிரமு றுந்திறம்‌ சங்கற்பஞ்‌ 
செய்தன ளாகி 

இரவ லர்க்கும்‌௮ம்‌ தணர்க்கும்‌ 
வேண்டுவ ஈந்து 

பரமன்‌ சேவடி போற்றுவான்‌ 
பார்மிசை ஈடந்தாள்‌ 16 


[ கந்தி கங்கைமுதலாய தீர்த்தங்களாடி யமுனை வந்தடைதல்‌ ] 


689 கங்கை வந்திழி கிரித்துவா 
ரந்தனைக்‌ கண்ணுற்‌ 
றங்கண்‌ மாநிலத்‌ தமுதன்ன 
வன்னதி லாடிப்‌ 


597 தோகையர்‌ - தோழியர்‌, துவன்‌ றிஃ-குமுமி, தவத்தினோன்‌ - 
தவுமிய முனிவன்‌, மகவு - மகன்‌. 

598 குரவன்‌ - ஆசிரியன்‌ ( ஈண்டுத்‌ தவுமிய முனிவரை ்திக்ற 
திரம்‌ - (ஸ்திரம்‌) உறுதி, சங்கற்பம்‌ - உறுதி மேற்கொள்ளல்‌, 


172 நல்லூர்ப்‌. புராணம்‌ 


பொங்கு காதலாற்‌ முனங்கள்‌ $s 
பற்பல புரிந்து 

தங்கு லக்குர வன்னெடும்‌ 
யமுனையைச்‌ சார்ந்தாள்‌. 16 


[ அதன்கண்‌ ஆடி நைமிசாரண்யம்‌ முதலாய இடங்களைக்‌ 
௫ கண்டு செல்லுதல்‌ ] 


440 சார்ந்து மற்றதின்‌ ...... ல 

சந்திர பாகை 

செர்ந்த திற்படிம்‌ தின்னன 
திர்த்தரீர்த்‌ தோய்ந்தே 

சர்க்தண்‌ றைமிசம்‌ வெதிரிகதச்‌ 
சிரமுத லெவையும்‌ 

கூர்ந்த வள்பினால்‌ குறிக்கொண்டு 
வணங்குதல்‌ புரிந்தே. 17 


[வட மதுரை காசி முதலிய தலங்களுக்குச்‌ சென்று 
இறைவனை வணங்கி வருதல்‌ ] 


683 அழிவி லாவட மதுரை சோ 
மேச்சுரம்‌ அவந்தி 
தொழுது மற்றவள்‌ தூயவண்‌ 
காசியை வணங்கி 
ஒழுகு நீள்சடை யும்பர்கோ ்‌ > 
னுவந்துவீற்‌ நிருக்கும்‌ 
பழைய வான்பதி பற்பல 


இனையன பணிந்து 28 
589 கிரித்துவாரம்‌ - ஹரித்வாரம்‌ என்னும்‌ தலம்‌, தானம்‌ - கொடை, 
யமுனை - யமுனை கதி, 
540 சச்திரபாகை- பிரயாகை, வெதிரிகாச்சிரம்‌ - பதரிகாச்சிரமம்‌ 
என்னலும்‌ தலம்‌. 


541 உம்பர்கோள்‌ - சிவபிரான்‌, வான்பதி - உயர்த்த தலங்கள்‌, 


*ந்நசாகரம்‌ வரவழைத்த சருக்கம்‌ 17s 


[ஸ்ரீ சயிலம்‌ பொன்முகரி காளத்தி முதலாய தலங்களைக்‌ 
சுண்டு வழிபட்டு வருதல்‌ ] 
௦9 காணிற்‌ காணருஞ்‌ செல்கதி 
யுதவுசீ சயிலத்‌ 
உ... தாணிப்‌ பொன்னினைக்‌ கைதொழு 
.... தவ்வயின்‌ மீங்கி 
மாணிக்‌ கத்துடன்‌ வைரமும்‌ 
வரன்றுபொன்‌ முகரி 
பேணிக்‌ காளத்தி மலையினை 
'வலம்‌ வந்து பெயர்ந்தே, மசி 


- 


[ திருவண்ணாமலை காஞ்சி முதலாயவற்றைத்‌ தொழுது 
சிதம்பரம்‌ அடைந்து மகிழ்தல்‌ ] 
648 அருண மால்வரை கைதொழு 
தாதர வதனால்‌ 
இருநிலந்தொழு காஞ்சிமா 
ஈகர்தனை யிறைஞ்சிப்‌ 
பொருவி லாமுது குன்றிளைச்‌ 
சூழ்வந்து போற்றி 
யொருவ ஜடுபொன்‌ எம்பலம்‌ 
கோக்கியுள்‌ ளுவந்தே. . 30 
[ பின்னர்ச்‌ சீர்காழி, மாயூரம்‌, வலஞ்சுழி முதலிய தலங்களை . 
வழிபட்டு வருதல்‌ ] 
ம்க8 காழி மாஈகர்‌ பணிந்துகா 
விரிப்புன லாடி. 
வீழி வாயுமை பங்கினன்‌ 
ல்‌ விரும்புமா பூரம்‌ 


ளிய 
542 காணின்‌ - ஆராய்ந்தால்‌, காணும்‌ - காணுதுற்கரமிய, அதிப லீகு 
ப. பேறு. ஆணிப்பொன்‌ இறைவனை உணர்த்திற்று, . ன்‌ 
அவ்விடத்தின்‌, வரன்றும்‌ - வாரிச்செல்லும்‌, - பொலிமுகரி .. 
காளத்தியிற்‌ செல்லும்‌ புண்ணியாதி, 


542 அருணமால்‌ வரை - திருவண்ணாமலை, முதுகுள்று - ர்க்கும்‌, 
எடாகிளம்படும்‌ - சிதம்பரம்‌. ர ்‌ வள்‌ பக 


174 நல்லூர்ப்‌ புர்ண்ம்‌ 


வாழி மாதவர்‌ பயிலிடை 
மருதுடன்‌ குடந்தை 
பாழி மாமதில்‌ வலஞ்சுழி 
யிளயன பணிந்தே. 21 


[ இறுதியில்‌ நல்லூரை யடைந்து ஆங்குள்ள தீர்த்தங்களில்‌ 
ஆடி மூன்று நாள்‌ தங்கியிருத்தல்‌ ] 
64௦ ஈங்கை குந்தி, ஈல்‌ லூரைவந்‌ 
தெய்தினள்‌ வணங்கி 
அங்க ணுள்ளதொல்‌ வளங்கள்கண்‌ 
டற்புத மென்ஞப்‌ 
பொங்கு தீர்த்தமங்‌ குள்ளவை 
யெவையும்‌ போய்‌ முழ்கிக்‌ 
கங்குல்‌ முன்றவன்‌ வதிந்தனள்‌ 
வதியுமக்‌ காலை, 22 


[ அப்பொழுது உரோமசமுனிவர்‌ அங்கு வருதல்‌ ] 


646 மறுவி லாமதி யனையவாண்‌ 
முகத்தின்‌ மறைதே 
ரறிவி னனர னஞ்செழுத்‌ 
தோ திய வகத்தோன்‌ 
6௦௦௯௩ பொறையும்‌ வாய்மையும்‌ புகழ்மையும்‌ 
சீலமும்‌ பூண்டோன்‌ 
உறுத போதனன்‌ உரோமசன்‌ 
வந்தவ ணுற்றான்‌. 23 
ணாரா ணா ன அனை. 3: - 5 [இச இதால 233955 இன்னன 2௭. அணு னு ட 
544 காழி - சீர்காழி, வீழி - திருவீழிமிழலை என்னும்‌ தலம்‌, வாய்‌ - 
இடத்து பாழி - வலிமை, வலஞ்சுழி - திருவலஞ்சுழி என்றார்‌ 
ஈட... ஈதலம்‌. 
“515 ' கங்குல்‌ - பொழுது (காளை உணர்த்திற்று), அவண்‌ - அவ்விடத்து, 
* 'வதிந்தனன்‌ - தங்கியிருந்தாள்‌. 
548 தற்காக களங்கமில்லாத நிலா, அ அஞ்செழுத்து - பஞ்சாக்கரம்‌ 
ப தவ சிமுச்கம்‌, உழு - மிக்க, io 


சத்தசாகரம்‌ வரவழைத்த சருக்கம்‌ 175 


[ உரோமச.முனிவரிடம்‌ குந்தி தன்‌ நிலைமையைக்‌ கூறுதல்‌ ] 


947. 


648 


உற்ற மாதவத்‌ தொருவளை 
யெதிர்கொடுள்‌ ளூவந்து 
பெற்றி கூர்தரு பாத்திய 
முதலிய பேணி 
அற்ற மின்றிய வள்பிஐ 
லடிமல ரிறைஞ்சி 
நற்ற வம்பயில்‌ குந்தியும்‌ 
இன்னன ஈவீன்றாள்‌. தி்‌ 
கன்னி யம்பரு வத்தினிற்‌ 
புரிந்தவக்‌ கரிசு 
தன்னை யான்றண வூந்திறந்‌ 
தவுமியர்ச்‌ சார்ந்து 
பொன்னஞ்‌ சேவடி போற்றினன்‌ 
போற்றலு மன்னேன்‌ 
என்னை யேகென்றான்‌ தீர்த்தயாத்‌ 
திரை, தனக்குயானும்‌ 25 


ல்‌ நல்லூர்‌ வந்தடைந்த நிலையைக்‌ கூறுதல்‌ ] 


குரவன்‌ கூறிய பரிசினை 
யுளத்திடைக்‌ குறித்துத்‌ 

திரைசெய்‌ தீர்த்தங்கள்‌ பற்பல ' 
சென்றுசென்‌ ராடி 

வரைகொள்‌ வில்லிவாழ்‌ தாளங்கள்‌ 
அனைத்தும்போய்‌ வணங்கி 

உரைசி றந்தகல்‌ லூரிதை 
யுற்றனன்‌ உரவோய்‌ / ந்தி 


ப னவை pg தைச தகை கைகள கஸ்‌ ஆ £ 
oT பாத்தியம்‌ - பாத பூசை, இறைஞ்சி - வாழ்த்தி எனர்தி, 
*' அவின்றாள்‌ - கூறினள்‌. 
“818: அரிச - குற்றம்‌, தணவும்‌ - நீக்கும்‌, திறம்‌ - உபாயம்‌, 
549 வரைகொள்வில்லி - பொன்மலையை வில்லாகக்‌ கொண்ட 
i ந்த்‌ உரை சிறந்த - புகழ்மிக்க; பரிசினை AW, 
திர - அலை, எழ த்‌ 


176 நல்லூர்ப்‌ புராணம்‌ 


[முன்செய்த தவத்தால்‌ தங்களைக்‌ கண்டேன்‌ என ' 
உரோமசரிடம்‌ குந்தி புகழ்ந்து கூறுதல்‌ ) 
660 சிந்தை யின்புறத்‌ தீர்த்தயாத்‌ 
திரைப்பய னெள்ன 
எந்தை யின்றுனைக்‌ கண்டனன்‌ 
இன்னல்தீர்க்‌ துய்ந்தேன்‌ 
அந்த மின்றிய போகமும்‌ 
வீடும்கே ரடைதற்‌ 
குர்து சாதனம்‌ பெரியர்சார்‌ 
பன்றிவே றுளதோ 2 27 
[உரோமச முனிவர்‌ உளமகிழ்ந்து அவட்கு உய்தி கூறல்‌ ] 
661 என்று மீளவும்‌ இணையடித்‌ 
தாமரை யிறைஞ்சி 
நின்று தன்னிலை முழுவதும்‌ 
ஆங்கவள்‌ நிகழ்த்த 
நன்று ஈன்றென உரோமசன்‌ 
* வியந்துபின்‌ நயப்பால்‌ 
இன்று கூறுவன்‌ கேண்மதி 
நீயென வுரைப்பான்‌ 92 


[ நாளை மாசிமாமக நாளில்‌ கடலாடினால்‌ உள்‌ பாவங்கள்‌ 
தீறுமென முனிவர்‌ கூறுதல்‌ ] 


882 காளை மாசிமா மகமந்த 
நற்றின மதனில்‌ 
வாளை பாய்கட லாடினர்‌ 
ல பலன்வரம்‌ பின்றாற்‌ 


1 aS 

558, யாத்திரைப்‌ பயன்‌ - யாத்திரை புரிக்ததனால்‌ எய்திய பலள்‌, 
இள்னல்‌ - துன்பம்‌, அந்தம்‌ - முடிவு, இன்றிய -: இல்லாத, 
சாதனம்‌ ஃ பற்றுக்கோடு, பெரியர்சார்பு - பெரியாரைத்‌ தச்‌ 

்‌ கொலிளல்‌, 

91 தள்விலை - தாள்‌ செய்த குற்றமும்‌, தீர்த்த யாத்திரை புரிதலையும்‌ 
ஆப்பு 4 அறுப்பு. oo - ஒள 


சுத்தசாகரம்‌- வரவழைத்த சருக்கம்‌ 177 


ரூளையா . வினைக்‌ குறித்துநீ 
தாமதித்‌ 'திடாதவ்‌ 
வேளை யெய்துபு வேலையின்‌ 
முழ்கென விதித்தான்‌ 29 


it 


[உரோசமன்‌ பின்னர்‌ அங்கிருந்து புறப்பட்டுப்‌ போதல்‌ ] 


668 விதித்து மாது£ீ தீர்த்தயாத்‌ 

திரைசெலும்‌ விழைவான்‌ 

மதித்திவ்‌ வாறுமா முரைத்தன 
மென்றுமா தவத்தோன்‌ 

கொதித்த வாரழல்‌ வீடத்தினைக்‌ 
குலமணி பொருவப்‌ 

பதித்த கண்டனை யன்புடன்‌ 
பணிந்தவன்‌ சென்றான்‌ 290 


[ கடலாடுதற்குச்‌ செல்லப்‌ பொழுதின்மை நினைந்து குந்தி 
வருந்தி இறைவனிடம்‌ சென்று வணங்குதல்‌ ] 


664 சென்ற பின்னவள்‌ தேசிகன்‌ 
மகஜெடும்‌ உசாவீ 


இன்று நீள்கட லாடுதற்‌ 
கோடுத லரிதாற்‌ 


852 மகம்‌- மக ஈட்சத்திரம்‌, பலன்‌ - புண்ணியம்‌, வரம்பு - அளவு, 
காளையாவினை ( தாள்‌ அயா ) கால்கள்‌ நடத்தலால்‌ வரும்‌ 
வருத்தத்தினை (அயா - வருத்தம்‌) வேளை - பொழுது, எய்துபு - 
அடைந்து, வேலை - கடல்‌, விதித்தான்‌ - கட்டளையிட்டுக்‌ 
கூறினான்‌. 

5858 மதித்து - உயர்வாக எண்ணி, ஆரழல்‌ - நிறைந்த ஒளி, குலமணி .. 

நீலமணி, பொருவ - ஒப்ப, பதித்தகண்டன்‌ - சிவபெருமான்‌, 
ந 98-207 s 


178 நல்லூர்ப்‌ புராணம்‌ 


பொன்று சிக்தையேன்‌ என்செய்வே 
னெனநனி புலப்பிக்‌ 
கன்று மானுகள்‌ கையன்முன்‌ 
நின்‌ றகண்‌ கலுழ்ந்தாள்‌. 81 
( இறைவன்‌ அவளுக்கிரங்கி ஏழு கடலையும்‌ இப்பிரம 
தீர்த்தத்தினுள்‌ அழைப்பேன்‌ என அருளுதல்‌ ] 
656 தோகை யன்னவள்‌ கலுழ்தலும்‌ 
சுந்தர நாதர்‌ 
பாகு நேர்மொழி யாய்‌ ! பரி 
யேலெனப்‌ பகரா 
வோகை யாற்கட லேழையும்‌ 
ஒருகணத்‌ தழைப்பேம்‌ 
ஏக மாகவிப்‌ பிரமதீர்த்‌ 
தத்திடை யென்றார்‌. 32 
[ குந்தி பேருவகையுற்று இறைவனைப்‌ போற்றி வணங்குதல்‌ ] 
666 திங்கள்‌ மோலியான்‌ இவ்வணஞ்‌ 
செப்பலும்‌ மகிழ்ந்து 
மங்கை, எம்பிரான்‌ மலரடி 
யுகளங்கள்‌ வணங்கி 
இங்கு நீயெனை யொருபொரு 
ளாகவே யெண்ணி 
அங்க ணாயக! வருளினை 
யளியனு முய்ந்தேன்‌. 33 


554 கேசிகன்‌ - ஆசிரியனாகிய தவுமிய முனிவன்‌, உசாவி ௫ ஆராய்ந்து, 
அரிது - இயலாது, கன்றுமானுகள்‌ - மான்‌ கன்று விளங்கும்‌, 
கையன்‌ - சிவபிரான்‌. 

555 கலிழ்தல்‌ - கலங்கி அழுதல்‌, பாகு - கற்கண்டுப்பாகு, பமியேல்‌ - 
துன்புறவேவேண்டா, பகரா - கூறி, ஓகை. உவப்பு, 
ஏகமாக - ஒன்றாக, 

556 மோலியான்‌ - முடியினன்‌, உகளம்‌ - இணை, அங்கண்‌ - மெற்றிக்‌ 
கண்‌, அளியலும்‌ - கருணை செய்யத்தக்கயாலும்‌. 


சத்தசாகரம்‌ வரவழைத்த சருக்கம்‌ 179 


( இறைவன்‌ கடல்‌ ஏழையும்‌ பிரம தீர்த்தத்துள்‌ வர எண்ணுதல்‌ ] 


667 என்ன வாங்கவள்‌ பற்பல 
திறனெடுத்‌ தியம்பிச்‌ 
சென்னி மேற்கரங்‌ குவித்தயல்‌ 
நிற்றலுஞ்‌ செறிந்த 
வன்னி கூவிளை முடித்தவன்‌ 
வாரியே ழினையும்‌ 
முன்னம்‌ மேவிய வாவியின்‌ 
அணையமுன்‌ ஸினனால்‌, 9 
[ ஏழு கடலும்‌ திகை யானைகளின்‌ செவிகள்‌ செவிடுபடக்‌ 
கனைத்துப்‌ பொங்கிப்‌ புறப்படல்‌ ] 
668 எந்தை எம்பிரான்‌ வருகெனப்‌ 
பணித்தலும்‌ எறிநீர்ச்‌ 
கிந்து வேழுமெண்‌ டிசைக்கரி 
செவீடுபட்‌ டழுங்க 
முந்து நீடொலி முழக்கொடு 
மின்மணி முகிழ்ப்பப்‌ 
பந்தி பந்திவெண்‌ டிரைதிரை 
வரையெனப்‌ பரப்பி 28 
[கடல்‌ ஏழும்‌ பிரம தீர்த்தத்துள்‌ வந்து புகுதல்‌ ] 
669 சங்க ராசியும்‌ சலஞ்சல 
ராசியும்‌ தழங்க 
எங்கும்‌ நீள்சுரூத்‌ திமிங்கில 
கிலமுடன்‌ எற்றி 


557 திறன்‌ - அருட்டிறன்‌, சென்னி - தலை, வாரி - கடல்‌, மேவிய - 
பொருந்திய, வாவி- பிரம தீர்த்தத்தடம்‌, அணைய வந்து 
பொருந்த, மூன்னினன்‌ - கருதினான்‌, 

558 பணித்தலும்‌ - ஆணையிட்டவுடன்‌, சிந்து - கடல்‌, கரியாக, 
அழுங்க - வருந்த, மணிமுத்து, பந்தி வரிசை திரை. 
அலை, வரை - மலை, 


180 நல்லூர்ப்‌ புராணம்‌ 


அங்கண்‌ மாநில மிஃதிறும்‌ 
பூதென வயரப்‌ 
பொங்கி நான்முகன்‌ தீர்த்தத்துட்‌ 
புகுந்தன வன்றே. 36 


[ குந்தியும்‌ குருபுத்திரனும்‌ எழுகடல்‌ புகுந்த பிரமதீர்த்தத்துள்‌ 
மூழ்கித்‌ தருப்பணம்‌ முதலிய புரிதல்‌ ] 
080 புகுத லோடுந்தன்‌ புரோகிதன்‌ “ 
சேயுடன்‌ அவளும்‌ 
மிகுதி யாதர வாலந்தத்‌ 
தீர்த்தத்தை மேவிப்‌ 
பகுதி கூர்தரு சங்கற்பம்‌ 
முதலிப பலவும்‌ 
தகுதி யாற்செய்து மூழ்கியே 
தருப்பணம்‌ புரிந்து 7 
[ குந்தி தீர்த்தமாடிய பின்‌ அந்தணர்‌ முதலானோர்க்குத்‌ 
தானம்‌ புரிதல்‌ ] 
661 அந்த ஹஞாளர்தம்‌ அவாக்கெட 
ஆலொரு நாறும்‌ 
வெந்த வாடகப்‌ பசம்பொஜனோ 
ரயுதமும்‌ வீசிச்‌ 
சுந்த ரேசர்க்குச்‌ சிறப்பெடுத்‌ 
தணிபல தொகுத்திட்‌ 
டெந்தை சுந்தரத்‌ தாண்டவர்க்‌ 
குவந்தன ளீந்தே. 28 


559 ராசி - கூட்டம்‌, சலஞ்சலம்‌ - சங்குகளுள்‌ உயர்ந்த வகை, 
தழங்க - முழங்க, கிலம்‌ - (சிறுமை) குட்டி, இறும்பூது - வியப்பு, 
அயர - நினைக்க, அன்றே - அப்பொழுதே (அசையுமாம்‌). 

560 புரோகிதன்‌ - ஆசான்‌, ஈண்டுத்‌ தவுமிய முனிவன்‌, சேய்‌ - மகன்‌, 
ஆதரவு - அன்பு, தருப்பணம்‌ - மந்திரம்‌ நிறைத்தல்‌. 

561 அவாக்கெட - ஆசை நீங்க, ஆன்‌ - பக,  ஆடகம்‌ - பொன்னுள்‌ 
உயர்ந்த வகை, அயுதம்‌ - பதினாயிரம்‌, வீசி - வழங்கி, சிறப்பு - 
விழா, சிறந்த பூசை. 


சத்தசாகரம்‌ வரவழைத்த சருக்கம்‌ 183 


( குந்தி இறைவனிடம்‌ தன்‌ குறை நீங்கவேண்டுமென 
இறைவனிடம்‌ வேண்டிப்‌ பூசித்தல்‌ ] 
662 மைந்த ரைவர்க்கும்‌ வாழ்வுமென்‌ 
மேல்வரும்‌ பரிசு 
முந்து தன்னுடை வல்வினை 
தீர்ம்திடு முறையும்‌ 
எந்தை ஈல்கென வற்றைகாள்‌ 
ஆங்கவ ளிருந்து 
புந்தி யின்புறப்‌ பூசனை 
யாவையும்‌ பொருந்தி 89 
[ பின்னர்‌ பசுபதீச்சரம்‌ மறைக்காடு முதலாய தலங்களுக்குச்‌ 
சென்று சேர்தல்‌ ] 
668 பரம்ப ரன்றனை விடைகொண்டு 
பசுபதீச்‌ சுரம்போம்‌ 
தரந்தை தீர்த்திடு மண்ணல்தாள்‌ 
வணங்கின ளாகி 
நிரந்த தானங்கள்‌ ஏனவும்‌ 
நெறியின லிறைஞ்சித்‌ 
திருந்து சோலைசூழ்‌ மறைவனந்‌ 
தனைவந்து சேர்ந்தாள்‌. 40 
[ குந்தி இவ்வாறு பல தலங்களையும்‌ வழிபட்டுப்‌ பின்‌ 
தன்‌ பதி சென்றடைதல்‌ ] 
664 மாத ராள்மணி கன்னிகை 
படிந்துமா சிகந்த 
வேத பாரகர்க்‌ கிருதி 


பற்பல வீசிச்‌ 
562 ஐவர்‌ - பாண்டவ புத்திரர்‌, பரிசு - தன்மை, புந்தி - சிந்தை, 


பொருந்தி - செய்து. 
562 அரந்தை - துன்பம்‌, நிரந்த - முறையான, தானம்‌ - திருத்தலங்கள்‌, 
மறைவனம்‌ - வேதாரணியம்‌, 


182 நல்லூர்ப்‌ புராணம்‌ 


சோதி வானவன்‌ குணையடி 
யிறைஞ்சிமீண்‌ டவளும்‌ 
காதல்‌ மீக்கொளத்‌ தன்பதி 
யடைந்துளங்‌ களித்தாள்‌. 41 


[ அது முதல்‌ பிரமதீர்த்தம்‌ சத்தசாகரமென வழங்கலாயிற்‌ 
றெனலும்‌ அதன்கண்‌ மூழ்குவோ ரெய்தும்‌ பயனும்‌ கூறுதல்‌ ] 
0666 அந்த நாள்முதல்‌ பிரமதீர்த்‌ 
தத்தினை யகிலம்‌ 
உந்து காதலாற்‌ சத்தசா 
கரமென வோதும்‌ 
முந்து மாசிமா மகத்தினில்‌ 
மூடிமிசை அறுகு 
தந்து காலையில்‌ மூழ்கினர்‌ 
தீவினை தவிர்வார்‌. 42 


4 இத்தீர்த்தமாடுவோர்‌ உலகில்‌ உள்ள தீர்த்தங்கள்‌ அனைத்தினும்‌ 
ஆடிய பலனைப்‌ பெறுவர்‌ எனல்‌ ] 
666 உலகி லுள்ளதீர்த்‌ தங்கள்‌ 
யாவையு முவப்பால்‌ 
நலமி கும்படிப்‌ படிந்தவர்‌ 
பலத்தைநண்‌ ஸணுவரால்‌ 
மலரின்‌ மேலவன்‌ வானதி 
கொடுநிறைத்‌ தமைத்த 
அலகில்‌ மேன்மைசால்‌ பிரமதீர்த்‌ 
தத்தி டுஈரே. த 


564 மணிகன்னிகை - தீர்த்தத்தின்‌ பெயர்‌, இருநிதி - பெருஞ்செல்வம்‌, 
தன்பதி - தன்௩கர்‌, ்‌ 


565 அகிலம்‌ - உலகம்‌, அறுகு - அறுகம்புல்‌, தந்து - ஏந்தி, 
விளை - கர்மம்‌. 

566 படிர்தவர்‌ - மூழ்கினவர்‌, பலம்‌ - புண்ணியப்பயன்‌, ஈண்ணுவர்‌ - 
அடைவர்‌, வானதி - ஆகாய கங்கை, ஆடுகர்‌ - மூழ்கினவர்‌. 


சத்தசாகரம்‌ வரவழைத்த சருக்கம்‌ 183 


[ இத்தீர்த்தத்தின்‌ பெருமை ஆதிசேடனாலும்‌ அறைதற்கரிது 
்‌ எனல்‌ ] 
667 அரவு பூண்டருள்‌ சுந்தர 
காதா ரருளும்‌ 
பிரம தீர்த்தத்தின்‌ பெருமையும்‌ 
பிறைக்கொழும்‌ தணியும்‌ 
ஒருவ னல்லது முனிவிர்காள்‌ / 
உள்ளவா றெவரே 
கரைகண்‌ டோதுவார்‌ சேடனுங்‌ 
கழறுதற்‌ கரிதால்‌, 44 


[ இச்சருக்கம்‌ ஓதுவார்‌ கேட்பார்‌ எய்தும்‌ பயன்‌ கூறல்‌ ] 
668 இனைய காதையை எழுதுகர்‌ 
படிக்குநர்‌ என்றும்‌ 
நினையும்‌ மேலவர்‌ புவியிடை 
நெறியின்வீற்‌ நிருந்து 
முனிவீர்‌ ! முக்கணான்‌ அருளினால்‌ 
மூதுல கேத்தத்‌ 
தனையொப்‌ பாகிய சற்கதி 
யடைவது சரதம்‌. 45 


[ சத்தசாகரம்‌ வரவழைத்த சருக்கம்‌ முற்றும்‌ ] 


567 கரைகண்டு - எல்லையறிந்து, சேடன்‌ ஆதிசேடன்‌, கழறுதல்‌ - 
கூறுதல்‌, 

568 வீற்றிருந்து - புகழோடு விளங்கி, மூதுலகு - தேவருலகு, 
சற்கதி - வீடுபேறு. 


பதினோராவது 
சமுத்திரராசன்‌ செப்பேசுரம்‌ பணிந்து 
மீண்ட சருக்கம்‌ 


[ கடலரசன்‌ செப்பேசுரம்‌ பணிந்து மீண்ட வரலாற்றை 
முனிவர்‌ சூதனிடம்‌ கேட்டல்‌ ] 


(கலி விருத்தம்‌) 


669 விரிக டற்கிறை வீறுசெப்‌ பேசுரம்‌ 
பரவப்‌ போய்வந்த பான்மை விளம்பெனக்‌ 
கருணை .மாதவர்‌ கட்டுரை செய்தலும்‌ ்‌ 
பொருவில்‌ சூதனும்‌ புந்திசெய்‌ தோதுவான்‌ 1 


[ எல்லாத்‌ தலங்களையும்‌ கண்டு வழிபட விரும்பிக்‌ கடலரசன்‌ 
இறைவனை வேண்டல்‌ ] 


520 தம்பி ரானரு ளாலிவண்‌ சார்ந்தனன்‌ 
இம்பர்‌ மெய்த்தலம்‌ யாவையும்‌ சேவிப்பான்‌ 
நம்ப! வாசை நலிகின்ற தாலெனப்‌ 
பம்பு நீர்க்கடற்‌ பார்த்திபன்‌ கூறினன்‌. A 
[ நீ இவ்வடிவிற்‌ சென்றால்‌ உலகம்‌ சிதையும்‌ என 
இறைவன்‌ கூறல்‌ ] 
671 கூற லோடுங்‌ குழகனும்‌ பார்மிசை 
ஏறு தெண்டிரை யெற்றும்நீ யேகிடின்‌ 
மாறு மாறும்‌ மகிதலம்‌ யாவையும்‌ 
வேறு பட்டொழி யும்மிது மெய்ம்மையால்‌ 3 


569 இறை. அரசன்‌, பரவ - வழிபட, பான்மை - தன்மை (வரலாறு) 
பொருவில்‌ - ஒப்பில்லாத, புந்திசெய்து - மனம்‌ விரும்பி, 

570 இம்பர்‌ - இவ்வுலகம்‌, தலம்‌ - புண்ணிய தலங்கள்‌, ஈம்ப1- 
இறைவனே !, பம்பு - பொங்கும்‌, பார்த்திபன்‌ - மன்னன்‌. 

571 குழகனும்‌ - இறைவனும்‌, தெண்டிரை - தெளிந்த அலைகள்‌, 
எற்றும்‌ - வீசம்‌. . 


சமுத்திரராசன்‌ செப்பேசுரம்‌ பணிந்துமீண்ட சருக்கம்‌ 185 


[ பின்னர்ச்‌ செப்பேசுரம்‌ சென்று வழிபட்டால்‌ எல்லாப்‌ 
பயனும்‌ கிட்டுமென இறைவன்‌ கூறல்‌ ] 


672 ஆகை யாற்றலம்‌ யாவும்‌ அடைவுற பூ 
ஏகிச்‌ சேவிப்ப வெய்தும்‌ வியன்பலம்‌ 
ஓகை கூருஞ்செப்‌ பேசுரம்‌ உற்றுநீ 
சோகம்‌ தீரத்‌ தொழுதலு மெய்துமால்‌ 4 


[ அவனை. உன்‌ ஆற்றலை அங்குச்‌ செலுத்தா வகையில்‌ 
சென்று மீள்க என இறைவன்‌ பணித்தல்‌ ] 


673 அன்ன தன்மையி லத்‌ தலத்திடை 
நின்ன தாற்ற னிலவா வகைசென்று' 
மன்னு காதலின்‌ வந்தித்து மீளுதி 
என்ன ஈசன்‌ எடுத்துரைத்‌ தானரோ (2 


[ கடலரசன்‌ விடை பெற்றுச்‌ செல்லுதல்‌ ] 


674 உரைத்த லோடும்‌ ஒலிகடல்‌ வேந்தனும்‌ 
நிரைத்த கொன்றையி ஞயந்‌ நெறியினாற்‌ 
றரைத்த லத்திற்‌ சவுமிய னாகியான்‌ 
அருத்தி கூர வடைந்திவண்‌ மீள்வனால்‌. 6 


[ இதுவுமது ] 
676 என்று மாக்கடல்‌ வேந்தன்‌ இறைவனை 
மன்ற வன்பின்‌ வணங்கி விடைகொண்டு 


சென்று பச்சிம திக்கிற்‌ குரோசமா 
றொன்று மெல்லை யுவந்தன னெய்தியே. 7 


அடைவுற - முழுதுமாக, வியன்பலம்‌ - சிறந்த புண்ணியங்கள்‌, 
கூரும்‌ - மிகும்‌, எய்தும்‌ - வந்தடையும்‌. 

ஆற்றல்‌ - நீரலைவீசி அழிக்கும்‌ வலிமை, மன்னுகாதல்‌ - நிலையான 
விருப்பம்‌, 

கொன்றையிீனாய்‌ - கொன்றைமாலையணியும்‌ இறைவனே | சவுமியன்‌- 
தூயவன்‌, அழகன்‌, அருத்தி - அவா, கூர - மிக, 

மன்ற - உறுதியான, பச்சிமதிக்கு - மேற்குத்திசை, குரோசம்‌ - 
கூப்பிடுதூரம்‌, ஆறெொள்று - ஏழு, எல்லை - நீட்டல்‌ அளவு 1 
எய்தி - அடைந்து, 


186 நல்லூர்ப்‌ புராணம்‌ 


[ செப்பேசுரத்திற்கு அண்மையில்‌ கடலரசன்‌ 
ஒரு மேடையமைத்தல்‌ ] 


676 அன்பு கூரவ னேச்சுரஞன்‌ சேவியா 
என்பு பூணு மிறைவர்க்‌ கணித்தெனப்‌ 
பொன்பெய்‌ குன்றம தொப்பப்‌ புளினமொன்‌ 
றின்பு கூர வினிதி னியற்றினான்‌. 8 


[ அந்த மேடை புனிதத்‌ தீர்த்தப்‌ புனல்போல்‌ பொலிதல்‌ ] 


677 வைகல்‌ தோறுமவ்‌ வாலுகக்‌ குன்‌ றம்வண்‌ 
செய்கை யாடவர்‌ சீர்த்தியொப்‌ பாகவே 
மெய்‌ குலாவும்‌ விழுத்தவத்‌ தீர்ம்புனற்‌ 
பொய்கை போற்குளிர்ந்‌ தோங்கிப்‌ பொலியுமால்‌, 9 


[ இறைவன்‌ கடலரசன்‌ வழிபாட்டிற்கு வந்து அவனமைத்த 
லிங்கத்திற்குள்‌ எழுந்தருளுதல்‌ ] 

678 தெண்டி ரைக்கடல்‌ மன்னன்செப்‌ பேசுரத்‌ 
தண்டர்‌ வாணனை யன்பி னிறைஞ்சியே 
தொண்டர்‌ கண்டு தொழச்சுத்தி சங்கங்கள்‌ 
மண்டு காதலின்‌ மாலிங்கத்‌ துய்த்தனன்‌. 20 

[ இறைவன்‌ கடலரசனுக்கு வேண்டிய வரங்களை யருளல்‌ ] 

529 பரவை மன்னவன்‌ பத்திகண்‌ டெம்பிரான்‌ 
வரம அனைத்தும்‌ மகிழ்ந்தருள்‌ செய்தனன்‌ 
உரவு நீர்க்கடல்‌ வேந்தனும்‌ ஓடையாய்‌ 
விரவி நாற்றிசைக்‌ கண்ணும்‌ விளங்கினான்‌. 24 


576 சேவியா - வணங்கி, புளினம்‌ - மணல்மேடு. 

577 வைகல்‌ - காள்‌, வாலுகம்‌ - வெண்‌ மணல்‌, வண்செய்னக- 
கொடைச்செயல்‌, சீர்த்தி - புகழ்‌, ஈர்ம்புனல்‌ - குளிர்ந்ததீர்த்தம்‌, 
சங்கங்கள்‌ - சங்குகள்‌. 

578 மண்டுகாதலின்‌ - நிறைந்த அன்பினால்‌. 

579 பரவை - கடல்‌, உரவு நீர்‌ - வலிமை வாய்ந்த நீர்‌. ஒடை 
நீரோடை, 


சமுத்திரராசன்‌ செப்பேசுரம்‌ பணிந்துமீண்ட சருக்கம்‌ 187 


[ கடலரசன்‌ அங்கு வதிந்ததற்கு அடையாளம்‌ உண்டு எனல்‌ ] 


680 விளங்கி நாளும்‌ விமலனைச்‌ சேவியாத்‌ 
துளங்கு தோடங்கள்‌ யாவும்‌ துடைத்தனன்‌ 
உளங்கொ எக்கடல்‌ உற்றதற்‌ குக்குறி 
யளந்து காணில்‌ முனிவீருண்‌. டாகுமால்‌, 12 


[ உலகில்‌ உற்பாதங்கள்‌ ஏற்படுங்காலை அச்சிவலிங்கத்தைச்‌ 


சுற்றிலும்‌ சங்கு முதலியவை தோன்றி விளங்குமெனல்‌ ] 


681 அவனி மீதிலுற்‌ பாத மடுக்குகாள்‌ 
நவையில்‌ சுத்தி கணந்துக ளாதிய 
தவறில்‌ செய்கைத்‌ தபோதனிர்‌ / கேளுமின்‌ 
சிவலிங்‌ கத்திடைச்‌ சேர்ந்திடு மென்பரால்‌. 18 


[ கடலரசன்‌ இறைவனைப்‌ பரவி விடைகொண்டு மீளுதல்‌ ] 


682 இத்தி றங்கள்‌ பலவு மியற்றியே 
தத்து தெண்டிரைத்‌ தண்கடல்‌ வேந்தனும்‌ 
மத்த வேணி வரதனை வந்தியா 
வித்த கத்தின்‌ விடைகொண்டு மீண்டரோ 14 


[ இதுவுமது ] 
௪82 சோலை சூழ்தரு சுந்தர வெற்பில்வந்‌ 
தால பாரணன்‌ அம்புயத்‌ தாண்மலர்‌ 
சீல மோடு பணிந்து செழுமணி 
மாலை சூட்டி மகிழ்ந்து விடைகொண்டே 16 


582 


988 


துளங்கு தோடங்கள்‌ - விளங்குங்‌ குற்றங்கள்‌, குறி - அடையாளம்‌, 
உற்பாதம்‌ - தீநிமித்தங்கள்‌, கவை - குற்றம்‌, சுத்தி - கும்பிடு 
கிளிஞ்சில்‌, நந்துகள்‌ - சங்குகள்‌, தபோதனிர்‌ - முனிவர்காள்‌ | 
மத்தவேணி - ஊமத்தை மலர்‌ விளங்கும்‌ சடையுடைய 
சிவபெருமான்‌, வித்தகம்‌ - ஞானம்‌, 


ஆலபாரணன்‌ - ஆலகாலத்தை உணவாக உண்டவன்‌, அம்புயம்‌ - 
தாமரை, 


388 நல்லூர்ப்‌ புராணம்‌ 


( இதுவுமது ] 
684 தடங்க டற்கிறை தாதகி மாலையும்‌ 
மூடங்கு திங்களும்‌ மூதர வுஞ்செறிந்‌ 
தடங்கு வேணி யானரு ளாற்றன 
கிடவ்கொ டெல்லையி னெல்லைசென்‌ ரனரோ, 16 


[ இரு பாடல்கள்‌ மாசித்திங்கள்‌ வைகறையில்‌ சத்தசாகரத்தில்‌ 
மூழ்கிப்‌ பின்‌ ஐயாறடைந்து இறைவனைப்‌ பரவினார்‌ 
சிவகணங்களாகி வீற்றிருப்பாரெனல்‌ ] 


686 மாசித்‌ திங்களின்‌ வைகறைப்‌ போதினிற்‌ 
றேசு லாஞ்சத்த சாகரத்‌ தீர்த்தத்தின்‌ 
ஆசை யாற்படிக்‌ தையாற்‌ றமர்ந்தருள்‌ 
ஈச னையுச்சிப்‌ போதிற்சென்‌ றேத்தினார்‌. 17 


686 கணங்க ளாகிக்‌ கடவுளர்‌ யாவரும்‌ 
வணங்கி யேத்த வனமுலை மாதுமை 
அணங்கின்‌ பாகன்‌ அருட்சிவ லோகத்தின்‌ 
இணங்கு செல்வமுற்‌ றென்று மிருப்பரால்‌. 18 


[ தீர்த்த யாத்திரை புரிய எண்ணுவார்க்‌ கிறைவன்‌ 
விரைந்தருளுவானெனல்‌ ] 


687 தொடங்கு கன்ம மெவைக்குந்‌ துரிசுள 
£ திடங்கொ டீர்த்தங்க ளாடுதற்‌ கெண்ணுவோர்‌ 
முடங்க வேயிடை யூறுகள்‌ மூண்டிடா , 
விடங்கொள்‌ கண்டன்‌ விரைந்தருள்‌ செய்வனால்‌. 19 


584 தாதகி - ஆத்திமலர்‌, முடங்கு - வளைவு, ஒல்லை - வீரைவு. 
585 தேசு - ஒளி, ஐயாறு - திருவையாறு. 

586 கணங்கள்‌ - சிவகணங்கள்‌, செல்வம்‌ - முத்திப்பேறு, 

587 துரிசளது - குற்றமுள்ளது, விடங்கொள்‌ கண்டள்‌ சிவபெருமான்‌, 


ச்முத்திரராசன்‌ செப்பேசுரம்‌ பணிந்துமீண்ட சருக்கம்‌ 189 


[ தீர்த்த யாத்திரை மேற்கொள்ள வேண்டுமெனல்‌ ] 
668 இன்ன தன்மையி னாற்றீர்த்த யாத்திரை 
முன்னி யாரும்‌ முயன்றிட வேண்டுமாற்‌ 
பன்ன கந்தனி தாங்குமிப்‌ பாரிடை 
யுன்னுங்‌ காலதற்‌ கொப்புமற்‌ நில்லையே. 20 


[ எல்லா நீரினும்‌ கங்கை நீர்நலம்‌ பெரிதாகுமெனல்‌ ] 


689 ஓடை கூபம்‌ ஒலீபுனல்‌ வாவியின்‌ 
ஆடும்‌ புண்ணிய தீர்த்த மதிகமாம்‌ 
நீடும்‌ அன்னவை தன்னிலும்‌ நீர்கங்கை 
நாடி மூழ்கின்‌ ஈலம்பெரி தாகுமால்‌, 21 


LE தரு. பசு, மந்திரம்‌, மனிதர்‌ இவ்வற்றுள்‌ சிறந்தவை 
இது எனல்‌ ] 
690 வெற்பின்‌ மேரு, விசிட்டத்‌ தருக்களிற்‌ 
கற்ப கம்‌, பசு விற்காம தேனு, மெய்ச்‌ 
சொற்ப யிற்றுஞ்‌ சுருதியிற்‌ காயத்ரி 
மற்பு யத்து மனிதரி னந்தணர்‌. 22 
[ பாத்திரம்‌, மலர்‌, தெய்வம்‌ இவற்றுள்‌ சிறந்ததிவெனல்‌ ] 
691 வீறு பாத்திரத்‌ தங்கி விசிட்டமாம்‌ 
நாறும்‌ போதின்‌ ஈளினஞ்‌ சிறந்ததாம்‌ 
தேறுங்‌ காலையெத்‌ தேவினும்‌ மேலவன்‌ 
ஆறு சூடும்கல்‌ லூருறை யாதியே. 92 


588 முன்னி - கருதி, பன்னகம்‌ - பாம்பு (ஆதிசேடன்‌), உன்னும்‌ - 
நினைக்கும்‌, 

589 கூபம்‌ - கிணறு, வாவி -குளம்‌, நாடி - அடைந்து. 

590 வெற்பின்‌ - மனைகளுள்‌, விசிட்டம்‌ - மேலானது, தரு - விருட்சம்‌, 
சுருதி - மந்திரம்‌. > 

591 பாத்திரத்துள்‌ அங்கி விசேட மென்றது - பொருளை:.. இடுகின்ற 
பாத்திரங்களுள்‌ நெருப்பிலீடுதல்‌ தெய்வங்களுக்கு அவிசாகச்‌ 
சேருதலின்‌ சிறந்ததென்பது கருத்து, ஈளினம்‌ - தாமரை, தேவு - 
தெய்வங்கள்‌, ஆறு - கங்கை, ஆதி - இறைவர்‌. 


390 


நல்லூர்ப்‌ புரர்ணம்‌ 


[ தலங்களில்‌ நல்லூர்‌ உயர்ந்ததெனல்‌ ] 
692 நீடும்‌ பாரில்‌ நிலவும்‌ தலங்களில்‌ 
நாடுங்‌ காலையில்‌ நல்லூ ரதிகமாம்‌ 
தேடி யந்நகர்‌ சென்று வதிந்திடார்‌ 
ஆடல்‌ செய்யும்‌ களேபர மாவரால்‌, 24 


[ யாவரும்‌ நல்லூர்‌ சென்று வழிபடல்‌ வேண்டுமெனல்‌ ] 
592 எத்தி றத்தும்‌ இயம்புகல்‌ லூரினைப்‌ 
புத்தி வேண்டுநர்‌, பொன்றுத லின்றியே 
முத்தி வேண்டுகர்‌ மூதறி வாற்சென்று 
பத்தி கூரப்‌ பணிந்திடல்‌ வேண்டுமால்‌. 26 


( இச்சருக்கம்‌ கேட்போர்‌ கூறுவோருறும்‌ பலன்‌ கூறல்‌] 
694 கூறுமிக்கதை கோட்டமி லன்பினாற்‌ 
தேறு மாறு தெரிப்பவர்‌ கேட்பவர்‌ 


ஆறு சூடிய வண்ண லருளினால்‌ 
ஈறி லாவின்ப மெய்தி யிருப்பரே. 96 


சமுத்திரராசன்‌ செப்பேசுரம்‌ பணிந்து மீண்ட 
சருக்கம்‌ முற்றும்‌. 


598 


698 
594 


வதிந்திடார்‌ - வாழாதவர்‌, களேபரம்‌ - உறுப்புக்கள்‌ அமைந்த 
பொம்மை. 

பொன்றுதல்‌ - அழிதல்‌, பத்தி - விருப்பம்‌. 

கோட்டம்‌ - திரிபு, தேறுமாறு - தெளியும்‌ வண்ணம்‌, ஈறிலா - 


முடிவில்லாத. 


பன்னிரண்டாவது 
பிரமதேவர்‌ வரம்‌ பெற்ற சருக்கம்‌ 


[ பிரமதேவன்‌ இறைவன்‌ முடியைக்‌ கண்டதாகப்‌ பொய்யுரைத்துச்‌ 
சாபம்‌ பெற்றுப்‌ பின்‌ இறைவனைப்‌ பூசித்து வரம்‌ பெற்ற 
வரலாற்றை முனிவர்கள்‌ கேட்கச்‌ சூதமுனிவர்‌ 
கூறத்‌ தொடங்குதல்‌ ] 


(அறுசீர்‌ ஆசிரிய விருத்தம்‌ ) 


695 கண்டலம்‌ போது மேஜட்‌ 
கரிபொய்த்த தீங்கி ஜேடு 
புண்டரி கத்து மேலோன்‌ 
பொய்யுரைத்‌ தவறும்‌ தீர 
அண்டர்கநா யகனை ஏத்தி 
அருச்சனை புரிந்த காதை 
ஒண்டவர்‌ வினவச்‌ சூதன்‌ 
உள்ளவா றுரைக்க லுற்றான்‌. 1 


[ ஐந்தாவது பிரமன்‌ ஓர்‌ ஊழிமுடிவில்‌ விழித்தெழுந்து 
நோக்குதல்‌ ] 
696 எங்கணா யகனைப்‌ பூசித்‌ 
திராசத சாந்தி பெற்ற 
பங்கயத்‌ தவனுக்‌ கைந்தாம்‌ 
பரியாயத்‌ துற்ற வேதன்‌ 
அய்கண்மா ஞால மாதி 
யடுக்கெலா மழிய வெய்தும்‌ 
கங்குல்போய்‌ விடிந்த காலை 


கண்விழித்‌ தெழுந்து பார்த்தான்‌. 2 

595 கண்டலம்போது - தாழைமலர்‌, கரி - சான்று (சாட்சி), 

புண்டகிகத்து மேலோன்‌ - Fraga, ஒண்டவர்‌ (ஒண்‌ ஃ தவர்‌) 
ஒள்ளியமுனிவர்‌, 


596 எங்கணாயகனை - எங்கள்‌ 4- நாயகனை, சாந்தி - இள்ப அமைதி, 
ஐந்தாம்‌ பரியாயம்‌ - ஐந்தாவது தலைமுறை, வேதன்‌ - பிரம்‌, 
கங்குல்‌ - இருள்‌. 


198 - நல்லூர்ப்‌ புராணம்‌ 


[ ஊழியில்‌ யாவும்‌ அழிந்து மறைந்தமை கண்ட பிரமன்‌ யாவும்‌ 
தன்‌ ஆற்றலால்‌ விளைந்ததென இறுமாப்புக்‌ கொள்ளுதல்‌ ] 
697 ஆறும்நீள்‌ கடலும்‌ பாரும்‌ 
| அசலமு முதல வெல்லாம்‌ 
மாறுமா ராகித்‌ தத்தம்‌ 
வரம்பிகந்‌ தழிந்தொன்‌ ராகி 
நீறுநீ றான தன்றி 
நிள்றதொன்‌ நினையுங்‌ காணான்‌ 
வீறுமற்‌ றெனதே யென்றவ்‌ 
விரிஞ்சனும்‌ உளத்துட்‌ கொண்டான்‌. 3 


[ செருக்குற்று நிற்கும்‌ பிரமனின்‌ முன்னர்‌ திருமால்‌ வந்து நிற்றல்‌ ] 
698 கொண்டவன்‌ றருக்கி யாங்குக்‌ 
குலவினன்‌ நிற்ற லோடு 
வண்டுழாய்த்‌ தொடையல்‌ வேய்ந்த 
மழைமுகில்‌ நிகர்ப்ப மாயோன்‌ 
தொண்டைவாய்‌ முகங்கண்‌ கைகால்‌ 
துளைநெடு காளம்‌ பூத்த 
புண்டரி கப்போ தொப்பப்‌ 
பொலிந்தெதிர்‌ தோன்றி நின்றான்‌. 4 


[ பிரமன்‌ திருமாலை நீ யார்‌ என வினவ அவன்‌ யான்‌ உன்னை 
ஈன்றவன்‌ எனக்‌ கூறுதல்‌ ] 
599 நிற்றலு மவனை' நோக்கி 
நிறையிதழ்க்‌ கமலப்‌ புத்தேன்‌ 
மற்றெனக்‌ கெதிர்யார்‌ என்ன 
மதித்தன னிருந்தே னென்னை 


597 பாரும்‌ - மண்ணுலகும்‌, அசலமும்‌ - மலைகளும்‌,. நீறு - சாம்பர்‌, 
வீறு - ஆற்றல்‌, விரிஞ்சன்‌ - பிரமன்‌. 
598 வண்டுழாய்‌ - (வண்‌ - துழாய்‌) வளமான துளசி, தொடையல்‌ - 
ச மாலை, மழைமுகில்‌ - கருமேகம்‌, நிகர்ப்ப - ஒப்ப, நாளம்‌ - 
1 “தண்டு, புண்டரிகம்‌ - தாமரை, பொலிந்து -.விளங்கி.. 


பிரமதேவர்‌ 'வரம்‌ பெற்ற சருக்கம்‌ 193 


*௱்‌॥்‌  இதறைநா ளெதிர்ந்தாய்‌ நீயார்‌ 
என்றலும்‌ முகுந்தன்‌ நோக்கி 
உற்றுனை யீன்ற வென்னை ்‌ 
'யுணர்க்திலை போலும்‌ என்றான்‌. 12] 
[ யாவற்றையும்‌ படைக்கும்‌ என்னை நீ படைத்தாய்‌ எனல்‌ 
வியப்பென்று முகுந்தனைப்‌ பிரமன்‌ எள்ளி ௩கை செய்தல்‌ ] 
600 என்னைநீ யீன்ற தெங்ஙன்‌ 
எவற்றையும்‌ யானே யீன்றேன்‌ 
உன்னிலை யுணராய்‌ போல 
உரைத்தனை இறும்பூ தென்னாப்‌ 
பக ப டெபான்னணி மார்ப நாபிப்‌ 
போதினி லீன்றே னென்றான்‌ 
அன்னது கேட்டு வேதன்‌ ்‌ 
அணியெயி நிலங்க ஈக்கான்‌. 6 


[ இருவரும்‌ தம்முள்‌ வாக்குவாதம்‌ செய்து. இகலும்போது 
இறைவன்‌ சோதித்‌ தூண்‌ வடிவாகத்‌ தோன்றுதல்‌ ] 
601 ஒருவருக்‌ கொருவ ரிவ்வா 

றுயர்ச்சியு மிழிபும்‌ பேசி 

இருவரு மிகலும்‌ போதில்‌ 

ஈண்டெரிப்‌ பிழம்பாய்‌ ஆங்கு 

வெருவர முதலு மீறும்‌ 

மேவுற வறிதல்‌ தேற்றாத்‌ 
திருவநீள்‌ தூண மொன்று 


சேணிலத்‌ தெதிர்ந்த தன்றே, 7 
599 கமலப்புத்தேள்‌ - பிரமன்‌, முகுந்தன்‌ - திருமால்‌, ஈன்ற. 
- பிறப்பித்த. 
600 நாபிப்போது '- உந்திக்கமலம்‌, எயிறு - பற்கள்‌, நக்கான்‌ _ 
சிரித்தாள்‌. 


601 இழிபு - தாழ்ச்சி, இகலும்‌ போதில்‌ - மாறுபட்டுப்‌ போரிடுங்காலை, 
பிழம்பு - உரு, வெருவர - அஞ்சுமாறு, தேற்றா - இயலாத, 
தூணம்‌ - தூண்‌, எதிர்ந்தது - தோன்றிற்று, அன்றே அசை, 
த. 29-26 


194 தல்லூர்ப்‌ புராணம்‌ 


[ இருவரும்‌ அதிசயத்து நோக்க இறைவன்‌ தூணுக்குள்‌ 
தோன்றிப்‌ பேசுதல்‌ ] 
602 தூணமொன்‌ றெழுத லோடும்‌ 
துண்ணென உடந்தன்‌ ஜோர்கள்‌ 
மாணழற்‌ பிழம்பா யீங்கு 
வயங்கிய தெவன்கொ லென்றே 
காணுதல்‌ புரிமார்‌ நெஞ்சிற்‌ 
கவலையுற்‌ றெண்ணுய்‌ காலை 
தாணுவு மதனுட்‌ டோன்றிச்‌ 
சாற்றுதல்‌ புரிய லுற்றான்‌. 8 


[ தூண்‌ வடிவாக நிற்கும்‌ எனது அடியையும்‌ முடியையும்‌ கண்டு 
வந்தவரே பெரியவர்‌ என இறைவன்‌ கூறல்‌ ] 


603 வாருமின்‌ நீவிர்‌ வாளா 

மலைவதேன்‌ வயங்கா நின்ற 

ஓருமிவ்‌ விலிங்கத்‌ துற்றேம்‌ 
ஒளிமுடி யடியும்‌ தேடிப்‌ 

பாருமின்‌ கண்டு மீண்ட 
பரிசினர்‌ பெரியர்‌ என்றான்‌ 

நாரணன்‌ ஒருபைம்‌ தோட்டு 
நளினனு மதற்கு நேர்ந்தார்‌. 9 


[ பிரமன்‌ அன்னப்‌ பறவையாகி முடியையும்‌, திருமால்‌ வராகமாகி 
அடியையும்‌ காணப்‌ புறப்படல்‌ ] 


604 தோலடிப்‌ பவளச்‌ செவ்வாய்த்‌ 

தூய்ச்சிறை யன்ன மாகி 

மேலுடை முடியைக்‌ காண்பான்‌ 
விரிஞ்சனும்‌ விண்ணம்‌ போந்தான்‌ 


ட அ 

602 துண்ணென - விரைவாக, வயங்கியது - விளங்கியது, புரிமார்‌ - 
செய்யும்‌ பொருட்டு, தாணு - சிவபெருமான்‌, சாற்றுதல்‌ - 
சொல்லுதல்‌. 

608 வாளா - வீணாக, மலைவதேன்‌ - போரிடுவதேன்‌, ஓரும்‌ அசை. 
பரிசினர்‌ - தன்மையுடையவர்‌, நேர்ந்தார்‌ - உடன்பட்டார்‌. 


பிரமதேவர்‌ வரம்‌ பெற்ற சருக்கம்‌ 105 


எ ப காலடிக்‌ கிடையே  யண்டம்‌ 
| ப கடிப்பகைப்‌. பொருவ வோங்கி 
மாலுமம்‌ புயத்தாள்‌ காண்பான்‌ 
| வராகமாய்‌ மண்ணுட்‌ புக்கான்‌. 20 


[ பன்னாள்‌ முயன்றும்‌ காணாதவனாய்த்‌ திருமால்‌ திரும்ப, 
பிரமன்‌ முடியைக்‌ கண்டதாக வந்து பொய்‌ கூறுதல்‌ ] 
605 எண்ணிளைப்‌. பெய்தப்‌ பன்னாள்‌ 
இருவரும்‌ துருவிச்‌ செல்ல 
மண்ணிடைக்‌ கிளைத்துப்‌ புக்கோன்‌ 
மலரடி காணே னென்ன 
அண்ணலுக்‌ கோதி நிற்ப 
அன்னமாய்‌ விண்ணிற்‌ போந்தோன்‌ 
கண்ணெதிர்ப்‌ பட்டு மீண்டேன்‌ 
கடவுணின்‌ முடியை யென்றான்‌. 11 


[ முடியைக்‌ கண்டதற்குச்‌ சான்று யாதெனப்‌ பிரமனை இறைவன்‌ 
கேட்க அவன்‌ தாழம்பூவைச்‌ சான்று கூறுக எனல்‌ ] 


606 என்றலு முறுவல்‌ கோட்டி 
% எம்பிரான்‌, இலங்கு மோலி 
சென்றுநீ கண்டே னென்று 
8 செப்பினை யதற்குச்‌ சான்றீங்‌ 22 
“ஏ கொன்றுமா. நுளதே லொப்பித்‌ 
துயர்ச்சிரீ பெறுதி யென்ன 
நின்றான்‌ முகனும்‌, கைதாய்‌ ! 
நீகரி கூறு கென்றான்‌. 12 


604 மேலுடை முடி - மேலே உள்ள முடி, வீண்ணம்‌ - ஆகாயம்‌, 
அண்டம்‌ - உலகம்‌, கடிப்பகை - கடுகு, மாலும்‌ - திருமாலும்‌, 

, டட வராகம்‌ - பன்றி, 

605 எண்‌ - எண்ணிக்கை, துருவி - ஆராய்ந்து, புக்கோன்‌ - திருமால்‌, 
போந்தேன்‌ - பீரமன்‌, சுண்ணெதிர்ப்பட்டு - கண்டு. 

606 முறுவல்‌ கோட்டி - புன்முறுவல்‌ செய்து, மோலி - முடி, 'சான்று- 

சாட்சி, ஒன்றுமாறு - பொருந்துமாறு, ஒப்பித்து - கூறிக்காட்டி, 

கைதாய்‌ - தாழை மலரே, (கைதை ஈ தாழை) கமி - சாட்சி, 


196 நல்லூர்ப்‌ புராணம்‌ 


[ தாழைமலர்‌ பிரமன்‌ கண்டதாகப்‌ பொய்ச்சான்று கூற, 
இறைவன்‌ தாழையையும்‌ பிரமனையும்‌ சபித்தல்‌ ] 
607 கூறலுய்‌ கண்டற்‌ போது 
குலமணி வேய்ந்த மோலி 
நாறுபூங்‌ கமலத்‌ தோலும்‌ 
ஈணுகினன்‌ கண்டான்‌ என்ன 
ஆறுகுழ்‌ சடையி னின்றும்‌ 
இழிந்தனை யாகி நீயும்‌ 
ஈறில்கற்‌ பங்கள்‌ வீழ்வாய்‌ 
இடைக்கண்டிங்‌ கெள்சொல்‌ கின்றாய்‌? 12 


608 கரிபொய்த்தாய்‌ ஆத லாலே 

கடவுள ரெவரும்‌ சூடற்‌ 

ரூரியைநீ அல்லை யாகி 
ஒழிகென வுருத்துக்‌ கூறி 

விரைகமழ்‌ கமலப்‌ போதின்‌ 
விதியையு முனக்குக்‌ கோட்டம்‌ 

தரையினி லில்லை யாகிச்‌ 
சாம்புக நீயு மென்றான்‌. 14 


[ தனக்குக்‌ கோயில்‌ இல்லை எனச்‌ சாபமேற்ற பிரமன்‌ வருந்தி 
இறைவனை வழிபட்டுச்‌ சாப நீக்கம்‌ பெற எண்ணுதல்‌ ] 


609 இத்தகைச்‌ சாப மேற்கொண்‌ 
டேகிய விரிஞ்சன்‌ பார்மேல்‌ 
வித்தகக்‌ கோயி லின்றாய்‌ 
மேவுதல்‌ வீறன்‌ நறென்னச்‌ 


607 கண்டற்போது - தாழம்பூ. இழிந்தனையாகி - நீங்கி, இடைக்‌ 
கண்டு - இடையிலே பிரமனைக்‌ கண்டு, 

608 கரி பொய்த்தாய்‌ - பொய்ச்சான்று கூறிலய்‌, சூடற்கு - அணி 
வதற்கு, உகுத்து - சினந்து, விதிஃ பிரமன்‌, கோட்டம்‌ ஃ 
கோயில்‌, “ சாம்புக - வாடி வருந்துக, 


பிரமதேவர்‌ வரம்‌ பெற்ற சருக்கம்‌ 197 


சித்தமா குலமுற்‌ றன்ன 

தீவினை யொழிப்பா ளெண்ணி 
மத்தம்வேய்ந்‌ தவளைப்‌ போற்றி 

வழிபட. மனத்துட்‌ கொண்டான்‌, 16 


[ தலத்துள்‌ சிறந்ததெதுவென ஆய்ந்து ஈல்லூரே தக்கதலம்‌ 
எனப்‌ பிரமன்‌ நல்லூர்‌ வந்து சேர்தல்‌ ] 
610 கொண்டவன்‌ நமக்கு முன்னம்‌ 
குலவிய விரிஞ்சன்‌ வைகும்‌ 
எண்டரு தவத்தா னந்தான்‌ 
யாதெனத்‌ தேர்ந்து பார்மேல்‌ 
வெண்டிரை பசும்பொன்‌ வீசும்‌ 
விருத்தகா வீரியின்‌ நென்பால்‌ 
பண்டைகான்‌. மறைக எேத்தும்‌ 
பரமன்வாழ்‌ நல்லூர்‌ புக்கான்‌. 16 


[ பிரமன்‌ ௩ல்லூர்‌ இறைவனை வணங்கித்‌ தான்‌ வந்த 
நோக்கத்தைக்‌ கூறி அருள வேண்டுதல்‌ ] 
611 புக்ககான்‌ முகத்துப்‌ புத்தேள்‌ 
புராந்தகன்‌ சரணம்‌ போற்றி 
மிக்கபே ரன்பாற்‌ பூசை 
விதிமுறை புரிதற்‌ குற்றேன்‌ 
௩க்கன்நீ யருளு கென்ன 
நம்பனும்‌ ஈன்றென்‌ றேவச்‌ 
செக்கர்மே னியனை யேத்தித்‌ 
திசைமுகன்‌ இனைய செய்தான்‌. 17 


609 வீரிஞ்சன்‌ - பிரமன்‌, வீறு - பெருமை, ஆகுலம்‌ - துயர்‌. 

610 தவத்தானம்‌ - தவமிக்க தலம்‌, தேர்ந்து - எண்ணிப்‌ பார்த்து, 
வீருத்தகாவீரி - மிக பழைய காவிரியாறு, புக்கான்‌ - சென்று 
சேர்ந்தான்‌. 

611' புத்தேள்‌ - தேவன்‌, புராந்தகன்‌ - சிவபெருமான்‌, சரணம்‌ - 
பாதங்கள்‌, நக்கன்‌ - சிவன்‌, ரம்பன்‌ - சிவன்‌, திசைமுகன்‌ - 
பிரமன்‌, 


108 ்‌ ட நல்லூர்ப்‌ புராணம்‌ 


[ பிரமன்‌ ஒரு தீர்த்தத்தை உண்டாக்கி லிங்கத்தை 
க எழுந்தருளச்‌ செய்தல்‌ ] 
619 வாயுதிக்‌. கதனில்‌ மூன்று 
61 - ' வாளிவீ ழெல்லை தன்னில்‌ 
ஏயுந்தன்‌ கையிற்‌ கொண்ட 
இயல்புறு தண்டு தன்னாற்‌ 
றாயரீர்க்‌ குண்டய்‌ கண்டு 
சுந்தர கிரியி னங்கண்‌ 
பாயொளி இலிங்க மொன்று . 
பாங்குறத்‌ தாபித்‌ தன்றே . 18 


௩ல்‌ 


[ பிரமன்‌ தான்‌ உண்டாக்கித்‌ தாபித்த லிங்கத்தை வேதநூன்‌ 
முறைப்படி அஞ்செழுத்தோதிப்‌ பூசனை புரிதல்‌ ] 
613 கண்டவத்‌ தடத்தின்‌ மூழ்கிக்‌ ப 
1 காலைசெய்‌ கடன்௧க ளாற்றி 
முண்டகத்‌ திறைவன்‌ மெய்ந்நூன்‌ . 
முறையுளி வழாத வண்ணம்‌ 
அண்டர்கா யகனைப்‌ பூசித்‌ : 
தஞ்செழுத்‌ தெண்ணி யிவ்வா ' 
றொண்டவம்‌ புரிந்தங்‌ குற்றான்‌ 
ஒருநூறு பருவ மாதோ. 19 


ti 


[ இறைவன்‌ பஞ்சாக்கர வடிவாய்ப்‌. பிரமனுக்குக்‌ காட்சி தரல்‌ ] 
614 வன்னமைந்‌ தோதி வேதன்‌ 
வரதன்முன்‌ வதிந்த வாற்றான்‌ 
முன்னவன்‌ வண்ண மைந்தாய்‌ 
முறைமையின்‌ விளங்கித்‌ தோன்ற 


11 


612 . வாயுதிக்கு - வடமேற்கு, வாளி - அம்பு, எல்லை .- அளவு, 
ஏயும்‌ - பொருந்திய, குண்டம்‌ - குளம்‌, கண்டு - உண்டாக்கி, 
பாயொளி - பரவும்‌ சோதி, தாபித்து - எழுந்தருளச்செய்து. .. .. 


618 காலை செய்‌ கடன்‌ - காலக்தொறும்‌ புரியும்‌ கடமைகள்‌, முண்டகம்‌- 
தாமரை, மெய்ந்நூல்‌ - வேதம்‌, பருவம்‌ - இருதிங்கள்‌ கொண்டது. 


பிரலதேவர்‌ வரம்‌ பெற்ற சருக்கம்‌ 199 


அன்னமீ துயர்த்தோன்‌ கண்டங்‌ 
கதிசயம்‌ பெருகி யையன்‌ 
பொன்னந்தா மரைத்தாள்‌ போற்றிப்‌ 
புளகம்பூத்‌ துடல்பூ ரித்தான்‌, 20 


616 பங்கயத்‌ தவிசின்‌ மேலோன்‌ 

பத்தியி னுறுதி கண்டு 

வெங்கள்விட்‌ டலர்ந்த கொன்றை 
விரிசடை மவுலி யெங்கோன்‌ 

மங்கையோர்‌ பாக மாக 
வயங்குலிங்‌ கத்தி னின்றும்‌ 

செங்கண்வெள்‌ விடைமேற்‌ ரறோன்றித்‌ 
திசைமுகன்‌ காண நின்றான்‌. a1 


[ இறைவனைக்‌ கண்ட பிரமன்‌ இறும்பூதெய்தி இறைவன்‌ 
பேரருளைப்‌ போற்றிக்‌ கூறுதல்‌ ] 
616 நிற்றலுங்‌ கமலப்‌ புத்தேள்‌ 
ரேசமுற்‌ றிருந்து மல்கக்‌ 
கற்றையஞ்‌ - சடையோன்‌ பாதம்‌ 
கைதொழு திறைஞ்சிப்‌ போற்றி 
இற்றைகா எடியேன்‌ பூசைக்‌ 
கிரங்கினை போலும்‌ உற்றாய்‌ 
அற்றமில்‌ பெரியோர்க்‌ கென்றும்‌ 
அருள்வதே கடன்மற்‌ றன்றே, a2 


614 வன்னம்‌ - எழுத்து, வேதன்‌ - பிரமன்‌, வண்ணம்‌-கிறம்‌. 
அன்னம்‌ மீது உயர்த்தோன்‌ - அன்னக்கொடியை உடைய பிரமன்‌, 
புளகம்‌ - மயிர்ப்பொடிப்பு. 

615 பங்கயத்தவிச - தாமரைப்பீடம்‌, விட்டு- நீங்கி, வெள்விடை - 
இடபம்‌, 

616 மல்க - (உளம்‌) நிறைய, கடன்‌ - கடமை, வேற்றுப்பொருள்‌ 
வைப்பணி, 


[ இறைவன்‌ பிரமனை நோக்கிக்‌ கூறத்‌ தொடங்குதல்‌ ] 


617 இன்னன பலவுங்‌ கூறி 
எண்ணிப்பல்‌ வேதஞ்‌ சொல்லி ்‌ 
முன்னவன்‌ பாதம்‌ போற்றி 
முறையுளி யிறைஞ்சி நிற்பக்‌ 
கன்னலுந்‌ தேனும்‌ பாலும்‌ 
கனைகட லமுதும்‌ போலச்‌. 
சொன்னலங்‌ கனிந்த நங்கைத்‌ 
துணைவனும்‌ சொல்ல லுற்றான்‌. 22 


[ உன்‌ பூசனைக்கும்‌ பத்திக்கும்‌ மகிழ்ந்தேம்‌ நீ வேண்டிய 
வரத்தைக்‌ கேளென இறைவன்‌ கூறுதல்‌ ] 
618 அன்பினாற்‌ புரிந்த பூசைக்‌ 
ககமகிழ்ந்‌ தருளி. னேம்யாம்‌ 
இன்புகூர்‌ வரங்க ளெல்லாம்‌ 
ஈகுதுங்‌ கேண்மோ வென்னப்‌ 
பொன்குலாங்‌ கமலத்‌ தோனும்‌ 
.. புண்ணியன்‌ பாதம்‌ ,போற்றி 
நின்பெருங்‌ கருணை யல்லால்‌ 
நேசிப்ப தெவன்கொ லென்றான்‌. 24 


[ பிரமன்‌ தான்‌ பொய்‌ கூறிய பாவத்தையும்‌ தாழை பொய்க்கரி 
கூறிய குற்றத்தையும்‌ பொறுத்தருள வேண்டுதல்‌ ] 
619 ஆயினு மைய நின்பே 
ரருள்வழி நிற்ப தல்லாமல்‌ 
ஏயின வேறு முண்டோ : ம்‌ 
வென்னுமன்‌ னதனாற்‌ சொல்வேன்‌ 
617 கன்னல்‌ - கரும்பு, கனைகடல்‌ - ஒலிக்கும்‌ கடல்‌, ஈங்கை 
உமையவள்‌. % 


618 -ஈகுதும்‌- தருவோம்‌, கேண்மோ - கேட்பாயாக, நேசிப்பது - 
வீரும்புவது., பப 


பிரமதேவர்‌ வரம்‌ பெற்ற சருக்கம்‌ 201 


ஷ்‌. 


-சேயொளி மவுலி கண்டேன்‌ புக விழவு ! 
என்றபொய்த்‌ தீங்காற்‌ கைதை 
மாயும்பொய்ச்‌ சான்றால்‌ வந்த 
மாசிவை தவிர்த்தல்‌ | அகட்ட ம்‌ 26 


[ மேலும்‌ தான்‌ இயற்றிய தடாகத்தில்‌ மூழ்கிப்‌ பசித்து 
வணங்கினோர்க்கு இன்ன அருள்செய்ய வேண்டு 
மெனப்‌ பிரமன்‌ கேட்டல்‌ ] 

620 தண்டினாற்‌ றமியேன்‌ கண்ட 

தடத்திடை யுவாவின்‌ மூழ்கின்‌ 

எண்டிசை வளாகத்‌ துள்ளோர்‌ .... 
யார்க்குமைம்‌ பாத கம்போய்‌ 

விண்டிடல்‌ வேண்டும்‌, பொய்ம்மை 
விளம்பிய பாவத்‌ தோடு 

கண்டிடா துரைக்குஞ்‌ சான்றின்‌ 
கரிசுதீர்த்‌ திடுதல்‌ வேண்டும்‌, 26 


[ மேலும்‌ பஞ்சாக்கர வடிவாய்‌ எனக்குக்‌ காட்சிதந்து 
அருளியவறே எல்லோருக்கும்‌ அருளவேண்டுமென 
அவன்‌ கேட்டல்‌ ] 


621 ஐவகை வண்ண மாகி 
அடியனேன்‌ காணத்‌ தோன்றி 
உய்வகை புரிந்த வண்ணம்‌ 
உலகெலாம்‌ காணு மாறும்‌ ...: டட 
செய்வகை. யளித்தல்‌ வேண்டும்‌ 
- திங்களங்‌ குழவி யோடு 
பைவரி யரவந்‌ தாங்கும்‌ 
படர்சடை மவுலி யெந்தாய்‌, 27 


619 


620 


621 


ஏயின - பொருந்தியன, சேயொளி - சிவந்த ஒளி, நீண்ட ஒளி, 
கைதை - தாழை, மாசிவை - குற்றமான இவற்றை . 
தடத்திடை - குளத்தின்‌ கண்‌, உவாவின்‌ - அமாவாசையின்‌ கண்‌, 
வளாகம்‌ - பூமி, ஐம்பாதகம்‌ - பஞ்சமா பாதகங்கள்‌, : _கரிச - 
குற்றம்‌. a 
திய்களங்குழவி - பிறைநிலா, பைவமி அரவம்‌ - க ப்ப 
களும்‌ பொருந்திய நாகம்‌, 3 3 


202 நல்லூர்ப்‌ புரரணம்‌ 
[ மேலும்‌ அவன்‌ பற்பல குற்றம்‌ செய்தவர்களும்‌ இங்குவந்து 
வழிபட்டால்‌ அவர்‌ குற்றத்தை நீக்கி வீடருளுதல்‌ 
வேண்டுமெனக்‌ கேட்டல்‌ ] 


699 பிறன்பழி கூறுந்‌ தீயோர்‌ 
பிறழ்ந்தபொய்க்‌ குறளை சொல்வோர்‌ 
அறந்தப அருந்தா வுண்டி 
அருந்துஈர்‌ படிறு சொல்வோர்‌ 
திறம்படக்‌ கரிபொய்த்‌ துள்ளோர்‌ 
கீம்பர்பா சண்ட ரேனும்‌ 
மறற்தப யான்செய்‌ லிங்கம்‌ 
வணங்கின்வீ டடைதல்‌ வேண்டும்‌. ~ 28 


628 பெற்றிகூர்‌ மாகத்‌ திங்கட்‌ 

பிரமகுண்‌ டத்தின்‌ மூழ்கின்‌ 

எற்றுகீர்க்‌ கடலந்‌ தானை 1 
யிருநிலக்‌ தியாவ ரேனும்‌ 

கற்றையஞ்‌ சடையும்‌ மூன்று 
கண்களும்‌ மழுவும்‌ மானும்‌ 

உற்றுகின்‌ போல நாளும்‌ 
உறைந்திடல்‌ வேண்டுமென்றான்‌. 29 


[ இறைவன்‌ பிரமன்‌ கேட்ட வரங்களை யெல்லார்‌ தந்து . 
முன்னரிட்ட சாபத்தை மாற்றுதல்‌ ] 


694 என்றலும்‌ அவைக ளெல்லாம்‌ 
இளம்பிறை முடித்த வெங்கோன்‌ 
நன்றென அளித்து முன்னம்‌ 
காமுரைத்‌ திட்ட சாபம்‌ 
622 'குறனை - புறங்கூறல்‌, அறந்தப - அறங்கெட, பொருந்தா உண்டி- 


கள்‌ புலால்‌ முதலியவை, படிறு - வஞ்சனை, தீம்பச்‌ - 
தீவினையாளர்‌, மறத்தப - பாவம்‌ நீங்க. 3 


628 பெற்றி - தகவு, மாகத்திங்கள்‌ - மாசி, கடலந்தானை -.கடலாடை, 


பிரமதேவர்‌ வரம்‌ பெற்ற சருக்கம்‌ 


: -பொன்றுத- லரிதாற்‌ “கோயிற்‌: 2௨௨௫ ! 
பூசுரர்‌ வதன மாக ட 

ஒன்றுதி, நீமற்‌ நென்றன்‌.. பப்டி டி 
உளங்களித்‌ தயனும்‌ நின்றான்‌. 30 

626 கானலங்‌ கைதைப்‌ போதும்‌ 

காதலால்‌ யாமே யன்றி 

வானவ ரெவருஞ்‌ சூட 
வரங்கொடுத்‌ தளித்தோ மென்ன 

தேனினு மினிய தீஞ்சொற்‌ 
றேவியோர்‌ பாகங்‌ கொண்ட. 

கூனலம்‌ 'பிறைசேர்‌ சென்னிக்‌ 
குழகனும்‌ லிங்கத்‌ துற்றான்‌. 31 


[ பிரமனுக்கு அருளிய இத்தலத்தின்‌ பெருமை முழுதும்‌ 
ஆதிசேடனாலும்‌ அ டைற ய ஒன்னாதெனச்‌ 
சூதமுனி கூறல்‌ ] 

626 வேதனும்‌ விமலன்‌ றன்னை 

விடைகொண்டு மீண்டு சென்றான்‌ 

பூதலம்‌ புகமு மந்தப்‌ 
புண்ணிய நகரின்‌ மேன்மை 

ஓதுமா றெளிதோ சேடன்‌ 
ஊழிபல்‌ லூழி காறும்‌ 

காதலி னுரைசெய்‌ தாலும்‌ 
கரைகாண லரிது மாதோ. 32 


624 


625 
626 


பொன்றுதல்‌ - மறைதல்‌, ஒன்றுதி - பொருந்துவாயாக, அயன்‌ - 
பிரமன்‌. ்‌ 
கானல்‌ - நெய்தல்‌ நிலம்‌, கூனலம்‌ பிறை - வளைந்த பிறை. மிலா... 


சேடன்‌ - ஆதிசேடன்‌, காறும்‌- அளவும்‌, கரை! எல்லை, 
மாதோ - அசை, டல 


804 நல்லூர்ப்‌ புராணம்‌ 


[ இச்சருக்கதைக்‌ கூறுவோர்‌ கேட்போர்‌ எழுதுவோர்‌ 
எய்தும்‌ பலன்‌ கூறுதல்‌ ] 


697 இளையமாக்‌ காதை சொல்வோர்‌ 

எழுதுவோர்‌ இனிது கேட்போர்‌ 

மூளைவன தருளி ஓலே 
முத்தார முடிமேற்‌ கொண்டு 

கனைகருய்‌ கடலந்‌ தானைக்‌ 
காசினி யாண்டுப்‌ பின்னர்‌ - 

நினைவரும்‌ பெருமைத்‌ தாய 
நிகரில்வீட்‌ டின்பஞ்‌ சேர்வார்‌. 92 


பிரமதேவர்‌ வரம்பெற்ற சருக்கம்‌ முற்றும்‌. 


627 இளைய - இத்தன்மைத்தரகிய, கனை - ஒலி, கருங்கடல்‌ - நீலக்‌ 
கடல்‌, தானை - உடை (ஆடை), காசிளி- உலகம்‌, . நிசரில்‌- 
ஒப்பில்லாத. ர 


த்தல்‌ 
ணா ப i . பபச 


பதின்மூன்றாவது 
ஐராவத சாப விமோசனச்‌ சருக்கம்‌ 


[ மூனிவர்கள்‌ ஐராவத சாப விமோசன வரலாறு கூறுகெளச்‌ 
சூதனிடம்‌ வேண்டல்‌ ] 


(சலி விருத்தம்‌) 
628 நாகி எம்பிறை கான்மருப்‌ புப்பொருப்‌ 
பேக னைப்பணிநம்‌ தெய்திய சாபந்தீர்ந்‌ 


தோகை பெற்றமை யோதெனச்‌ சூதனும்‌ 
பாகு போன்மெனப்‌ பாங்குடன்‌ கூறுவான்‌ 1 


[ பண்டு ஒருகால்‌ மேருமலைச்‌ சாரல்‌ சோலையுள்‌ ஐராவதும்‌ 
தருக்கொடு சென்றது எனல்‌ ] 
629 பண்டு மேவிய பிரமகற்‌ பத்தினில்‌ 
அண்டர்‌ கோனயி ராவதம்‌ மேருவீற்‌ 
கொண்டல்‌ சூழுங்‌ கொழுமலர்ச்‌ சோலையுட்‌ 
டண்டொ தை தருக்கொடுஞ்‌ சென்றதால்‌ 2 


[ அது நாவலந்தண்‌ பொழில்புக்கு அலைத்தமை கூறல்‌ ] 
630 சாந்தம்‌ வீசித்‌ தடஞ்சினைக்‌ குங்குமப்‌ 
பூந்தண்‌ சோலை புகுந்தலைத்‌ தாய்மலர்‌ 
ஏந்து காவலர்‌ தண்பொழி லெய்தி, வீழ்‌ 
சேந்த தீங்களிச்‌ சேறகம்‌ பூசியே | 


628 நாகு- இளமை, பிறை போலும்‌ மருப்பு. பொருப்பு ௬ மலை (மலை 
போன்ற யாணை), ஏகன்‌ - இறைவன்‌, போனம்‌. மோலும்‌. - :. 


629 பிரமகற்பம்‌ - ஒரு பிரமாவின்‌ வாழ்காள்‌ (ஆயீரஙல்கோடியாண்டு), 
அண்டர்கோள்‌ - தேவேந்திரன்‌, கொண்டல்‌ ஃ கார்‌ மேசம்‌, 
திருக்கு - செருக்கு. ்‌ 


690 சாந்தம்‌ - சந்தனமரம்‌, அலைத்து - குலைத்து, சேந்த - சிவந்த, 
சது - களிச்சாது. கக்கம்‌ 


206 நல்லூர்ப்‌ புராணம்‌ 


[ அது அருவி முதலியவற்றிற்றிளைத்தாடித்‌ தன்‌ பிடியோடு 
திரிந்த தெனல்‌ ] 
681 அருவி யெற்றியும்‌ ஆடகத்‌ தோடவிழ்‌ 
௭ எமரும லர்ச்சுனை வாரித்தி ஊைத்துமீத்‌ ப: 100% 
தருமி ரூல்கறுத்‌ தன்பிடிக்‌ கூட்டியும்‌ ல்‌ 
க்கல்‌ மருவு காதலி என்‌ மகிழ்‌ வெய்தியே லைட்‌. 


[ அது காம மயக்கத்தோடு தன்‌ பிடி தழுவித்‌ திரிந்ததெனல்‌ ] 
689 மையல்‌ மும்மத வாரணம்‌ மாரவேள்‌ 
எய்யும்‌ வாளிக்‌ கிலக்கம தாகியே 
பெய்யுங்‌ காதற்‌ பிடியுடன்‌ மேவித்தன்‌ 
கையி ஞூலணைத்‌ துக்களித்‌ தேகிற்றே [2] 


டிடி அதுடதன்‌ பிடியொடு களித்துக்‌ கிடந்தது. எனல்‌ ]... . 


683 ஏகிச்‌ சண்பக வீர்ந்தண்‌ பொழிலிடைப்‌ 

பூக வேலிப்‌ புடைசூழ்‌ பளிக்கரைத்‌ 

தாகு. மாதவிப்‌ பந்தரின்‌ அன்பொடும்‌ 

வேக மாமத வெற்பின்பங்‌ கூர்ந்ததே 6 

[ அக்காலை தேவர்கள்‌ அசுரரோடு போரிட எண்ணுதல்‌ ] 

684 அம்பொன்‌ மேரு வருவியஞ்‌ சாரலிற்‌ : 

கம்ப வேழங்‌ களித்தங்‌ கமர்வுழி 

யும்பர்‌ தானவ ரோடிகுத்‌ தேகியே 

௨ வெம்பு பூசல்‌ விளைப்பதற்‌ கெண்ணினர்‌ 7 


631 எற்றி - காலால்‌ இறைத்து, ஆடகத்தோடு - “பொன்னிறமான 
இதழ்கள்‌, மருமலர்ச்சுனை - மணம்‌ பொருந்திய மலர்கள்‌ நிறைந்த 
சை. இருல்‌ - தேனடை, நரு- தேன்‌, பிடி - பெண்‌ யானை, 

692 மையல்‌ - மதக்களிப்பு, வாரணம்‌ - யானை, மாரவேள்‌ - மன்மதன்‌, 

a வாளி ஃ மலரம்பு. ST 51 

828 . ஈர்ந்தண்‌ - மிகக்குளிர்ந்த, பூசம்‌ - பாக்குமரம்‌, வேகம்‌ - சினம்‌, 
வெற்பு - மலை (யானையாம்‌), 

694... கம்பவேழம்‌ - பகையை கடுங்கச்‌ செய்யும்‌ யானை,. உம்பர்‌. 

-2 " தெவர்சள்‌, தானவர்‌ - அசுரர்‌, வெம்புபூசல்‌ - - கொடியோர்‌. 


ஐராவத சாப விமோசனச்‌ சருக்கம்‌ 207 


[ தேவர்கள்‌ நால்வகைப்‌ படைகளைக்‌ கூட்டினர்‌ என்பது ] 


636 உச்ச யிச்சர வம்முடன்‌ றார்த்தது 
வச்சி ரப்படை வாளொளி வீசிய 
தச்சு நீடிய ஆழியந்‌ தேர்ப்படை 

கச்ச மில்லன வெங்குங்‌ கலித்தவே 8 


' [ இயங்குபடை அரவம்‌ எங்கும்‌ எழுந்ததெனல்‌ ] 


636 விண்ணு ளோர்கள்‌ மகுட மிடைந்தன 
வண்ண வார்கொடி யெங்கும்‌ மலிந்தன 
தண்ணம்‌ தாமக்‌ கவிகை தழைந்தன 
எண்ணில்‌ பல்லியம்‌ எங்கணு மார்த்தவே 9 


[ வில்‌, வாள்‌ முதலிய கருவிகள்‌ எங்கும்‌ ஓளிவிசித்‌ ' 
திகழ்ந்தன எனல்‌ ] 
622 வில்லும்‌ வாளும்‌ விலக்கருஞ்‌ சூலமும்‌ 
கொல்லும்‌ வேலும்‌ கொலைகெழு தண்டமும்‌ 
அல்லும்‌ ஈண்பக லாக்குந்‌ திகிரியும்‌ 
செல்லுக்‌ தோமர முஞ்செறிந்‌ திட்டவே 10 


[ மாதவர்‌ ஆசி கூற அரமகளிர்‌ வாழ்த்தெடுத்தனர்‌ எனல்‌ ] 


688 அரிய மாதவ ராசி விளம்பநீள்‌ 
வரிகொள்‌ கண்ணியர்‌ மங்கலங்‌ கூறநேர்‌ 
பரவி நின்றுபல்‌ லாண்டிசைப்‌ பாங்கரின்‌ 
விரவி நீண்முடி விண்ணவர்‌ வாழ்த்தவே 11 


685 உச்சைச்சிரவம்‌ - இந்திரனுடைய குதிரை, ஆழி - சச்சரம்‌, 
கச்சம்‌ - அளவு, . 


686 மிடைந்தன - நெருங்கின, மலிந்தன - மிகுந்தன, கவிகை - குடை, 
பல்லியம்‌ - வாத்தியம்‌. ்‌ 


687 அல்‌ - இரவு, திகிரி - சக்கரம்‌, தோமரம்‌ - ஈட்டி, 
688 புரவி - புகழ்ந்து கூறி, பாங்கர்‌ - பக்கம்‌, வீரி - சிக்கு: 


208 


நல்லூர்ப்‌ புராணம்‌ 


[இந்திரன்‌ போர்க்‌ கருவிகளுடன்‌ வந்து நிற்றல்‌] 

689 எண்ணில்‌ வந்தியர்‌ ஏத்த அரம்பையர்‌ .. 
தண்ணென்‌ சாமரை சார்ந்தனர்‌ வீசவே 
கண்ண கன்றவான்‌ காத்தருள்‌ வாசவன்‌ 
துண்ணெ அப்புறம்‌ போந்திது சொல்லுவான்‌ 12 


[ தனது ஐராவதத்தினைக்‌ கொணருமாறு வாதுவரிடம்‌ 
இந்திரன்‌ கூறல்‌ ] 
640 வெஞ்ச ரத்தின்‌ விரைந்துடன்‌ மும்மதக்‌  : 
குஞ்ச ரத்தைக்‌ கொணருமி னீண்டென 
மஞ்சு வாகனன்‌ கூறலும்‌ வாதுவர்‌ 
தஞ்ச மென்றடி தாழ்ந்துசென்‌ றார்களே 18 


[ வதுவர்‌ யானைக்‌ கூடத்துச்சென்று அதனைக்‌ காணாமையால்‌ 


இந்திரனிடம்‌ வந்து முறையிடுதல்‌ ] 
641 சென்ற வாதுவர்‌ திண்டிறல்‌ வாரணம்‌ 
நின்ற கூடத்து நேடினர்‌ கண்டிலார்‌ 
வென்றி வாசவன்‌ முன்னர்‌ வெருக்கொடும்‌ 
இன்று காண்கிலம்‌ எங்குற்ற தோவென்றார்‌ 14 


[ யானை எங்‌ குற்றிருக்கும்‌ எனச்‌ சினத்தோடு அவன்‌ எண்ணுதல்‌ ] 


649 ஆனை கண்டில மென்னவா கண்டலன்‌ 
ஏனை காளுற்‌ நிறுதியிற்‌ கைவிடும்‌ 
ஞான மில்லவர்‌ நட்பெனப்‌ போரிடை 
ஊன யானையெங்‌ கோடி யொளித்ததே | 16 


642 


வந்தியர்‌ - புகழ்ந்து பாடுவோர்‌, கண்ணகன்ற - இடம்‌ விரிந்த, 
வாசவன்‌ .- இந்திரன்‌. 

சரம்‌ - அம்பு, இன்‌ - உவம உருபு, மஞ்சுவாகனன்‌ - இந்திரன்‌ 
வாதுவர்‌ - பாகர்‌. 

திண்டிறல்‌ - திண்மையான வலிய ஆற்றல்‌, கூடம்‌ - த... 
கட்டுமிடம்‌, நேடினர்‌ - ஊன்றிப்‌ பார்த்தனர்‌, வெக ன 
அச்சத்தோடும்‌, 

ஆகண்டலன்‌ - இந்திரன்‌,  போரிடை - போர்‌. வந்த இ து, 
“ஊம்‌ - குற்றம்‌. ப 


ஜ்ராவத சாப விமோசனச்‌ சருக்கம்‌ 209 


[ யானையின்‌ நிலையை உணர்ந்த இந்திரன்‌ அதனைச்‌: சபித்தல்‌ ] 


643 என்ன கூறிய இந்திரன்‌ சீற்றமிக்‌ 
கன்ன செய்கை யயிரா வதத்தினைப்‌. ! 
பொன்னம்‌ பூமி விடுத்தப்‌ புடவிமேல்‌ 
மன்னு கென்ன வலிதின்வை தான்ரோ 16 


[ சாபம்வந்து தாக்கிய அளவில்‌ வருந்தியிருக்கும்‌ ஐராவதம்‌ 


643 


644 


645 
646 


ஆங்கு வந்த நாரதரைக்‌ காணல்‌] 


644 வைத வாறு மதித்தயி ராவதம்‌, 
வெய்து யிர்த்து வெருக்கொண்‌ டயர்வுழிக்‌ 
கைத வத்தைக்‌ கடிந்த மக்தயாழ்‌ 
செய்த வப்பெரி யோனவண்‌ சேர்ந்தனன்‌ 17 


[ ஐராவதம்‌ நாரதரைப்‌ பணிந்து நிற்க அவர்‌ “இரங்கி 
வினவத்‌ தொடங்குதல்‌ ] 


646 சேர்த லோடுமச்‌ சிந்தனை வாரணம்‌ 
நார தப்பெய ரோன்பத நாள்மலர்‌ 
ஓரு மன்பினங்‌ குற்றுப்‌ ப்ணிதலும்‌ 
ஈர நெஞ்சத்‌ தவனென்‌ றியம்புவான்‌ 18 


[ யானைக்கடுத்த நிலையை நாரதர்‌ வினவ அது கூறத்‌ ' - 
தொடங்குதல்‌ ] 


646. மதந்த விர்ந்தனை வாகையிற்‌ நிர்ந் தனை 

இதந்து தந்தனை யெய்தியதி யாதெனக்‌ 

கதங்க டிந்தவன்‌ கேட்டலும்‌ காய்கரி 

பதந்தெ நிந்திது பன்னிய தாமரோ 19 

வழக்கம கைகககக் வக்க வவகையய ட மம்‌ 3017 

பொன்னம்‌ பூமி - தேவலோகம்‌, புடவி - மண்ணுலகம்‌, மன்னுக- 
சென்று நிலைபெறுக, வைதான்‌ - சபித்தான்‌, அரோ அசை. 
மதித்து - அறிந்து,  அயம்வுழி - வருந்தும்போது, கைதவம்‌ - 
வஞ்சனை, குற்றம்‌, பெரியோன்‌ - நாரதன்‌, அவண்‌ - அவ்விடம்‌, 
ஓரும்‌ அசை, ஈரம்‌ - இரக்கம்‌, அருள்‌. 
வாகை - வெற்றி, இதம்‌ - இன்பம்‌, கதம்‌ - சினம்‌, ' சரய்சுசி _ 
(பகைவரைக்‌ காய்ந்து வெல்லும்‌) சினத்தையுடைய யாணை 
(ஐராவதம்‌) பதம்‌ - நற்காலம்‌, பன்னியது .. சொல்லியது, 
த. 27-28 


210 ந்ல்லூர்ப்‌ புராணம்‌ 


( தன்செயலையும்‌ இந்திரன்‌ தனக்கு இட்ட சாபத்தையும்‌ அது 
அவரிடம்‌ கூறுதல்‌ ] 
647 கற்ப கச்செழுங்‌ கானகக்‌ காவலன்‌ 
முற்ப கற்றனை வைத முறையெலாம்‌ 
விற்ப முத்துயர்‌ மேனி முனிவற்கு 
அற்பு தங்கொள மேவி யமைந்ததால்‌ 20 


[ நாரதர்‌ அதன்‌ துயரைத்‌ தீர்ப்பதாகக்‌ கூறுதல்‌ ] 


648' ஓத லோடு முறுதவ நாரதன்‌ 
போத கந்தனை நோக்கிப்‌ புகலுவான்‌ 
ஏத மிக்க விடர்க்கடல்‌ நின்றுனைத்‌ 
தீதிற்‌ றீர்த்தெடுப்‌ பேனெனச்‌ செப்பினான்‌ 21 
[புவியிலுள்ள தலங்களைப்‌ பற்றியும்‌ அவற்றுள்‌ சிறப்புடையவை 
பற்றியும்‌ நாரதர்‌ நவிலல்‌ ] 
649 மாக்க டற்புவி மேல்வர மார்பதி 
நோக்கிற்‌ காசி முதல நூற்றெட்டே 
தூக்கி னெட்டோ டறுபதும்‌ சொல்வர்நேர்‌ 
தாக்கி லீரெட்டுச்‌ சாற்றினெட்‌ டாமென்பர்‌ 22 


[ அத்தலங்களுள்‌ மூன்று மிகச்‌ சிறப்புடையதென அவற்றைக்‌ 
கூறல்‌ ] 
660 அவற்றின்‌ முன்றதி கம்மவை யாதெனிற்‌. 
சுவைத்த மிழ்பெறும்‌ தொன்மது ராபுரி, 
தவத்தின்‌ மிக்கவர்‌ தங்குமாவூர்‌, கடற்‌ 
புவிக்கு ளாரும்‌ புகமும்றல்‌ லூரென்பார்‌ : 38 


647 காவலன்‌ - இந்திரன்‌, வைத - சபித்த, விற்பழுத்து - ஒளி 
முதிர்ந்து (வில்‌ - ஒனி ), மேவி - கூறி என்றபடி, 

648 உறுதவம்‌ - மிக்க தவம்‌, போதகம்‌ - யானை, ஏதம்‌ - துன்பம்‌, 

649 வரமார்பதி - வரத்தால்‌ நிறைந்த புண்ணியத்தலம்‌, தூக்கின்‌ - 
ஒப்பிட்டாராயின்‌, தாக்கின்‌ - கூறின்‌, சாற்றின்‌ - சொல்லின்‌ 
தூற்றெட்டுள்‌ எட்டுச்‌ சிறந்ததென்பது கருத்து. 

650 மதுரை, அவர்‌ (பசுபதீச்சரம்‌) மல்லூர்‌ இம்மூன்றும்‌ மிகச்‌ சிறந்ததலம்‌ 
என்பது. 


ஜீர்ர்வத்‌ சாப விமோசனச்‌ சருக்கம்‌ 211 


[அவற்றுள்‌ நல்லூர்‌ சென்று இறைவனைப்‌ பூசித்து உய்தி 


பெறு என அவர்‌ கூறல்‌ ] 


661 திருத்த மாதவர்‌ சேரும்நல்‌ லூரது 
விருத்த காவிரித்‌ தென்கரை மேலது 
அருத்தி கூரவாங்‌ கெய்தினை யாயரன்‌ 
பொருத்து பூசை. புரிந்தனை . யுய்தியால்‌ பதில்‌ 


[ மலரும்‌ நீரும்‌ ஐந்தெழுத்தும்‌ இருக்க நீ வாடுதல்‌ வேண்டா 


எனல்‌ ] 


662 திங்கட்‌ கண்ணியான்‌ சேவடிப்‌ போதெனக்‌ 
கொங்க விழ்ந்தலர்‌ கொய்ம்மலர்‌ தானுண்டு 
தங்கு மைந்தெழுத்‌ துண்டுதண்‌ ணீருண்டால்‌ 

- இங்கு வாடி யிருப்பதென்‌ னங்கொலோ- 0. இ 


[ அவர்‌ விரைந்து சென்று நீ நல்லூரிறைவனை வழிபடுக எனல்‌ ] 


651. 
652 


658 
654 


668 அஞ்ச லஞ்சல்‌ அயிரா வதமினிச்‌ 
செஞ்செவ்‌ வேகியத்‌ தெய்வால்‌ லூரெய்தி 
வஞ்சி பங்கனை வந்தனை செய்யெனா 
விஞ்சை மாரதன்‌ விண்ணிடை யேகினன்‌ 26 


[ ஐராவதம்‌ ஈல்லரரை வந்தடைதல்‌ ] 


054 நார தன்செல நான்மருப்‌ பியானையும்‌ 
பாரில்‌ வந்துபைங்‌ காவீரித்‌ தென்பால்‌ 
நேரி லாதநல்‌ லூரை நெறியினால்‌ 
ஆரு மாசைமீக்‌ கூர வடுத்ததால்‌ 27 


வீருத்தகாவீரி - பழமையான காவீரி, அருத்தி - ஆசை, கூர. 
மிக, எய்தினை, புரிந்தனை இரண்டும்‌ முற்றெச்சங்கள்‌, 

கண்ணி - முடிமாலை, கொங்கு - தேன்‌, தண்ணீர்‌ - தீர்த்தம்‌, 
வாடி - வருந்தி, 

வஞ்சிபங்களன்‌ - சிவபெருமான்‌, விஞ்சை - இசைக்கலை, 

நேரிலாத - தனக்கு ஒப்பில்லாத, ஆரும்‌ - நிறையும்‌, மீக்கூர - 
மேலும்‌ மேலும்‌ மிக. அடுத்தது - அடைந்தது, 


212 நல்லூர்ப்‌ புராணம்‌ 
[ யானை பிரமதீர்த்தத்திலாடி இறைவனைப்‌ போற்றிய நிலை கூறல்‌ ] 


606 அடுத்த குஞ்சரம்‌ அம்புயத்தோன்‌ கண்ட 
மடுத்தி ளைத்தெழு வாரியின்‌ மூழ்கியே 
படுத்த தேகளிப்‌ பாசாங்கு சன்னெடும்‌ 
கடுத்த தும்பிய கண்டனைப்‌ போற்றியே 28 


( அஸ்து இறைவனைப்‌ பூசித்து ஏனைத்‌ தெய்வங்களையும்‌ வழிபட்டு 
அருள்பெற்றதெனல்‌ ] 
666 அஞ்சி லோதி யணங்குமைச்‌ சீறடி 
கஞ்ச நாண்மலர்‌ கைதொழு தன்பீனால்‌ 
எஞ்சு தெய்வத மேனவும்‌ வேண்டுபு 
குஞ்ச ரம்பர மன்னருள்‌ கொண்டரோ 29 
( ஐராவதம்‌ ஆங்கோர்‌ தீர்த்தத்தையும்‌ லிங்கத்தையும்‌ அமைத்த 
தெனல்‌ ] 
667 மங்கை பாகற்கு வாயுகோ ணத்தினில்‌ 
ஐங்க ணைக்கிடை யெல்லை யதனிடைத்‌ 
தங்க லிங்கமும்‌ தீர்த்தமும்‌ தாபித்துத்‌ 
துங்க வேழந்‌ தொழுதவ ணுற்றதால்‌ 20 
[ இறைவன்‌ அதன்‌ அருச்சனைக்குகந்து காட்சிதரல்‌ ] 


668 இனைய வண்ணம்‌ பருவமீ றாறுநீர்க்‌ 
கனைக டற்கடு வுண்டருள்‌ கண்ணுதல்‌ 
தனைய ருச்சிப்ப..................ளதி தெதிர்‌ 
துனைவெள்‌ னேற்றின்மேற்‌ றோன்றலும்‌ தோன்றினன்‌ 31 


655 மடு- பிரம தீர்த்தம்‌, திளைத்து- மூழ்கி, எழுவாரி - சத்தசாகரம்‌, 
படுத்தது - வீழ்ந்து வணங்கியது, பாசாங்குசன்‌ - விநாயகக்‌ 
கடவுள்‌, கடுத்‌ ததும்பிய கண்டன்‌ - விடம்‌ பொருந்திய கண்டன்‌ 
(சிவபெருமான்‌), ்‌ 

656 ஓதி - கூந்தல்‌, கஞ்சம்‌ - தாமரை (ஈண்டுப்‌ பாதங்கள்‌), ஏனவும்‌ஃ 
பிறவும்‌, ்‌ 

657 வாயுகோணம்‌ - வட மேற்கு, கணை - அம்பு, தாபித்து- எழுந்‌ 
தருளப்பண்ணி, வேழம்‌ - ஐராவதம்‌. 

658 கடு - ஆலாலவிடம்‌, துனை - விரைவு, ஏறு - இடபம்‌, 
தோன்றல்‌ - சிவபிரான்‌. 


ஐராவத சாப விமோசனச்‌ சருக்கம்‌ 218 


[ ஐராவதம்‌ பெருங்களிப்புற்று இறைவனை வணங்கிப்‌ போற்றுதல்‌ ] 
6569 தோன்றி நிற்றலும்‌ துங்கவெள்‌ ளானையும்‌ 
மூன்று கண்ணுடை முன்னவன்‌ சேவடி 
ஊன்று பேரன்பு வட்டெடுத்‌ தோடவே 
ஏன்று போற்றி இறைஞ்சி யெழுந்ததால்‌ 32 


[ இறைவன்‌ நீ வேண்டிய வரங்களைக்‌ கேளெனல்‌ ] 


660 எழுத லோடும்‌ இடந்தனை நோக்கியே 
வழுவி லாதவன்‌ பூசை மகிழ்ந்தனம்‌ 
மூழுதும்‌ நல்குதும்‌ முன்னிய தியாதெனக்‌ 
குழகன்‌ கூறலும்‌ குஞ்சரங்‌ கூறுமால்‌ மிமி 


[ஐராவதம்‌ இறைவ நின்‌ அன்பே வேண்டுமெனக்‌ கூறித்‌ 
தொடங்குதல்‌ ] 
661 புல்லி தாயவென்‌ பூசனை தன்னையும்‌ 
வல்லி பாகநீ மகிழ்ந்தனை யாதலாற்‌ 
சொல்லும்‌ நல்வரம்‌ யாதுன்‌ றுணையடி 
அல்லி நாண்மலர்க்‌ கன்பொன்‌ றமையுமால்‌ 34 


[ தன்‌ சாபத்தைப்‌ போக்கியருள யானை வேண்டுதல்‌ ] 


6689 காத எந்து கணைபுறங்‌ கண்டகண்‌ 
மாது பாக வரமெது வாயினும்‌ 
தீதி லிந்திரன்‌ செப்பிய சாபந்தீர்ந்‌ 
தேத மின்றிவிண்‌ ணெய்துதல்‌ வேண்டுமால்‌ 85 


659 துங்கவெள்ளானை - மேன்மை பொருந்திய ஐராவதயானை, 
உவட்டெடுத்து - பொங்கி, ஏன்று - ஏற்றுக்கொண்டு. 

660 இபம்‌ - யானை (ஐராவதம்‌), முன்னியது - கருதியது, குழகன்‌ - 
சிவபெருமான்‌. 

661 வல்லி - உமையவள்‌, அல்லி - அகவிதழ்‌, அமையும்‌ - சாலும்‌ 
(நிறையும்‌ என்றபடி). 

662 - சாதளந்து - காதளவும்‌ சென்று, கணை - அம்பு, புறங்கண்ட - 
வெற்றி கொண்ட, ஏதம்‌ - குறைபாடு, 


214 நல்லூர்ப்‌ புராணம்‌ 


( இறைவனின்‌ பெயர்‌ ஐராவதேசனென்று வழங்க வேண்டுமென 
அது கேட்டல்‌ ] 


663 அண்ணல்‌ நாமம்‌ அயிராவ தேசனென்‌ 
றுண்ண யந்துல கோதுதல்‌ வேண்டுமால்‌ 
எண்ணும்‌ ௩ல்வரம்‌ ஈதென வீசனும்‌ 
திண்ண மாக வருளிச்சென்‌ றுனரோ 86 


[ இறைவனருள்பெற்று யானை இந்திரனை அடைந்து பழம்‌ 
பெருமையோடு திகழ்தல்‌ ] 


664 வெள்ளை யானை விடைகொண்டு வேரியங்‌ 
கள்ளு லாமலர்க்‌ கற்பகக்‌ காவில்வாழ்‌ 
அள்ள ரும்புல வோர்க்கிறை யாகிய 
வள்ள லூர்திய தாகி மகிழ்ந்ததால்‌ 37 
[ ஐராவத தீர்த்தத்தினில்‌ ஆடுவோர்‌ எய்தும்‌ பலன்‌ கூறுதல்‌ ] 
666 அன்பி னாலவ்‌ வயிரா வதங்கண்ட 
நன்கு லாவுநன்‌ வீர்த்தட முழ்கியே 


இன்பு கூரவ்‌ விலிங்கத்தைப்‌ போற்றினோர்‌ 
வன்கண்‌ தீவினை யாவையும்‌ மாய்ப்பரால்‌ 


[ இச்சருக்கம்‌ ஓதுவார்‌ கேட்பார்‌ எய்துபலன்‌ கூறல்‌ ] 


666 சொன்ன விக்கதை சொல்லு௩ர்‌ கேட்குகர்‌ 
நன்ன யங்கொ டெழுதும்‌ ஈலத்தினோர்‌ 
பின்னல்‌ வெண்டிரைப்‌ பேருல காண்டுபின்‌ 
பொன்னின்‌ காடு முழுதும்‌ புரப்பரால்‌ 39 


அயிராவத சாபவிமோசனச்‌ சருக்கம்‌ முற்றும்‌. 
னு ௫௮. 


668 காமம்‌ - பெயர்‌, உண்ணயந்து - (உள்‌ 4 நயந்து) உள்ளம்‌ விரும்பி, 
திண்ணம்‌ - உறுதி. ்‌ 

604 வேரி - தேன்‌, கா- சோலை, புலவோர்‌ - தேவர்கள்‌, இரை - 
“வேந்தன்‌. 

665 தடம்‌ - தீர்த்தம்‌, இன்புகூர்‌ - இன்பம்‌ மிகும்‌, வன்கண்‌ - கொடிய, 
மாய்ப்பர்‌ - 8ீங்குவர்‌. 

666 ஈன்னயம்‌ - மிக்க அன்பு, பின்னல்‌ வெண்டிரை - (ஆகுபயர்‌) கடல்‌, 
பொன்னின்‌ காடு - தேவருலகம்‌, 


பதினான்காவது 
சுமதி காந்தனையடைந்த சருக்கம்‌ 


[நாக அரசன்‌ மகள்‌ சுமதி கணவனைப்‌ பெற்ற வரலாறு கூறுகெனச்‌ 
சூதரை முனிவர்கள்‌ வேண்டுதல்‌ ] 


[ எழுசீராசிரிய வீருததம்‌ ] 


667 வரியுடல்‌ நாகக்‌ கன்னிகை யொருத்தி 

வந்துநல்‌ லூரரன்‌ பாதம்‌ 

விரிமலர்‌ தூவி வணங்கியாங்‌ கதனால்‌ 
னிழைவுகூர்‌ காந்தனை யடைந்த 

அரியமாக்‌ காதை புகலென உறுவர்‌ 
அறைதலுஞ்‌ சூதமா முனியும்‌ 

தெரிவுற நோக்கிப்‌ பரசிவ னருலாற்‌ 
றேறலும்‌ உவட்டநன்‌ குரைப்பான்‌. ச்‌ 


[சுமதி சர்ப்பவேந்தன்‌ புரிதவத்தால்‌ தோன்றிய ஓப்பற்றவள்‌ எனல்‌] 
668 உரைபெறு காந்த கற்ப மதன்கண்‌ 
உற்றிடு பாதிநல்‌ லுகத்தின்‌ 
கரையக முழுதும்‌ பணமிசைப்‌ பரிக்கும்‌ 
சர்ப்பவேந்‌ தன்புரி தவத்தால்‌ 
வருமெழிற்‌ கன்னி சுமதியென்‌ றொருபேர்‌ 
வாய்த்துளாள்‌ மலர்ப்பொகுட்‌ டிருக்கும்‌ 
திருவையும்‌ வனப்பால்‌ வென்றவள்‌ (மாதர்‌) 
திலகமே யனையமாட்‌ சியினள்‌. 2 


667 வரி.- உடலிலுள்ள வரம்பு, விழைவு - விருப்பம்‌, காந்தன்‌ - 
கணவன்‌, மா - பெரிய, உறுவர்‌ - தவமுனிவர்கள்‌, தேறல்‌ - தேன்‌, 
உவட்ட - தெவிட்ட, 

668 உரை. புகழ்‌, உகரந்த கற்பம்‌ - உகமுடிவில்‌ தோன்றிய கற்பம்‌, 
ஆதிலல்யுகம்‌ - கிருதயுகம்‌, பணம்‌ - படம்‌ (தலையை உணர்த்திற்று, 
பரிக்கும்‌ - சுமக்கும்‌, சர்ப்பவேந்தன்‌ - ஆதிசேடன்‌, வனப்பு - 
அழகு, 


210 நல்லூர்ப்‌ புராணம்‌ 
[ சுமதியின்‌ பேரழகை முடிமுதல்‌ அடிவரை விளக்கத்தொடங்கி 
அவள்‌ கூந்தலும்‌ நெற்றியும்‌ கண்களும்‌ பற்றி வருணித்தல்‌ ] 
669 புயலெனக்‌ கறுத்துக்‌ காவெனத்‌ தழைத்துப்‌ 
ல்‌ பூம்புகை 'யுண்டுபூ ரிக்கும்‌ :-- ௯௬௫௭௩ 
இயனெடுங்‌ கோதை பெற்றுளாள்‌ வானத்‌ 
திளம்பிறை யளையவாள்‌ நுதலாள்‌ 

கயலினைப்‌ பழித்து வாளினை மருட்டிக்‌ 
கடைசிவந்‌ தகன்றுகா தடர்த்தே 
அயிலொடும்‌ பழகி வரிபரந்‌ தனங்கள்‌ 
அம்பலைத்‌ தமர்த்தவாட்‌ கண்ணாள்‌. 3 
( அவளின்‌ மூக்கு கன்னம்‌ வாயிதழ்‌ பல்‌ முகம்‌ மொழி காது மிடறு 
இவற்றை வருணித்தல்‌ ] 
670 ஒழுகுபொற்‌ கொடிமூக்‌ குற்றுளாள்‌ அகம்போல்‌ 
ஒளிகெழு கண்ணடி யனையாள்‌ 
அழகுவீற்‌ நிருக்கும்‌ அதரஞ்செம்‌ பவளம்‌ 
ஆயினாள்‌ முத்தவெண்‌ ணகையாள்‌ 
நிழல்மதி யனைய முகத்தினாள்‌ அமுதை 
... நெட்டிலைக்‌ கரும்புடன்‌ பழித்த 
மொழியினாள்‌ வள்ளை வாட்டிய காதாள்‌ 
முத்தணி பணிலம்போல்‌ மிடற்றாள்‌. A 
[ அவளின்‌ தோள்‌, முன்கை, அகங்கை, விரல்‌, தனங்களை 
வருணித்தல்‌ ] 
671 பச்சிள. வேய்போற்‌ பணைத்தமென்‌ றோளாள்‌ 
பாடல்யாழ்‌ - அனையமுன்‌ கையாள்‌ 
கைச்சரோ ருகத்தாள்‌ கெளிறுபோல்‌ வீரலாள்‌ 
காதல்கூர்‌ கிள்ளைவா யுகிராள்‌ 


669 புயல்‌ - கார்மேகம்‌, கா - கற்பகச்சோலை, புகை - மணப்புகை 
கோதை - கூந்தல்‌, நுதலாள்‌ - நெற்றியை உடையாள்‌, அடர்த்து- 
மோதி, அயில்‌ - வேல்‌, அனங்கன்‌ - மன்மதன்‌, அம்பு - மலர்‌, 
வாள்‌ - ஒளி. 

670 கண்ணடி - வதனம்‌, அதரம்‌ -வாயிதழ்‌, ஈகை - பற்கள்‌, 
வள்ளை - வள்ளைப்பூ, பணிலம்‌ - சங்கு, 


சுமதி காந்தனையடைந்த சருக்கம்‌ 217 


செச்சையங்‌ கலவைச்‌ சேறகந்‌ திளைத்துச்‌ 
சீதவெண்‌ பிறைவட்‌ தாங்கி ர 

வச்சிரத்‌ திழைத்த வார்தொலைத்‌ தொழுந்து 
மருப்புநே ரருப்பிள முலையாள்‌. 6 


[ அவளின்‌ வயிறு, உந்தி, இடை தொடை தாள்‌ முதலியவற்றின்‌ 


பனை பொங்கர வளைய வல்குலாள்‌ ரூபப்‌ 


வருணனை ] 
672 அங்கைபோ லுதரம்‌ வாய்ந்துளாள்‌ மும்மைத்‌ 
தாகிய வரைதிரை யனையாள்‌ 
கங்கையின்‌ சுழிபோல்‌ உந்தியாள்‌ துடியுய்‌ 
கற்பகக்‌ கொடியுநே ரிடையாள்‌ 
௧௫ லகு ! 
பொருகரிக்‌ கையெனத்‌ திகழ்ந்தாள்‌ 
மங்கல முழந்தா எலவனைப்‌ பொருவ 
வரிவரால்‌ நிகர்கணைக்‌ காலாள்‌. 6 


[ காலின்‌ பரடு புறவடி கால்விரல்‌ நகம்‌ முதலியவற்றின்‌ வருணனை ] 


673 பொற்றரா சனைய பரட்டினள்‌ கமடப்‌ 

போத்தகம்‌ போற்புற வடியாள்‌ - 

உற்றசெம்‌ பவளக்‌ கடிகைபோல்‌ வீரலாள்‌ 
ஒளிகெழு நித்தில வுகிராள்‌ 

ஈற்றளி ரணுக்கி யிலவிதழ்‌ கவற்றி 
நான்கடி. நடப்பினு மந்தோ 

இற்றதென்‌ நிரங்குந்‌ தாமரைப்‌ பதத்தாள்‌ 
இளம்பெடை யன்னம்நேர்‌ நடையாள்‌. 7 


671 


672 


678 


வேய்‌ - மூங்கில்‌, பணைத்த - பருத்த, சரோருகம்‌ - தாமரை, 
கெளிறு - கெளிற்றுமீன்‌, உகிர்‌ - நகம்‌, சீதவெண்பிறை - குளிர்ந்‌,த 
பிறைச்சந்திரன்‌, வச்சிரம்‌-வைரம்‌, வார்‌ -மார்புக்கச்சு, 
மருப்பு - யானைத்தந்தம்‌, அருப்பு - அரும்புதல்‌. 

உதரம்‌ - வயிறு, வரை- மடிப்பு, நேர்‌ - ஒத்த, கரிக்கை - 
யானைக்கை, அலவன்‌ - ஈண்டு, பொருவ - ஒப்ப, நிகர்‌ - 
ஓக்கும்‌, 

பரடு - காற்பரடு, கமடம்‌ - ஆமை, போத்து - ஆண்‌, ' கடிகை - 
கொடி, நித்திலம்‌ - முத்து, உகிர்‌ - (கால்‌) நகம்‌, . கவற்றி - 
கவலையுறச்செய்து, பதம்‌ - பாதம்‌, 


218 நல்லூர்ப்‌ புராணம்‌ 


[ சுமதி நல்லூர்‌ வந்து இறைவனைப்‌ பூசித்து உறைதல்‌ ] 
674 இன்னபே ரழகு வாய்ந்துளாள்‌ சுமதி 
யேந்திழை யென்னுமா ரணங்கு 
முன்னவன்‌ றனக்குப்‌ பாவகன்‌ நிசையில்‌ 
மொழியுமைய்‌ கணைக்கிடை யதன்கண்‌ 
தன்னைமுன்‌ னளித்த சேடனாற்‌ கண்ட 
தகைகெழு பலத்தினால்‌ வந்து 
பொன்னலர்‌ தூவிச்‌ சுந்தரே சுரனைப்‌ 
பூசனை யனுதினம்‌ புரிவாள்‌. 8 


[ தனக்கு நல்ல கணவன்‌ வாய்க்க வேண்டுமென்று இறைவனை 
வழிபடுமவள்‌ ஒரு நாள்‌ ஒரு சோலையின்‌ கண்‌ 
தனித்து நிற்றல்‌ ] 
676 பாசிழைச்‌ சுமதி குணங்கெழு வரனைப்‌ 
பாங்கின லடைதற்கிவ்‌ வண்ணம்‌ 
பூசனை யீசற்‌ கியற்றிய முன்னைப்‌ 
புண்ணியப்‌ பயத்தின லொருகாள்‌ . 
வாசகாண்‌ மலர்ப்பூஞ்‌ சோலையின்‌ நீழல்‌ 
மரகதப்‌ பாறையின்‌ மருங்கின்‌ 
யோசனை கமழும்‌ மாதவிச்‌ சூழல்‌ 
ஓருமயி லாடல்கண்‌ ஸுற்றாள்‌ 9 
[ ஆங்கு மயில்‌ முதலியவற்றின்‌ ஆடல்‌ பாடல்களைக்‌ 
கண்டு களிப்புடன்‌ அவள்‌ நிற்றல்‌ ] 
676 புனமயி லாடல்‌ கண்டவம்‌ மடமான்‌ 
பூந்தளி ரசோகமொன்‌ றெடுத்தே 
இனமலர்ப்‌ பசும்பூங்‌ கொடியொரு கையால்‌ 
இயலுறப்‌ பற்றுனள்‌ நோக்கி 


674 பாவகன்‌ - அக்கினி. கணைக்கிடை - அம்பின்‌ அளவுள்ள எல்லை 
யிடத்து, முன்னனித்த - பெற்றெடுத்த, சேடன்‌.- ஆதிசேடன்‌, 
பூசனை - வழிபாடு, 


676 பாசிழை - பசும்‌ பொன்னணிகலன்‌, வரனை - கணவனை, யோசன்‌- 
யோசனை தூரம்‌, 


சுமதி காந்தனையடைந்த சருக்கம்‌ 219 


மனமகிழ்‌ தூங்க இருகணுங்‌ களிப்ப 
வஞ்சியங்‌ கொடியிடை துவளத்‌ 
தனதடஞ்‌ சுமந்த வோவியப்‌ பாவை 
தன்னையொத்‌ தொருபுடை நின்றாள்‌. 10 
[ அரித்துவசன்‌ என்னும்‌ சோழர்குல மன்னனைப்‌ பற்றிய 
விளக்கங்கூறத்‌ தொடங்கி அவன்‌ படை முதலிய 
பெருமையைக்‌ கூறல்‌ ] 
677 வளைகட லாடை யுலகெலாம்‌ புரக்கும்‌ 
வளவர்வண்‌ குலத்திடை யுதித்தோன்‌ 
தளையவிழ்‌' பசும்பூம்‌ தாதகி மாலை 
தடம்புய வரைத்தலந்‌ தரித்தோன்‌ 
களைகணாய்ப்‌ புடவி வெண்குடை நீழல்‌ 
காத்தருள்‌ புரியுஞ்செங்‌ கோலான்‌ 
உளைவயப்‌ பரியான்‌ கடக்களிற்‌ றுழவன்‌ 
ஒலிகடல்‌ பொருவுபோர்ப்‌ படையான்‌. 11 


[ அவன்‌ ஆற்றலும்‌ வனப்பும்‌ திறலும்‌ கூறுதல்‌ ] 
678 விரவலர்‌ மகுட கோடிக ளுரிஞ்சி 

விமுத்தமும்‌ பிருந்தபூங்‌ கழலான்‌ 

மருவலர்‌ பகழி யனங்கவே என்ன 
வயங்குமெய்‌ வடிவுபெற்‌ றுள்ளான்‌ 

தருமமே யுருவ மாயதன்‌ மையீனான்‌ 
தருவென வுதவுகைத்‌ தலத்தான்‌ 

அருளினுக்‌ குறையு ளாயினான்‌ வென்றி 
அரித்துவ சனெனுமோர்‌ வேந்தன்‌, 12 


676 மடமான்‌ என்றது சுமதியை, ஒருபுடை - ஒரு பக்கம்‌. 


677 வளைகடலாடை - சங்குகள்‌ நிறைந்த கடலை ஆடையாக்‌ உடுத்த, 
தாதகி - ஆத்தி, களைகணா - பற்றுக்கோடாக, உளை - பிடரி 
மயிர்‌, வயமான்‌ - வெற்றி பொருந்திய பரிமா, பொருவு - ஒப்பு. 

678 விரவலர்‌ - பகைவர்‌, உரிஞ்சி - தேய்த்து, மருவலர்பகழி - மணம்‌ 
பொருந்திய மலரம்புகள்‌, அனங்கவேள்‌ - மன்மதன்‌, தரு - 
கற்பகத்தரு, 


220 நல்லூர்ப்‌ புராணம்‌ 
[ அவன்‌ ஈல்ல மனைவியைப்‌ பெறுவான்‌ வேண்டித்‌ தீர்த்த 
யாத்திரை தொடங்கிப்‌ பல பதிகளையும்‌ கண்டு காவிரிக்‌ 
கரையை வந்தடைந்தானெனல்‌ ] 


679 கூர்தவா தரவால்‌ வளப்பினின்‌ மிகுந்த 
குணங்கெழு கன்னியை வேட்பான்‌ 
தீர்த்தயாத்‌ திரைமேற்‌ கொண்டகன்‌ புவியிற்‌ 
றிவ்விய கங்கையே முதல 

பார்த்தினி தாடிப்‌ பரம்பர னுறையும்‌ 
பதிபல புகுந்துசே வித்துத்‌ 

தார்த்திரள்‌ துயலும்‌ புயத்தினன்‌ பொன்னித்‌ 
தடங்கரைப்‌ பாங்கர்வந்‌ துற்றான்‌. 13 


[ அக்காலை அவன்‌ சுந்தராசலத்தின்‌ பெருமையைக்‌ கேட்டு 
அங்கு வந்தடைந்தான்‌ எனல்‌ ] 
680 பள்ளநீர்ப்‌ புணரி விரித்தினி துடுக்கும்‌ 

பார்மகள்‌ மங்கல வணிபோன்‌ 

றெள்ளரும்‌ வளங்கள்‌ பற்பல தழைத்தே 
எண்டிசை வளாகமும்‌ போற்றப்‌ 

பிள்ளைவெண்‌ மதியும்‌ அரவமும்‌ ஈதியும்‌ 
பேழையஞ்‌ சடைமுடிக்‌ கணிந்த 

வள்ளல்வீற்‌ றிருக்கும்‌ சுந்தரா சலத்தின்‌ 
மான்மியம்‌ வினவியாங்‌ கடைந்தான்‌. 14 


[ அவன்‌ ௩ல்லூரை அணுகிப்‌ பார்மிசை வீழ்ந்து வணங்கிப்‌ 
புக்குத்‌ தீர்த்தமாடி இறைவனை வழிபட்டமை கூறல்‌ ] 
681 சேணிடைச்‌ சிகரங்‌ காண்டலும்‌ தனது 

சென்னிபார்‌ மிசையுற வணங்கி 
யாணர்கல்‌ வளங்கூர்‌ சவுமிய நகரை 
யெய்தினன்‌ மும்முறை சூழ்ந்து 


679 கூர்த்த- மிகுந்த, ஆதரவால்‌ - அன்பால்‌, வேட்பான்‌ - மணஞ்‌ 
செய்து கொள்வதற்காக, பரம்பரன்‌ - சிவபெருமான்‌, தார்திரள்‌- 
மாலைகள்‌, பொன்னி - காவிரி, பாங்கர்‌ - பக்கம்‌, 


680 புணரி - கடல்‌, பார்மகள்‌ - பூமிதேவி, வளாகம்‌ - உலகம்‌, 


சுமதி காந்தனையடைந்த சருக்கம்‌ 221 


பேணியம்‌ தணர்தங்‌ குழாத்துடன்‌ புகுந்து 
பிரமதீர்த்‌ தப்புன லாடி 

தாணுவா லயத்தை விதிமுறை சார்ந்து 
தாண்மலர்‌ வந்தனை புரிந்தே, 16 


[ உமையவள்‌ ஐங்கரனாதிய தெய்வங்களை வழிபட்டுப்‌ பின்னர்‌ 
சுமதி நின்றிருக்கும்‌ நந்தவனத்தை அடைந்தான்‌ எனல்‌ ] 
692 திருமலைச்‌ சொக்கி யென்னுமா துமையின்‌ 
சீறடி யன்பினால்‌ வணங்கிக்‌ 
கருமலைத்‌ தருளுங்‌ ஐங்கரன்‌ முதல 
கடவுளர்‌ சரணங்கள்‌ போற்றி 
உருமலைத்‌ திகலும்‌ வென்றிமால்‌ யானை 
உழவனும்‌ விழைந்தன வேண்டி 
மருமலைத்‌ தளிகள்‌ கூட்டுணும்‌ நந்த 
வனத்திடைத்‌ தனித்துவம்‌ துற்றான்‌. 26 
[ மன்னன்‌ சுமதியைக்‌ கண்டு அவள்‌ பேரழகை வியந்து 
தன்‌ மனத்து நினைத்தல்‌ ] 
683 மேவியங்‌ கவனும்‌ விழைந்தன னுலாவும்‌ ' 
வேலையின்‌ முன்செய்நல்‌ விளையால்‌ 
பாவையங்‌ கவளைக்‌ கண்டனன்‌ கண்கள்‌ 
படைத்ததற்‌ குப்பயன்‌ படைத்தான்‌ 
தூவியஞ்‌ சிறைய வன்னமோ மயிலோ 
தொண்டைவாய்க்‌ கிள்ளையோ வனங்கள்‌ 
ஆவிமற்‌ றதுவோ கற்பகக்‌ கொம்போ 
அரம்பையோ ஆர்‌என வயிர்த்தான்‌. 17 
681 சிகரம்‌ - கோயிற்‌ கோபுரம்‌, சென்னி - தலை, யாணர்‌ - புது 
வருவாய்‌, சவுமிய௩கர்‌ - அழகுமிக்க றகர்‌, தாணு - சிவபெருமான்‌, 
682 கருமலைத்தருளும்‌ - பிறவிப்‌ பிணியை நீக்கியருளும்‌, மருமலைத்து 
அளிகள்‌ - மணமலர்களைக்‌ கோதும்‌ வண்டுகள்‌, கூட்டு - தேள்‌, 


683 பாவை சுமதி, சிறை - சிறகு, தொண்டை - கொவ்வைக்‌ கனி, 
ஆவி - உயிர்‌, அயிர்த்தான்‌ - ஐயமுற்னூன்‌ , 


222 நல்லூர்ப்‌ புரர்ண்ம்‌ 


[ பழவினைவயத்தான்‌ வந்துற்ற மன்னவனைச்‌ சுமதி கண்டு 
அவன்‌ பேரழகினை வியந்து எண்ணுதல்‌ ] 
684 அன்னவள்‌ தானும்‌ இருகணுங்‌ குளிர 
ஆடவர்‌ திலகனைக்‌ கண்டாள்‌ 
பொன்னணி சுடர்வேல்‌ முருகனே வல்லாற்‌ . 
பூங்கணைக்‌ காமனோ வானின்‌ 
மன்னவ னுயிீர்த்த குமரனோ வென்ன 
மனத்தினி லயீர்த்தன ளாகித்‌ 
தன்னிலை தளர்ந்து முகமதி கோட்டித்‌ 
தமனியக்‌ கொடியினொல்‌ கினளால்‌, 18 
[ இருவரும்‌ ஒருவரை ஒருவர்‌ நோக்கி உளத்தால்‌ காதலுறுதல்‌ ] 
686 நாந்தகத்‌ திறையுஞ்‌ சுமதியும்‌ தமது 
நயனபுண்‌ டரிகநாள்‌ மலரும்‌ 
ஏந்தெழிற்‌ கண்கள்‌ எனுமலர்க்‌ குவளை 
யிணைகளும்‌ நார்கொடு தொடுத்தார்‌ 
பூந்துணர்‌ வாளி காமனுந்‌ தொடுத்தான்‌ 
புயத்தினும்‌ வனமுலைத்‌ தடத்தும்‌ 
தாந்தரித்‌ தனரால்‌ அன்னவர்‌ மோகச்‌ 
சலதியார்‌ கரைகண்டு சொல்வார்‌. 19 
[ இருவரையும்‌ இணைக்கு முகத்தான்‌ மன்மதன்‌ தன்‌ செயலைத்‌ 
தொடங்கினான்‌ எனல்‌ ] 
686 ஒருவருக்‌ கொருவர்‌ காதலங்‌ கடலின்‌ 
ஊடுபுக்‌ கமுந்தின ராகி 
இருவரும்‌ நின்றார்‌ நிற்றலுங்‌ காமன்‌ 
இவரையா னிணக்குவ லென்னாப்‌ 


684 பூங்கணை - மலரம்பு, வாலின்‌ மன்னவன்‌ - இக்திரன்‌, . கோட்டி - 
கவிழ்த்து, தமனியக்கொடி - பொற்கொடி, 

085 நாந்தகத்திறை- வாட்படையை உடைய அரசன்‌, புண்டரிகம்‌ 
அரித்து வசன்‌ கண்களுக்கும்‌ குவளை சுமதி கண்களுக்கும்‌ உவமை 
யாகு பெயர்கள்‌, கார்‌ - கயிறு, அன்பு, வாளி - அம்பு, சலதிஃ 
கடல்‌. 


சுமதி காந்தனையடைந்த சருக்கம்‌ 223 


பருவமங்‌ கையினெஞ்‌ சகத்தினிற்‌ போந்தப்‌ 
பரிசெலாம்‌ உணர்த்தும்பாங்‌ குற்ற 

திருவரீள்‌ கழலான்‌ சிந்தனைப்‌ புகுந்தச்‌ 
செயல்கண்டு மங்கொடிங்‌ குழன்றான்‌. 20 


[ மன்னவன்‌ சுமதியை அணுகிப்‌ பேசாதிருத்தல்‌ ஏன்‌ என 
வினவல்‌ ] 
687 கருங்கண்வே லினையென்‌ மார்பகத்‌ தெறிந்து 

கமலநாண்‌ மலர்முகங்‌ கோட்டிப்‌ 

பொருமர்துறா தவர்போல்‌ நிற்குமா றும்மைப்‌ 
போல்பவர்‌ தமக்கியல்‌ பன்றால்‌ 

வருர்துறு தொழிவாய்‌ என்றுசெம்‌ பவள 
வாய்திறம்‌ தொருமொழி பகர்ந்தான்‌ 

திருந்துவாய்‌ முத்தம்‌ சிந்துமோ தான்நீர்‌ 
சென்றதிய்‌ கேதெனப்‌ பகர்ந்தான்‌. 21 


[ சுமதி நாண மீதூர மொழியவும்‌ இயலாது பின்‌ இறைவன்‌ 
அருள்‌ இது எனத்தெளிந்து பேசத்‌ தொடங்கினாள்‌ எனல்‌ ] 
688 காமநீள்‌ கணிச்சி நாமத்தாழ்‌ செறித்த. 
காண்வரும்‌ நிறையெனுங்‌ கதவைச்‌ 
சேமமற்‌ றின்றி யுடைத்தலுஞ்‌ சமதி 
சிவனரு எீதெனத்‌ தெளிந்து 
நாமவே லிறைவன்‌ றன்னொடொன்‌ றுரையாள்‌ 
௩ணுகினள்‌ உரைக்கவும்‌ புகுவாள்‌ 
ஏமஷ ரலையொத்‌ தலம்வரும்‌ மனத்தாள்‌ 
எதிர்நின்றிங்‌ கினையன பகர்ந்தாள்‌. 94 


686 இணக்குவல்‌ - ஒன்றுபடுத்துவேன்‌, பரிச - தன்மை (உணர்வை 
உணர்த்திற்று), 

887 பொருந்துறாதவர்‌ - அயலார்‌, சென்றது - இங்கு வந்துற்றது. 

688 கணிச்சி - ஒரு படைக்கருவி, நாமத்தாழ்‌ - அச்சமாகிய தாழ்பாள்‌, 
சேமம்‌ - பாதுகாப்பு, ஈாமவேல்‌ - அச்சர்கரும்‌ வேற்புடை, அலம்‌ 
வரும்‌ - சுழலும்‌. 


224 நல்லூர்ப்‌ புராணம்‌ 


[ சுமதி தன்‌ ஊர்‌ பேர்‌ முதலியவற்றைக்‌ கூறி நீவிர்‌ யார்‌ இங்கு 
வந்த நோக்கம்‌ யாது என மன்னவனை வினவுதல்‌ ] 
689 நம்பனை யருச்சித்‌ திறைஞ்சுமப்‌ பொருட்டால்‌ 
நாகலோ கத்தினை நீங்கி 
இம்பர்வந்‌ துதித்தேன்‌ என்பெயர்‌ சுமதி 
எற்தையும்‌ பணிக்கிறை யாமால்‌ 
உம்பரார்‌ போற்றும்‌ ஈசனைப்‌ பூசை 
உஞற்றிய பயனுமின்‌ றடைந்தேன்‌ 
கம்பமா களிற்றோய்‌ நின்குல முறையும்‌ 
கருதிய பரிசும்யா தென்றாள்‌. 22 


[ மன்னவன்‌ தன்‌ ஊர்‌, பேர்‌, நோக்கம்‌ பற்றிக்‌ கூறி மகிழ்தல்‌ ] 


690 என்றுகட்‌ டுரைப்ப வேந்தலுங்‌ குறுகி 
என்பெய ரரித்துவ சனாகும்‌ 
மன்றலஞ்‌ செழுந்தார்‌ வளவர்தம்‌ மருமான்‌ ” 
வையகம்‌ முழுவதும்‌ புரப்பேன்‌ 
ப ஒன்றிய வனப்பா லுயர்ந்தவோர்‌ கன்னி 
உறுவதை யுளத்திடைக்‌ குறித்து 
நன்றிகொள்‌ தீர்த்த யாத்திரை படர்வான்‌ 
௩ணுகினன்‌ அஃதுமின்‌ றடைந்தேன்‌. 92 
[ தெய்வத்தால்‌ ஒருவழியுற்ற நாம்‌ யாழோர்‌ மணம்‌ புரிகுவம்‌ 
என மன்னன்‌ கூறலும்‌ சுமதி மறுமொழி கூறத்‌ தொடங்குதல்‌ ] 


691 ஊழினா லிவ்வா நிருவருங்‌ கண்ணுற்‌ 
றொருவழி யுற்றன மிதுதான்‌ 
வீழிவா யணங்கின்‌ பாகன தருளே 
வேறினி யெண்ணுவ தெவன்கொல்‌ 


689 -ஈம்பளை - இறைவனை, இம்பர்‌ - பூவுலகம்‌, பணிக்கிறை - நாகங்‌ 
களுக்கு அரசன்‌, உஞற்றிய - முயன்று செய்த, கம்பமாகளிறு - 
பகைவரை நடுங்கச்‌ செய்யும்‌ பெரிய யானை, ்‌ 

890 கட்டுரைப்ப- சொல்ல, குறுகி - நெருங்கி, மருமான்‌ - வழி 

வந்தவன்‌, உறுவதை - மணந்து கொள்வதை, குடர்வான்‌ - 

செல்லும்‌... பொருட்டு, அஃதும்‌ - தான்‌ புறப்பட்டு வந்த 
சோக்கத்தின்‌ பயனையும்‌. பட 


ச்மதி காந்தனையடைந்த சருக்கம்‌ 935 


யாழினோர்‌ மணம்யாம்‌ புரிகுது மதனுக்‌ 
கிடமுமீ தாகுமா லென்னத்‌ 

தாழிவாய்க்‌ குவளை யுண்கணா ளிசைந்து 
தண்ணகை கோட்டின ளூரைப்பாள்‌. 26 


[ கந்தருவமணம்‌ மறைவிதிக்‌ கொத்ததெனினும்‌ உலகியல்‌ 
முறைப்படி பெற்றோ ருடன்பாடுபெற்று மணந்து 
கொள்வோமெனச்‌ சுமதி கூறுதலும்‌ அவன்‌ 
உடன்படுதலும்‌ ] 


692 தந்திரி ஈல்யா ழினர்மண மதுதான்‌ 

சதுர்மறை விதியென்ப தேனும்‌ 

எந்தைமுன்‌ னெய்தி யங்கிவேட்‌ டுறுதல்‌ 
இறைவமற்‌ றுலகிய லாமால்‌ 

சிந்தைமீ கவலேல்‌ என்றன எவனும்‌ 
தேறுதற்‌ பொருட்டுநீள்‌ முடிமேல்‌ 

கொந்தலர்‌ தாமங்‌ கழித்தனன்‌ கொடுத்தான்‌ 
கோற்றொடி யவளுங்கைக்‌ கொண்டாள்‌. 26 


[ சுமதி நல்லூர்‌ இறைவனை வணங்கிக்‌ காதலனோடு 
நாகருலகம்‌ செல்ல முற்படல்‌ ] 


698 நாகர்தம்‌ முலகிற்‌ செல்லுதல்‌ புவிமேல்‌ 
நரர்தமக்‌ கியலுவ தன்றால்‌ 
ஏகுமா றெவ்வா றென்றவ னிசைப்ப 
ஏந்திழை யிடர்ப்படா வண்ணம்‌ 
போகுதல்‌ புரிவே னிறையரு ளதனாற்‌ 
புலம்பல்மீ யென்றவ னோடும்‌ 
மாகநீள்‌ மதியம்‌ முடித்தவன்‌ பாதம்‌ 
வணங்கினள்‌ விடைகொண்டு மீண்டாள்‌, ச 
691 ஊழினால்‌ - விதிப்பயனால்‌, பாகன்‌ - சிவபெருமான்‌, யாழிஜேர்‌ 
மணம்‌ - கந்தருவ மணம்‌, தாழி - நீர்த்தாழி, கண்ணகை ._ 
முறுவல்‌, 


692 தந்திரி - யாழ்‌ நரம்பு முடுக்கும்‌ உறுப்பு, அங்கி வேட்டு - 
வேள்விச்‌ சடங்கினை செய்து, தாமம்‌ - மாலை, 


698 ஏகுமாறு - செல்லுதற்கு வழி, மாகம்‌ - ஆகாயம்‌, 
த. 29-30 


226 


நல்லூர்ப்‌ புராணம்‌ 


[ அரசன்‌ பிலத்தின்‌ வழியே செல்லுதற்குரிய உருவத்தையும்‌, 


குளிகையையும்‌ சுமதி அவனுக்களித்து இருவரும்‌ 
நாகருலகம்‌ அடைதல்‌ ] 


694 செல்லுமப்‌ பிலத்தின்‌ உருக்கொடுத்‌ தவற்குச்‌ 

செங்கையிற்‌ குளிகையொன்‌ நளித்துப்‌ 

பல்லவங்‌ கவற்றும்‌ பதத்தினாள்‌ புகுந்தாள்‌ 
பார்த்திபத்‌ திலகனு மாங்கு 

வல்லிதிற்‌ சென்றான்‌ கன்னல்மூன்‌ றதனில்‌ 
வாளரா வுலகினை யடைந்தார்‌ 

“எவ்லொளி மணிப்பூண்‌ பாங்கியர்க்‌ கெல்லாம்‌ 
இசைந்தவா நறிசைத்தன என்னோர்‌. 28 


[ சுமதி தன்‌ தந்தையிடம்‌ நிகழ்ந்ததைக்‌ கூற அவன்‌ தன்‌ உரகச்‌ 


சுற்றத்தோடு மன்னனை எதிர்கொள எழுதல்‌ ] 


695 செவிலியர்க்‌ குரைப்ப வவரும்நற்‌ றாய்க்குச்‌ 

செப்பினர்‌ செப்பலு மவளும்‌ 

புவியினைப்‌ பரிக்கும்‌ உரகவேந்‌ தனுக்குப்‌ 
புகன்றனள்‌ புகறலும்‌ ஆரம்‌ 

அவிரொளி மணிகள்‌ ஆயிரம்‌........ 6 
Seater ஆதபர்‌ கடுப்பத்‌ 

தவிசினின்‌ றிழிந்து வாசுகி முதல 
சர்ப்பவேந்‌ தர்புடை சூழ. 29 


[ ஆதிசேடனும்‌ வளவனும்‌ ஒருவரை ஒருவர்‌ கண்டு வணங்கி 


மணத்திற்குடன்பட்டு ஓர்‌ மாமணி மண்டபம்‌ சேர்தல்‌ ] 


696 சென்றனன்‌ பருதி குலத்தினி லுதித்த 
திறல்கொள்வேந்‌ தனையெதிர்‌ கொண்டான்‌ 
ஒன்றிய வவனும்‌ முறைபணிந்‌ தெழுந்தான்‌ 
ஒருவருக்‌ கொருவர்நன்‌ குரையா 


"செய்யவ யயயவவயவையவவையய ய வைய ளைவையய/கைய ய ளக சை யாய யை சைவ சை சை சைவ ய வையக கவை கவை ய சைகை க சசககக க கைகைகைகைகைைககைவள்்வகை. 


695 


பாலம்‌ - சுருங்கை வழி, உரு - வடிவம்‌, குளிகை - மந்திரமணி, 
பல்லவம்‌ - அசோகந்தளிர்‌, கன்னல்‌ - ஒருகால அளவு, வாளரா 
உலகு - காகலோகம்‌, எல்‌ - குரியன்‌, இசைந்தவாறு - தங்கள்‌ 
காதல்‌ இயைந்த நிலை. 

உரகவேந்தன்‌ - நாக அரசன்‌ (ஆதிசேடன்‌), ஆதபர்‌ - கூரியர்‌, 
தவிசு - ஆசனம்‌, இழிந்து - இறங்கி, சர்ப்பவேந்தர்‌ - நாக 
மன்னர்கள்‌. 


ச்மதி காந்தனையடைந்த சருக்கம்‌ 227 


இன்றுதா னன்றோ எமக்குநன்‌ னாளென்‌ 
திருவரு மன்பொடுந்‌ தழுவி 

மன்றலம்‌ தொடையல்‌ நான்றதோர்‌ பசும்பொன்‌ 
மாமணி மண்டபம்‌ புகுந்தார்‌. 80 


[ நாகராசன்‌ தன்‌ மகளை முறைப்படி மணவினை செய்தளித்து 
வேண்டும்‌ வரிசைகளை யெல்லாம்‌ நல்குதல்‌ ] 
697 அரியணை தன்மேல்‌ அரசனை யிருத்தி 
ஆங்குச்செய்‌ வரிசைக ளியற்றிப்‌ 
புரிகுழல்‌ மடந்தை மணவினை முடிப்பான்‌ 
பொருந்துதன்‌ கிளைக்கெலாம்‌ உணர்த்தித்‌ 
திருமகள்‌ தன்னைப்‌ பாற்கடல்‌ மேனாட்‌ 
செங்கண்மா யனுக்களித்‌ ததுபோல்‌ 
இருவருங்‌ களித்து வாமுமின்‌ என்னு 
இரும்புன லதனெடுங்‌ கொடுத்தான்‌. 31 


[ பல்வகை மணி முதலிய செல்வங்களோடு தோழியர்‌ பலரையும்‌ 
சீதனமாக அவன்‌ வழங்குதல்‌ ] 
698 பாயிருள்‌ பருகிப்‌ பகலெதி ரெடுக்கும்‌ 
பன்மணிப்‌ பேழைகள்‌ பலவும்‌ 
ஏயின மணிப்பொன்‌ மகுடமே முதல 
இலகொளிப்‌ பணிகளெவ்‌ வெவையும்‌ 
தூயமென்றூசின்‌ ரொகைகஞம்‌ வாசச்‌ 
சுண்ணமே முதலிய வனைத்தும்‌ 
சாயலி ஜெழுகுஞ்‌ சேடியர்‌ பலரும்‌ i 
தையலுக்‌ கடுத்துமுன்‌ விடுத்தான்‌. 89 


696 பருதி - கதிரவன்‌, உரையா - உரைத்து (ஈன்மொழி கூறி), 
மன்றல்‌ - நறுமணம்‌, நான்ற - தொங்கவிடப்பட்ட. 

697 வரிசை - சடங்குகள்‌, கிளை - சுற்றம்‌, மாயன்‌ ஃ திருமால்‌, 
* இரும்புனை தஜெடுங்‌ கொடுத்தான்‌, தாரைவார்த்து மக மனண்ம்‌ 
செய்து தந்தான்‌ என்றபடி. 

698 பாயிருள்‌ - பரந்த இருள்‌, பகலெதிரெடுக்கும்‌ - சூரியனுக்கு 
ஒப்பாக விளங்கும்‌, ஏயின - பொருந்திய, பணிகள்‌ - அணி 
கலன்கள்‌, தூசு - ஆடை, தையல்‌ - சுமதி, 


228 நல்லூர்ப்‌ புராணம்‌ 


[ நாகலோகத்தில்‌ இருவரும்‌ எட்டுநாளிருந்து பின்‌ நிலவுலகத்திற்கு 
வரக்‌ கருத சேடன்‌ குளிகை கொடுத்துச்‌ செல்ல 
உடன்படுதல்‌ ] 
699 மணவினை முடித்த பின்னர்நா லிரண்டு 
வைகலும்‌ மனமகிழ்‌ தூங்கப்‌ 
பணமணி நாகர்‌ உலகினில்‌ வாழ்ந்தார்‌ 
பாரினே குதுமினி யென்ன 
நிணமலி வேற்கை நிருபனும்‌ உரைப்ப 
நீளரா வேந்தனு மிசைந்து 
குணமிகு வரிசை யாவையும்‌ புரிந்து 
குளிகையும்‌ ஒன்‌ றுகை கொடுத்தான்‌. 23 


[ சுமதியும்‌ வளவனும்‌ பிலத்தின்‌ வழியே புக்குநல்லூர்‌ புக்கு 
இறைவனை வணங்கிப்‌ பின்‌ கோயிற்றிருப்பணி புரிய 
எண்ணுதல்‌ ] 
700 கொடுத்தவன்‌ விடுப்ப விருவரு மன்பாற்‌ 
குரவரைப்‌ பணிந்தனர்‌ விடைகொண் 
அடுத்தவப்‌ பிலத்தின்‌ வழியினால்‌ ஈல்லூர்‌ 
அடைந்தைய்யன்‌ சேவடி பணிந்தார்‌ 
கடுத்ததும்‌ பியமைக்‌ கண்டனு மவர்க்குக்‌ 
கருணைபூத்‌ தனன்கயிங்‌ கரியம்‌ 
தொடுத்தனன்‌ கோயில்‌ புதுக்குவ னென்னத்‌ 
தொடுகழல்‌ வேந்தனுங்‌ குறித்தான்‌. 34 


699 நாலிரண்டுவைகல்‌ - எட்டுநாள்‌, ஏகுதும்‌ - செல்வோம்‌, நிணம்‌... 
கொழுப்பு, நிருபன்‌ - மன்னன்‌, வரிசை - சீதனப்பொருள்‌, 

700. குரவரை - தந்த தாயரை, கடுத்ததும்பியமைக்கண்டன்‌ - வீடம்‌ 

வீளங்கும்‌ கரிய கண்டத்தையுடைய சிவபெருமான்‌, கயிங்கரியம்‌ - 


நற்பணிகள்‌, குறித்தான்‌ - எண்ணிலன்‌. 


சுமதி காந்தனையடைந்த சருக்கம்‌ 220 


[ மன்னன்‌ இறைவனுக்குத்‌ திருக்கோயிலை நாவல்‌ கிளிச்சிறை 
முதலிய பொன்னால்‌ எடுத்து மணிகளால்‌ தூபியமைத்துத்‌ 
தன்‌ பெயரால்‌ ஒரு மதாணியும்‌ அமைத்தளித்தல்‌ ] 


701 நாவலம்‌ பொன்னால்‌ கிளிச்சிறை யதனால்‌ 

நலங்கெழு மாழைபொன்‌ போல 

மேவரு மொளிசே ராடக மதனால்‌ 
விளங்கிய ஈவமணி யவற்றால்‌ 

தூவியே முதல வாகிய பணிகள்‌ 
சுந்தர நாயகர்க்‌ கியற்றிக்‌ 

காவலன்‌ தன்பேர்‌ பொறித்ததோர்‌ மதாணி 
கருணைகூர்‌ நடேசனுக்‌ களித்தான்‌. வ்‌ 


[ அவன்‌ பல ஊர்களையும்‌ பசுக்களையும்‌ நாடகக்‌ கணிகையரையும்‌ 
இறைவனுக்கு மானியமாக அளித்தான்‌ எனல்‌ ] 


702 பொன்விளை கழனி யூர்பல சேர்த்துப்‌ 

பொழியும்பாற்‌ குடம்நிறை செருத்தல்‌ 

நன்னிறக்‌ கபிலை யாயிரம்‌ உதவி 
நாடகக்‌ கணிகையர்‌ அனேகர்‌ 

சன்னிதிச்‌ சிறப்ப மகிழ்ந்தன னருளித்‌ 
தாழ்வியா னூன்விதி முறையால்‌ 

மன்னிய பூசை யியற்றுபு வீசேட 
வகைமுறைத்‌ திருவிழா நடாத்தி 36 


[சோழ மன்னன்‌ ஆங்குத்‌ தன்‌ மனைவியோடு அரசு வீற்றிருந்தான்‌ 
சுமதி ஆங்கோர்‌ புண்ணிய தீர்தமமைத்தாள்‌ எனல்‌ ] 


703 எந்தையெம்‌ பெருமான்‌ சுந்தர நாதன்‌ 
இணையடி யிறைஞ்சிவேல்‌ வேந்தன்‌ 
நந்தலி லன்பால்‌ அப்பதி யதன்கண்‌ 
அரசுவீற்‌ றிருந்தன னவளும்‌ 


701 நாவல்‌, கிளிச்சிறை, மாழை இவை பொன்னின்‌ வகைகள்‌, 
ஆடகம்‌ - பொன்‌, தூவி - ஸ்தூபி (கோபுரம்‌), பொறித்த - 
எழுதிய, மதாணி - பதக்கம்‌, 

702 கழனியூர்‌ - வயல்கள்‌ நிறைந்த ஊர்‌, செருத்தல்‌ - பால்மடி, 
கபிலை - பசு. 


260 நல்லூர்ப்‌ புராணம்‌ 
சிந்தையன்‌ புடன்‌ மூன்‌ றம்பிடை யிறைக்குத்‌ 
தென்திசை மருங்கினோர்‌ தீர்த்தம்‌ 

தீந்தனள்‌ புரிந்து மகிழ்ந்தன ளாகித்‌ 
தன்பதி யவனெடு மமர்ந்தாள்‌. 37 
[ பல்லூழி இருவரும்‌ அந்நல்லூரில்‌ வாழ்ந்து பின்‌ தேவ 
லோகத்திற்‌ பதினாயிரமாண்டுறைந்து இறுதியில்‌ 
வீட்டுலகெய்தினர்‌ எனல்‌ ] 
704 அன்னக ரதன்கண்‌ ஊழிபல்‌ காலம்‌ 
அகமகிழ்ந்‌ திருவரு மமர்ந்து 
பொன்னக ரதனிற்‌ கற்பமோ ரயுதம்‌ 
புரந்தரச்‌ செல்வமுற்‌ றுறைந்தே 
பின்னலஞ்‌ சடிலத்‌ திறையரு எதனாற்‌ 
பேரின்ப வீட்டுல கெய்தி 
மன்னிவீற்‌ றிருந்தார்‌ அன்னவர்‌ பெருமை 
வகுத்துரைப்‌ பதனையார்‌ வல்லார்‌. 38 
[ சுமதி கண்ட கன்னி தீர்த்தத்தில்‌ மூழ்கி வழிபட்டோர்‌ 
எய்தும்‌ பலன்‌ கூறுதல்‌ ] 
706 மேவுகார்‌ திகைநற்‌ றிங்களின்‌ வெள்ளி 
விரும்புவா ரத்தினச்‌ சுமதி 
ஆவலாற்‌ கண்ட கன்னிகா தீர்த்தத்‌ 
தாடுநர்‌ நினைத்தவை யெல்லாம்‌ 
தாவிலா தடைந்து தராதல முழுதும்‌ 
தண்குடை நீழலிற்‌ புரந்தே 
ஓவிலா மரபாற்‌ கற்பக நீழல்‌ 
உற்றுவீற்‌ நிருப்பது சரதம்‌. 39 


708 நந்தலில்‌ - குறைதலில்லாத மூன்று வில்லள வு, புரிந்து - 
உண்டாக்கி, 


704 பொன்னகர்‌ - துறக்கம்‌, அயுதம்‌ - பதினாயிரம்‌, புரந்தரச்‌ 
செல்வம்‌ - இக்திரனுடைய செல்வம்‌. 

705 வாரம்‌ - கிழமை, தாவிலாது - குறையாது, ஓவிலா - நீங்குத 
லீல்லாத, சரதம்‌ - உண்மை, 


சுமதி காந்தனையடைந்த சருக்கம்‌ ௦1 


[ இச்சருக்கம்‌ ஓதுவார்‌ கேட்பார்‌ எய்துப்‌ பலன்‌ கூறுதல்‌ ] 


706 சொற்றவிக்‌ காதை யெழுதுகர்‌ கேட்போர்‌ 

தொல்லை வல்வினை ச்சிமிட்‌ பொருவிக்‌ 

கற்றையஞ்‌ சடிலத்‌ தெம்பிரானமருங்‌ 
கயிலையங்‌ கிரியில்வீற்‌ றிருப்பார்‌ 

பொற்றளிர்‌ கவற்றி யனிச்சமென்‌ போதைப்‌ 
புறங்கண்டு தூவிபோன்றுள்ள 

சிற்றடி யுமையாள்‌ பங்கினன்‌ நல்லூர்‌ 
சேர்ந்துளார்‌ பெருமையா ருரைப்பார்‌. 40 


( சுமதி காந்தனையடைந்த சருக்கம்‌ முற்றும்‌ ) 


706 சிமிட்பு - அகப்படுதல்‌, ஒருவி - நீங்கி, தூவி - அன்னத்தின்‌ 
* மயிர்‌. 


பதினைந்தாவது 
சங்கு கன்னச்‌ சருக்கம்‌ 


[ சங்கு கன்னன்‌ வரலாற்றைச்‌ சூத முனிவரிடம்‌ முனிவர்கள்‌ 


707 


கூறுமாறு வேண்டல்‌ ] 
(கலி விருத்தம்‌ ) 
வில்லெயினர்‌ தங்கள்விறல்‌ வேந்தனிறை யோளை 
வல்லியுமை நங்கையுடன்‌ வந்தனைபு ரிந்தே 
நல்லகுண மக்கள்பெறு நற்கதையை மேலோர்‌ 
சொல்லுகென லும்பெரிய சூதமுனி சொல்வான்‌. சீ 


[ மாளவநகரை யாடண்ட வேடர்குல வேந்தன்‌ சங்குகண்ணன்‌ 


708 


709 


எனல்‌ ] 


நாளவன சத்திருந யந்தினிது வைகும்‌ 

மாளவமெ னும்பெரிய மாநகரி யாள்வோன்‌ 

மீளிவிற லானடல்செய்‌ வேடர்குல வேந்தன்‌ 

ஆளியனை யானடையா ரையமரில்‌ வென்றான்‌. 2 


[ சங்குகன்னன்‌ சிறப்புக்‌ கூறுதல்‌ ] 
பன்னகமெ டுத்தபுவி பாங்கொடுப ரிக்கும்‌ 
பொன்னணி வயங்குபுய பூதரன்‌ நுடங்கும்‌ 
மின்னவிரும்‌ வாளுழவன்‌ மேதகைய சங்கு 
கன்னனெனும்‌ நாமனெழிற்‌ காமனை நிகர்த்தோன்‌. 3 


707 
708 


709 


எயினர்‌ - வேடர்‌, வேந்தன்‌ - சங்குகன்னன்‌. 


நாளவனசம்‌ - தண்டி னையுடைய தாமரை, திரு - இலக்குமி, ஈகரி- 
நகரம்‌, அடல்‌ செய்‌ - போர்‌ புரியும்‌, ஆளி - சிங்கம்‌. அடை 
யாரை - பகைவரை. 


பன்னகம்‌ - பாம்பு (ஆதிசேடன்‌), பரிக்கும்‌ - தாங்கும்‌, பூதரன்‌ - 


மன்னன்‌. 


சங்கு கன்னச்‌ சருக்கம்‌ 238 


[ அவன்‌ மகப்பேறு வேண்டி மூன்று மனைவியரை மணந்தான்‌ ' 
எனல்‌ ] 
710 புத்திரன்நி மித்தம்வளர்‌ பூவையர்கள்‌ மூவர்‌ 
முத்தகமு ரிஞ்சமுலை மொய்குழலின்‌ நல்லார்‌ 
உத்தமம ணத்தொழி லுவப்புடன்‌ முடித்தான்‌ 
அத்தகைபு ரிந்தும்மக வின்றியயர்‌ கின்றான்‌. 4 


[ மகப்பேறுவேண்டி பல்வகைத்‌ தானங்கள்‌ புரிந்தான்‌ அவன்‌ 
எனல்‌ ] 
711 அந்தணர்‌ தமக்கும்வரும்‌ ஆதுலர்த மக்கும்‌ 
சிந்தனை மகிழ்ந்துநிதி சிந்தியுல கின்கண்‌ 
இந்திர தருத்தனையு மீகையினில்‌ வென்றே 
முந்துமுயர்‌ தானவகை முற்றவு முடித்தான்‌. 6 


[ அவன்‌ தீர்த்த யாத்திரை செய்து வரும்காலை நாரதமுனிவரைக்‌ 
காணல்‌ ] 
712 கங்கைமுத லாயநதி காதலுட டி 
எங்கள்பெரு மானுறையும்‌ எப்பதியும்‌ நாடிப்‌ 
பங்கய மலர்க்கழல்‌ பணிந்துசெலும்‌ நாளில்‌ 
மங்கல௩ல்‌ யாழ்மகதி மாமுனி யெதிர்ந்தான்‌. 6 


[ சங்குகன்னன்‌ நாரதரை வேண்டுதல்‌ ] 


7138 கானவர்கு லக்குரிசில்‌ கானமுனி வன்றாள்‌ 

ஊனமில தாமுவகை யுற்றுடன்வ ணங்கி 

வானமுனி வோர்தலைவ மக்களையி லாவென்‌ 

ஈனமது தீரவினி யின்னருள்செய்‌ யென்றான்‌. 7 
710 முத்தகம்‌ - முத்துமணிகள்‌, மகவின்றி - மக்கட்‌ பேறின்றி, 
711 ஆதுலர்‌ - இரவலர்‌, சிந்தி - அளித்து, இந்திரதரு - கற்பக 

வீருட்சம்‌, 
712 மகதியாழ்‌ முனி - நாரதன்‌. 


718 கானவர்‌ - வேடர்‌, கானமுனிவன்‌ - நாரதன்‌, ஈனம்‌ - குறை 


இழிவு. 


344 நல்லூர்ப்‌ புராணம்‌ 


[நீ முற்பிறவியில்‌ அந்தணனாயிருந்து ஒரு பசுவைக்‌ கோல்‌ 
கொண்டு புடைத்தனை என நாரதர்‌ கூறல்‌ ] 
714 நாரதனு மவ்வுரை ஈயந்துமகிழ்‌ வெய்தி 
வீரமிகு வேடர்குல வேந்தவிது கேளாய்‌ 
ஓரின்முனம்‌ நீ பனவன்‌, ஓர்‌ பசுவை மேனாள்‌ 
ஈரம திலாதுகழை யேந்தினையொ றுத்தாய்‌. 8 


( அதனால்‌ நீ வேடர்குலத்‌ துதித்தாய்‌ அன்றியும்‌ கன்றிற்குப்‌ 
பால்‌ விடாது கறந்தனை யாதலின்‌ மகப்பேறின்றி 
உழல்கின்றாய்‌ எனல்‌ ] 

716 அன்னபரி சாலெயினர்‌ ஆதிபதி யானாய்‌ 
பின்னிலுமவ்‌ ஆனினிது பெற்றகுழக்‌ கன்றிற்‌ 
கின்னலுறப்‌ பால்வீடுத லின்றி ஈனிகொண்டாய்‌ 
மன்னவத னான்மகவி லாதவகை கண்டாய்‌. 9 


[ அத்தீவினைகள்‌ அகல உபாயங்‌ கூறுவேன்‌ கேள்‌ என 
நாரதர்‌ கூறல்‌ ] 
716 அவ்வகைய தீவினை யகற்றியினி துய்யச்‌ 
செவ்விய உபாயமது செப்புது முவப்பால்‌ 
எவ்வமதி லாதவகை கேட்டிடுதி என்னா 
மவ்வல்‌ ஈகை பங்கனை வணங்கிமொழி கின்றான்‌. 10 


( கலித்துறை ) 
[ காவிரித்‌ தென்கரையில்‌ ஒரு புண்ணியத்‌ தலமுளது எனல்‌] 


717 பரவு-தீம்புனற காவிரித்‌ தென்கரைப்‌ பாங்கில்‌ 
அரவ நீண்முடி யெம்பிரா னினிதமர்ந்‌ துறையக்‌ 
குரவு பாடலங்‌ கும்மஞ்‌ சாந்தமுங்‌ குலவி 
விரவு சோலைகுழ்‌ சவுமிய ஈகரொன்று வீளங்கும்‌. 11 


714 ஓமரின்‌ - ஆராய்ந்தால்‌, பனவன்‌ - அந்தணன்‌, ஈரமதிலாது - 
இரக்கமில்லாமல்‌, கழை - மூங்கில்‌ ஒறுத்தாய்‌ - அடித்துத்‌ 
துன்புறுத்திலாய்‌. 

715 ஆதிபதி (அதிபதி) - தலைவன்‌, அரசன்‌. 

716 எவ்வம்‌ - குறை, மவ்வல்‌ - முல்லைமலர்‌ 

717 குரவு முதலியவை - மலர்‌ மரங்கள்‌, 


சங்கு கன்னச்‌ சருக்கம்‌ 205 


[ அத்தலத்திற்‌ சென்று பிரமதீர்த்தமாடி அந்தணர்க்கு பசுக்களைத்‌ 


தானம்‌ செய்‌ எனல்‌ ] 


718 அத்த லத்தினைச்‌ சென்றுநீ யன்பொடும்‌ வணங்கி 


முத்த வண்டுறை பிரமகுண்‌ டந்தனில்‌ மூழ்கி 
நித்தன்‌ சேவடி நேரிழை தன்னொடும்‌ பணிந்தே 
உத்த மக்குலத்‌ தோர்க்கொரு நூறுகோ வுதவின்‌ 19 


[ அத்தலத்து இறைவனை வணங்கிப்‌ புத்திரர்களைப்‌ பெறுக என 


அவன்‌ நல்லூர்‌ வருதல்‌ ] 


749 புரிந்த தீவினை தவிரும்மீ புத்திரற்‌ பெறுவை 


விரைந்து செல்கென நாரதன்‌ விடுத்தயல்‌ சென்றாள்‌ 
கரந்த நாறுபூங்‌ குஞ்சியா னத்தலம்‌ நாடி 
இரங்கு வார்கழ லெயினரோ டங்குவந்‌ திறுத்தான்‌, 12 


[ சங்குகன்னன்‌ நாரதர்‌ கூறியவாறே இறைவனை வழிபட்டுத்‌ 


தானங்களைச்‌ செய்தல்‌ ] 


720 வந்தவ்‌ வேட்டுவத்‌ தலைவனும்‌ வளங்கெழு ஈல்லூரர்‌ 


அந்த மில்புகழ்ப்‌ பிரமகுண்‌ டத்தினி லாடி 
எந்தை யெம்பிரான்‌ சேவடிக்‌ கமலங்க ளிறைஞ்சி 
முந்து வேதியர்க்‌ கான்பல முறையினிற்‌ கொடுத்தான்‌. 34 


[ ஓரு திங்கள்‌ பட்டினி விரதமிருந்து இறைவனைப்‌ பூசித்துப்‌ பின்‌ 


அவன்‌ தன்‌ பதி வந்தடைந்தான்‌ எனல்‌ ] 


721 மாத மொன்றவன்‌ உண்டிநீத்‌ தப்பதி வைகித்‌ 


718 
719 


720 


721 


தாத கித்தொடை சூடிய சவுமிய நாதர்க்‌ 
கேத மின்றிய வன்பிறை பணிபல வியற்றி 
வேத நாதனை விடைகொண்டு தன்பதி மீண்டான்‌. 15 


நித்தன்‌ - நிலைபேறுடைய கடவுள்‌, நூறுகோ - நூறு பசுக்கள்‌. 
தவிரும்‌ - நீங்கும்‌, குஞ்சி - தலைமயிர்‌, இரங்குவார்கழல்‌ - ஓலிக்‌ 
கின்ற நீண்ட கழல்‌. 

யிரமகுண்டம்‌ - பிரமதீர்த்தம்‌, வேதியர்க்கு ஆன்பல கொடுத்தான்‌, 
ஆன்‌ - பசு. 

உண்டிரீத்து - உணவு இன்றி (உபவாசம்‌), வைகி - தங்கி, 
தாதகி - ஆத்தி, தொடை - மாலை, பணி - தொண்டு, 


236 


நல்லூர்ப்‌ புராணம்‌ 


| அவ்ன்‌ மனைவியர்‌ மூவரும்‌ மூன்று மக்களைப்‌ பெற்றனர்‌ எனல்‌ ] 


799 


723 


724 


726 


726 


727 


722 


மீண்டு தன்பதி வந்தருள்‌ வேடர்தம்‌ பெருமான்‌ 
ஆண்டொ ரெல்லையின்‌ மனைவியர்‌ மூவர்க்கு மன்பாற்‌ 
மூண்டு தீபமொத்‌ தொளிதரு தோன்றலார்‌ மூவர்‌ 
ஈண்டுதன்‌ குலச்‌ செல்வமே யென்னவீன்‌ றெடுத்தான்‌, 16 


ஆளி மொய்ம்‌ கவல்‌: பட்ட எ 
உமோர்‌ ... மதத்‌ அங்கதான்‌, 

மீளியேனையா & i விட்டு டர , நீடென்று 

கட வட டட . சொலக்‌ ணித்தான்‌. 17 


திங்களங்‌ கொழு 44 கல்‌ வக 
பங்கன்‌ தடியினை வந்தனை பகாண்ட ஜல்‌ 


வெங்கள்விீட ... ஃ. தர்க சோடனை ம soo oe 
ட்‌ னவ மடைந்தான்‌ ... கு 28 
அடை... “உல உந்து மூழ்கியே... 
ட்ட ன ச ட கடந்தம்பட்டேத்தி .. 
மிடைந்த ... .. ஃ. டங்கொள்‌ அல்லிக்‌ 
யாண்டு மூன்றெல்லை. 19 


பேோசக்த வேட்டுவ... ட ச வ ரகக க aT 
வேந்தனும்‌ புரிந்தன னாகு .. ஃ.. உ உ வட வட ௯ 
யேந்துபூண்‌ முலைபங்க ...... .ஃ 


ல ண்‌ கயிலைமால்‌ வரையினை தால்‌ 20 
அடைதலோடுமச்சி ... ... . திக்கேதகியே 

eo ட யரிமையூன்‌ வேயரக்தாரி 
விடையுயர்த்தனகுளி : oo. 9 

. கற்பகக்‌ கயிலைசார்ந்‌. த்தால்‌ 21 


ஆண்டோரெல்லையின்‌ - ஓஒராண்டளவில்‌, தேோன்றலார்‌- 
புத்திரர்கள்‌. 

728 ஆம்பாடல்‌ முதல்‌ 727 ஆம்‌ பாடல்‌ .வரையுள்ளவை ஏட்டில்‌ 
சிதைந்து விட்டன. இவற்றுள்‌ சங்குகன்னன்‌ தன்‌ மக்களோடு 
கல்லூரடைந்து மங்கை பாகனையும்‌ மற்றுள்ள தெய்வங்களையும்‌ 
வழிபட்டுப்‌ பற்பல தானங்கள்‌ செய்து ஆண்டுள்ள தீர்த்தங்களிற்‌ 
படிந்து ஒழுகிக்‌ கயிலைமால்‌ வரை சென்று இறைவனை வணங்கி 
இருந்தமை கூறப்பெற்றுள, 


ரான்‌ 


சங்கு கன்னச்‌ சருக்கம்‌ 287 


[ சங்குகன்னன்‌ துறக்கத்திற்‌ பல்வேறு நலங்களை எய்திப்‌ பின்‌ 
அந்தணர்‌ குலத்தில்‌ பிறந்து இறைவனை வழிபட்டுச்‌ 
சிவகதியடைந்தான்‌ எனல்‌ ] 
728 பின்னர்‌ வேட்டுவத்‌ தலைவனும்‌ பிறங்குஈல்‌ லூரிற்‌ 
பன்ன வக்குலத்‌ தவதரித்‌ செழுகடற்‌ படிந்தே 
முன்ன வன்கழல்‌ முறைமையில்‌ வணங்கியாங்‌ குறைந்து 
தன்னை யொப்பதோர்‌ சிவகதி சார்ந்து வீற்றிருந்தான்‌, 22 


as 


[ இச்சருக்கம்‌ சொல்லுவோர்‌ கேட்போர்‌ எய்தும்‌ பலன்‌ கூறுதல்‌ ] 
729 கூறுமிக்கதை சொல்லுரர்‌ கேட்குரர்‌ குறிக்கொண் 
டீறி லன்பின லெழுதுநர்‌ இப்பூவி புரந்தே 
யாறு குடிய வண்ணல தருளின லழியாப்‌ 
பேறு பெற்றிருப்‌ பாரிது சரதமே பெரிதும்‌, 238 


( சங்குகன்னச்‌ சருக்கம்‌ முற்றும்‌ ) 


728 பன்னவகுலம்‌ - அந்தணர்‌ குலம்‌, ஏமுகடல்‌ - சத்தசாகரத்‌ தீர்த்தம்‌. 


729 ஈறில்‌ அன்பு - முடிவில்லாத பக்தி, புரந்து - ஆண்டு, ட சரதம்‌ - 
உண்மை, ஆ > 


பதினாறாவது 
கிராத மோட்ச சருக்கம்‌ 


[ முனிவர்கள்‌ ஒரு வேடன்‌ மோட்சம்‌ பெற்ற வரலாற்றைச்‌ 
சூத முனிவரிடம்‌ கேட்டல்‌ ] 


( கலி விருத்தம்‌ ) 


730 மாத போதனர்‌ வள்ளலை யேத்தியே 
ஓத நீருலகத்‌ திலோர்‌ வேட்டுவன்‌ 
தீதி லாக்கதி சேர்ந்தமை செப்பெனச்‌ 
சூத மாமுனி சொல்லத்‌ தொடங்கினான்‌. 1 


[ கவுடதேசத்து ஓர்‌ அந்தணன்‌ தன்குல ஒழுக்கத்தோடு 
வாழ்ந்தான்‌ எனல்‌ ] 
731 கவுட தேசத்தோர்‌ காண்டகு மந்தணன்‌ 
அவனி போற்றும்‌ அரிக்கு லத்தினான்‌ 
தவறி லக்கினி சாலைவ எம்பதி 
உவகை கூர வுறைந்தனன்‌ வாமும்நாள்‌. 2 


[ அவன்‌ தவறான ஆசையினால்‌ பிதிரர்களுக்களிக்கும்‌ பொருள்களை 
ஒரு மறையவனில்லதினின்றும்‌ கவர்ந்தான்‌ எனல்‌ ] 
£92 தென்பு லத்தவர்க்‌ கூட்டுக்‌ திரவியம்‌ 
தன்க ணாசையி னற்றவ ராகியே 
வன்க ணுற்றொரு மாமறை யோனிலத்‌ 
தின்க ணெய்தியெல்‌ லாங்கவர்ந்‌ தேகினான்‌. 3 


780 தபோதனர்‌ - முனிவர்கள்‌, வள்ளல்‌ - இறைவன்‌, ஓதம்‌ அலை. 
781 அரிக்குலம்‌ - அக்கினிக்குலம்‌, அரி - நெருப்பு, கூர - மிக. 


782: தென்புலத்தவர்‌ - பிதிரர்‌, திரவியம்‌ - எள்ளு கொள்ளு முதலிய 
சாளியங்கள்‌, கவர்ந்தேகினான்‌ - திருடிச்சென்றான்‌. 


கிராத மோட்ச சருக்கம்‌ asd 


[ உழுந்து முதலாய பொருள்களைக்‌ கவர்ந்துண்டு வாழ்ந்து பின்‌ 


இறந்து கூற்றுவனுல கெய்தினானெனல்‌ ] 


733 உழுந்துக்‌ தேனும்‌ உணக்குந்‌ துவரையும்‌ 
செழுந்துப்‌ போடு திலமும்பாற்‌ சாடியும்‌ 
அழுந்து மின்னவை யாதி கவர்ந்துதீக்‌ 
கொழுந்து போற்றுய்த்‌ துக்‌ கூற்றுல கெய்தினான்‌. 4 


[ பதினாயிரம்‌ ஆண்டு அவன்‌ நரகத்திற்‌ கிடந்து பின்‌ வேடர்‌ 


குலத்தில்‌ பிறந்தான்‌ எனல்‌ ] 
734 எய்தி யோரயு தம்மெரி மூண்டெழும்‌ 
வெய்ய தீநர கத்திடை வீழ்ந்தவன்‌ 
உய்தி பெற்றிவ்‌ வுலகத்‌ துருத்தெழும்‌ 
மையல்‌ வேடர்‌ மரபினுட்‌ டோன்றினன்‌. ச்‌ 


[ இது முதல்‌ ஒன்பது கவிகள்‌ இன்னின்ன தீவினைகளைச்‌ 
செய்வோர்‌ வேடராகப்‌ பிறந்துழல்வார்‌ எனச்‌ சூதன்‌ 
விளம்புதல்‌ ] 


736 இல்லத்‌ தங்கி யிடுபவன்‌, றீவிடங்‌ 
கொல்ல வுய்க்குங்‌ குணமிலி, நான்மறை 
வல்ல வர்க்கு வழிபிழைக்‌ கின்றவன்‌, 
வெல்லும்‌ வாட்படை யேந்திய வேதியன்‌, 6 


7386 அன்னம்‌ விற்கும்‌ அறிவிலி, நான்மறை 
சொன்னம்‌ வாங்கி கொடுக்குஞ்‌ சுமடன்‌ ஈண்‌(௫) 
இன்ன தீயென்‌ நிசைவுகொண்‌ டாதிறூல்‌ 
தன்னை யோதுவிக்‌ கின்ற தகவிலி, ழ்‌ 


788 
784 


785 


726 


உணக்கும்‌ - காயவைத்திருக்கும்‌ துப்பு - உணவுப்‌ பண்டங்கள்‌, 
திலம்‌ - எள்‌. 

ஓரயுதம்‌ - பதினாயிரம்‌ ஆண்டுகள்‌, உருத்தெழும்‌ - சினந்து 
வேட்டைக்கு எழும்‌, மையல்‌ - கள்ளுண்ணும்‌ செருக்கு. 
இல்லத்தங்கியிடுபவன்‌-குடியிருக்கும்‌ வீட்டைத்‌ தீயிட்டு அழிப்பவன்‌, 
குணமிலி - உணவில்‌ வீடமிட்டுக்‌ கொல்லும்‌ குணக்கேடன்‌. போர்க்‌ 
கருவிகளை ஏந்தும்‌ வேதியன்‌. ப்‌ 

அன்னம்‌ - உணவு, சொன்னம்‌ - பொன்‌ (பொருள்‌ கொடுக்கும்‌ - 
கற்பிக்கும்‌, சுமடன்‌ - அறிவில்லாதவன்‌, ஈ.- ம்‌ ஆதில்‌ 
வேதம்‌. NS 


520 


நல்லூர்ப்‌ புராணம்‌ 


ட 787 அந்த ணாளரை நிந்தித்‌ தறைபவன்‌ 


சந்த மாமறை தன்னைப்‌ பழிப்பவன்‌ 
முந்து தாய்தந்தை தம்மை முனிபவன்‌ 
வந்து தானங்கொ டாவகை மாற்றுவோன்‌, 8 


738 அறங்கெ டுப்பவன்‌ ஆய்மலர்த்‌ தோட்டத்தோ 

டிறங்கு நீர்க்குள மீடழிக்‌ கின்றவன்‌ 

மறங்கொள்‌ நெஞ்சின்‌ மரங்குறைத்‌ திட்ட வன்‌ 

உறுந்த ணீர்ப்பந்த ரூறுப டுத்தினோன்‌, 9 
739 தேவ கோட்டம்‌ சிதைக்கும்‌ பொறியிலி 

மேவு ஈல்விழா வீட்டும்‌ விரகிலி 

ஏய வெள்ளுக்கொண்‌ டெந்திரத்‌ தாட்டிய 

பாவ காரிப்‌ பனவப்‌ படிற்றினோன்‌, 20 
740 ஆற்று மேற்பா சனமிலி யந்தணன்‌ 

மாற்று வேந்து வசியஞ்செய்‌ கிற்பவன்‌ 

போற்றுங்‌ கந்தங்‌ கவருமப்‌ புன்குணன்‌ 

கோற்றொ டிக்குரு பன்னியைக்‌ கூடினோன்‌, 11 
741 தாரந்‌ தன்னைத்‌ தணந்து பிறனுக்கு 

வாரம்‌ பூண்டவள்‌ மாணெழில்‌ வேண்டினேன்‌ 

பேரு மன்பிற்‌ பிதிர்க்கட னாற்றிலான்‌ 

பாரிற்‌ நீர்த்தம்‌ படிதற்கெய்‌ தாதவன்‌, 12 


787 
188 


780 


740 


741 


நிந்தித்து - பழித்து, சந்தம்‌ ஃ& ஓசை, முனிபவன்‌ - சினந்து 
வைபவன்‌, தானம்‌ - தருமம்‌. 

அறம்‌ - தருமங்கள்‌, ஒழுக்கம்‌, மரம்‌ - பச்சைமரம்‌, பயன்‌ தரும்‌ 
மரங்கள்‌, உறும்‌ - வேட்கையாற்‌ செல்லும்‌, ஊறு - கெடுதல்‌, 
கோட்டம்‌ - கோயில்‌, பொறி - ஞானம்‌, விழா- தேவர்‌ வீழா, 
எந்திரம்‌ - செக்கு முதலிய கருவிகள்‌, பளவப்படிற்றினோன்‌ - 
அந்தணனாக விருந்து பொய்‌ பேசுபவன்‌. 

ஏற்பாசனம்‌ - தகுந்த இருக்கை (பலசை, தர்ப்பை ஆசனம்‌), 
கந்தம்‌ - நறுமணப்‌ பொருள்‌, குருபன்னி - குருபத்தினி, 


_ தணந்து- கைவிட்டு நீங்கி, வாரம்‌ - உரிமை, எழில்‌ - பெண்மை 


கலம்‌, படிதற்கு - சென்று முழ்குதற்கு, 


கிராத மோட்ச சருக்கம்‌ 241 


742 ஆனி னங்களுக்‌ கல்லல்‌ இழைப்பவன்‌ 
ஈன மில்குடித்‌ தோன்றி யிழிந்துளோன்‌ 
ஊன மில்வீர தங்க ளுஞற்றுபு 
தான முய்த்தல்செய்‌ யாத தவறினேன்‌, 13 


743 பிறர்தொ டுத்த விரதம்‌ பெயர்ப்பவன்‌ 
இறைவன்‌ நல்விழா வெய்திப்‌ பணிந்திலான்‌ 
அறைக டற்புவி மேலிவ ராதியோர்‌ 
தறுகண்‌ வேட்டுவ ராகிச்‌ சனிப்பரால்‌. 14 


[ வேடனாகப்‌ பிறந்த அவன்‌ களவு முதலிய செய்து வாழ்ந்து 
வந்தான்‌ எனல்‌ ] 
744 ஆத லாலவ்‌ வறிவறை போகிய 
வேத பாரகன்‌ வேட்டுவ னாகியே 
மாதர்‌ மக்கள்தம்‌ வன்பசி யாற்றுவான்‌ 
காதன்‌ மிக்குக்‌ களவுகொண்‌ டுய்க்குகாள்‌ : 16 


[ வேடன்‌ அந்தணர்‌ வேடம்‌ பூண்டு தீர்த்த யாத்திரை செல்லும்‌ 
அந்தணர்களோடு சென்று களவு புரிதல்‌ ] 


745 முன்ன ராற்றிய நல்வினை முண்டெழ 
அன்ன வேட்டுவ னந்தணர்‌ வேடங்கொண் 


டுன்னு தீரத்தங்க ளாடற்‌ குகந்துளார்‌ 
பீன்னெ டேகிப்‌ பிறன்பொருள்‌ வவ்வுவான்‌ 16 


742 ஆனினம்‌ - பசுக்குலம்‌, அல்லல்‌ - துன்பம்‌, ஈனமில்குடி - உயர்‌ 
குடி, உஞற்றுபு - மேற்கொண்டு செய்து, தானம்‌ - கொடை, 

748 பெயர்ப்பவன்‌ - மாற்றுபவன்‌, அறைகடல்‌ - ஒலிக்கும்‌ அலைகடல்‌, 

ட தறுகண்‌ - அஞ்சாமை, கொடுமை, சனிப்பர்‌ - பிறப்பார்கள்‌. 

744 அறைபோகிய - கெட்டழிந்த, வேதபாரகன்‌ - அந்தணன்‌, 
உய்க்கும்‌ - வாழும்‌. 

745 முன்னர்‌ - முற்பிறப்பில்‌, உன்னுதீர்த்தங்கள்‌ - நினைக்கத்தக்க 
தீர்த்தங்கள்‌, வவ்வுவான்‌ - திருடுவான்‌. 


ந. 91-02 


249 நல்லூர்ப்‌ புரர்ணம்‌ 


[ அவ்வாறு செல்லுங்காலை அவன்‌ காஞ்சி ஈகரடைந்து 
அவ்விறைவனை அவர்களோடு வழிபட்டுச்‌ சென்று 
களவு புரிதல்‌ ] 


746 சோர்ச்சி பார்த்துத்‌ தொடர்ந்தவர்‌ தம்முடன்‌ 
தீர்த்த யாத்திரை செல்பவன்‌ போலவன்‌ 
கார்த்த தும்பிய கண்டனைக்‌ காஞ்சியின்‌ 
வார்த்த டங்கொங்கை மாதுடன்‌ சேவித்தே 17 


[ அவன்‌ காவிரிநதிக்‌ கரையில்‌ விளங்கும்‌ நல்லூரை யடைதல்‌ ] 


747 பாலின்‌ மாநதி யாடிப்‌ பரனன்பான்‌ 
ஆலுங்‌ கூத்துடை யம்பலஞ்‌ சேவித்தே 
சேலு லாம்பொன்னித்‌ தீர்த்தம்‌ படிந்துராய்‌ 
ஞாலம்‌ போற்றும்கல்‌ லூரைவரம்‌ தெய்தினன்‌. 16 


[ வேடதாரியான வேடன்‌ ஆதிரைகாளில்‌ அவ்வந்தணர்களோடு 
தானும்‌ மந்திரங்களை உடன்‌ கூறியிருத்தல்‌ ] 


749 ஆதி யாதிரை நாளஃ தாதலால்‌ 
வேத வேதியர்‌ மிக்கொருங்‌ கெய்தினார்‌ 
ஏத மின்றியற்‌ றுந்திறம்‌ யாவையும்‌ 
போத மொன்றிலான்‌ தானும்‌ புரிந்தரோ 19 


[ அவன்‌ அவர்களோடு திருக்கோயில்‌ புக்கு இறைவனைக்‌ கண்டு 
வேடத்திற்காகத்‌ தரிசித்தல்‌ ] 


749 கோயி லெய்திக்‌ குடந்தம்பட்‌ டெம்பிரான்‌ 
மேய சன்னிதி வேட்டுவன்‌ சார்ந்துடன்‌ 
ஆய மூல பலத்துடன்‌ அண்ணலை 
நேய முற்றவர்‌ போனின்று நோக்கினான்‌. 20 


746 சோர்ச்சி - மறதி (அயர்ச்சி), கார்த்ததும்பிய - கருமை நிறம்‌ 
விளங்கும்‌, கண்டன்‌ - சிவபெருமான்‌. 
747 பாலின்மாநதி - பாலாறு, ஆலும்‌ - அசைந்தாடும்‌, அம்பலம்‌ - 
சிதம்பரம்‌, உராய்‌ - முழ்கித்தோய்ந்து, ஞாலம்‌ - மேன்மக்கள்‌. 
748 ஆதி - இறைவன்‌, ஆதிரைகாள்‌ - திருவாதிரை விண்மீன்‌ நாள்‌, 
திறம்‌ - பூசனை வழிபாடு மந்திரம்‌ முதலியவை, போதம்‌ - அறிவு, 
749 'குடர்ஐம்‌ - கால்விரல்‌ மடக்கிப்‌ பெருவிரலை நெஞ்சிற்‌ பதித்தல்‌, 
ஈட்‌ 


கிராத மோட்ச சருக்கம்‌ 248 


[ பொய்‌ மெய்யாகிப்‌ பாசமோங்க அவன்‌ அவ்விறைக்‌ காட்சியைப்‌ 
பிரிய மனமில்லாதவனாய்‌ நீங்கிச்‌ செல்லல்‌ ] 


760 நோக்கி யங்கண்‌ நுவலரும்‌ வைபவம்‌ 
பாக்கி யம்மிது வென்றவன்‌ பார்்‌த்தொரு 
தாக்குங்‌ கன்ன றணப்பில னாகிநின்‌ 
றேக்க முத்தொடவ்‌ வெல்லையி னிங்கினான்‌. 21 


[ நல்லூரில்‌ மூன்று நாள்‌ தங்கியிருந்தபோது ஆயுள்‌ முடிந்து 
அவன்‌ உயிர்‌ விட்டானெனல்‌ ] 


761 நீங்கி மூன்று தினமந்‌ நீள்ஈகர்ப்‌ 
பாங்கு வைகியப்‌ பட்டிமை வேடத்தான்‌ 
தாங்கு தன்னுடல்‌ தான்விடுத்‌ தான்‌,விட 
- ஆங்கு நண்ணி யவன்‌ செவி யூடரோ 22 


[ அக்காலை அவன்‌ செவியூடே இறைவன்‌ திருமந்திரத்தை ஓத 
அவன்‌ வெள்ளிமலையை அடைந்தான்‌ எனல்‌ ] 


752 நாதன்‌ திவ்விய மந்திரம்‌ நன்குற 
ஓதல்‌ செய்தனன்‌ ஓதலும்‌ மற்றவன்‌ 
ஏதம்‌ நீங்குவி மானம்வந்‌ தெய்தலும்‌ 
மீதி வர்ந்துயர்‌ வெள்ளிவெற்‌ பெய்தினான்‌, 28 


750 நுவலரும்‌ - சொல்லுதற்கரிய, வைபவம்‌ - வரலாறு, கன்னல்‌ - 
நாழிகை, ஏக்கமுத்தம்‌ - பெருமிதச்‌ செருக்கு, 


761 பட்டமை - வஞ்சனை, ஈண்ணி - நெருங்கி வந்து. 


752 திவ்விய - மேலான, இவர்ந்து - ஏறிச்‌ சென்று, வெள்ளிவெற்பு - 
கைலாயமலை, 


244 


நல்லூர்ப்‌ புராணம்‌ 


( இறைவன்‌ இயக்கர்‌ முதலியோர்‌ வியக்க அவனுக்கு 
கணாதிபப்‌ பதவியளித்தலைக்‌ கூறுகின்றன, ] 
763 இயக்கர்‌ கின்னரர்‌ யரழிசை வல்லவர்‌ 
மயக்க மின்றிய வானவர்‌ தானவர்‌ 
புயற்கு நேர்பவன்‌ புண்டரி கத்தினோன்‌ 
கயற்கண்‌ மாதுமை யாவருங்‌ காணவே. 24 


704 ஜயன்‌, எய்திய வன்னவன்‌ சென்னிமேற்‌ 
செய்ய கைத்தலஞ்‌ சேர்த்திக்‌ கருணை பூத்‌ (து) 
உய்யு மாறு கணாதிப ஒயுறும்‌ 
றையொ ணாத பதவிகள்‌ நல்கியே. 26 


( இறைவன்‌ அவனுக்கு ஞானதரிசனன்‌ எனப்‌ பெயர்‌ கொடுத்தல்‌ ] 


766 ஈன்ன யங்கள்‌ பலவு ஈவிற்றுபு 
பின்னும்‌ ஞான தெரிசியென்‌ றேபெயர்‌ 
அன்ன வற்குக்‌ கொடுத்தனன்‌ ஆங்கது 
தன்னை நோக்கி உமையவள்‌ சாற்றுவாள்‌. 26 


[ இவன்‌ இப்பதவி பெறக்‌ காரணம்‌ யாதென உமையவள்‌ 
இறைவனிடம்‌ வினவுதல்‌ ] 


756 இத்தி றம்பெறற்‌ கின்னவன்‌ செய்திடும்‌ 
அத்தி றம்பகர்‌ கென்னலும்‌ அண்ணல்தான்‌ 
முத்த மென்முலை மொய்குழல்‌ கேட்டியாற்‌ 
பத்த ருள்ளிவன்‌ போலெவர்‌ பாரின்‌ மேல்‌. 27 


758 இயக்கர்‌, கின்னரர்‌ காந்தருவர்‌ - தேவசாதியர்‌, புயற்கு நேர்பவன்‌- 


754 


755 


756 


திருமால்‌, புண்‌ டரிகத்தினேன்‌ - பிரமதேவன்‌, கயற்கண்‌- மீன்போலும்‌ 
கண்களையுடைய. 

எய்திய வன்னவன்‌ - விமானத்தை ஊர்ந்து வந்தடைந்த அந்த 
வேடன்‌, சென்னி - தலை, கணுதிபன்‌ - கணங்களுக்குத்‌ தலைவன்‌, 
நையொனாத - வருத்தமில்லாத, தாழாத, 

நவிற்றுபு - சொல்லி, அங்கது தன்னை - இறைவன்‌ வேடனுக்கு 
அளித்த கருணைமை, சாற்றுவாள்‌ - வினவுவாள்‌. 

இத்திறம்‌ - கனாதிபப்‌ பதவி முதலியவை, அத்திறம்‌ - அத்தகைய 
செயல்கள்‌, கேகட்டியால்‌ - கேட்பாயாக, பாரின்மேல்‌ - 
கண்ணுலகத்தில்‌. ஆ 


கிராத மோட்ச சருக்கம்‌ 245 


[ இதுவும்‌ அடுத்த செய்யுளும்‌ திரு ஆதிரைகாளில்‌ மந்திரமோதி 


மூலபலத்தொடு இறைவனைக்‌ கண்டு அத்தலத்திலேயே 
மரித்ததன்‌ பயன்‌ எனக்‌ கூறுதல்‌ ] 
767 உற்ற வாதிரை நாளி னுவந்து நாம்‌ 
முற்றும்‌ வாழும்‌ முடிவில்ஈல்‌ லூர்வயின்‌ 
மற்றின்‌ னோன்‌எய்தி மாலயன்‌ காணொப்‌ 
பெற்றி சேரெமை மூலப லத்தொடும்‌ 28 


768 கண்டு சேவித்துக்‌ காயமும்‌ அவ்வுழி 
விண்டு நீக்கினன்‌ வேறெவன்‌ வேண்டுமால்‌ 
வண்டு லாங்குழ லாயந்த வாய்மையால்‌ 
அண்டர்‌ போற்றவிவ்‌ வாறளித்‌ தாமரோ. 29 


[விலும்‌ மூல பலத்தொடு தன்னைத்‌ தரிசித்தவர்‌ இப்பதவி 


அடைவாரென இறைவன்‌ தெளிவுறுத்தல்‌ ] 


769 மூர்க்க ரேனுநம்‌ மூலப லத்தொடு 
கூர்க்குஞ்‌ சோதி குலவிய லிங்கத்தைச்‌ 
சேர்க்கும்‌ ஈல்வளச்‌ செல்வநல்‌ லூரெய்திப்‌ 
பார்க்கி லின்ன பரிசளிப்‌ போமென்ரான்‌. 30 


[ உமையவள்‌ இறைவன்‌ கருணையை வியந்து போற்றுதல்‌ ] 


757 
758 


759 


160 


760 அனைய தன்மையை யாமே யறிகுவம்‌ 
வனைக ருங்குழல்‌ மாதுகேண்‌ மோவெனா 
முனைவன்‌ கூறலும்‌ முற்றிழை நங்கையும்‌ 
தனையொப்‌ பாமவன்‌ தண்ணளி வாழ்த்தினாள்‌. 21 


முடிவில்‌ - அழிவில்லாத, பெற்றி - தன்மை. 

காயம்‌ - உடம்பு, குழல்‌ - கூந்தல்‌, வாய்மை - தவம்‌ 
அண்டர்‌ - தேவர்கள்‌, 

மூர்க்கரேனும்‌ - அறிவில்லாத துட்டர்களாயினும்‌, கூர்க்கும்‌ - 
மிகுந்தோங்கும்‌, குலவிய - விளங்கும்‌, பரிசு - தன்மைப்‌ பேறு. 
வளைகருங்குழல்‌ - அழகுறுத்தப்பட்ட கூந்தலையுடைய, மாது - 
உமையவள்‌. 


240 நல்லூர்ப்‌ புராணம்‌ 


[ ஒருகற்பகாலம்‌ அவன்‌ கயிலையில்‌ வீற்றிருந்து பின்னர்‌ 
மோட்சமடைந்தான்‌ எனச்‌ சூதன்‌ கூறுதல்‌ ] 
761 கற்ப மொன்று கயிலையின்‌ மற்றவன்‌ 
பொற்ப வீற்றிருந்‌ தப்புறம்‌ பொய்யிலாத்‌ 
தற்ப தப்பொரு ளாயவன்‌ ரூண்மலர்‌ 
நற்ப தத்தினை நண்ணியுற்‌ ருனரோ. 29 


[ இச்சரிதம்‌ கூறுவோர்‌ கேட்போர்‌ எய்தும்‌ பலன்‌ கூறுதல்‌ ] 
762 தெரித்த விக்கதை செப்புஈர்‌ கேட்குகர்‌ 


பரித்த பாதகம்‌ யாவையும்‌ பாழ்பட 
முரித்து மூதுல காண்டு முறைமையால்‌ 
அருத்தி கூர்சிவ ரூப மடைவரால்‌. 99 


கிராத மோட்ச சருக்கம்‌ முற்றும்‌. 


TE தனக அணை அவம்‌ அனை ம்‌ TT ம பி அ ட ௭. 

761 கற்பம்‌ - ஒரு பீரமனாயுட்‌ காலம்‌, பொற்ப - பொலிவுடன்‌, 
கற்பதம்‌ - வீடுபேறு. 

762 தெரித்த - தெரியக்கூறிய, பமித்த - தாங்கிய (செய்த) பாதகம்‌ - 
பாவங்கள்‌, முரித்து - அழித்து, அருத்தி- விருப்பம்‌, சிவருபம்‌- 
சாருபப்பதவி. 


769 
764 


765 


பதினேழாவது 
தருமசேனச்‌ சருக்கம்‌ 


[ தருமசேனன்‌ மகப்பேறுற்று அசுவமேத யாகம்‌ புரிந்த 
வரலாற்றைக்‌ கூறுகெனச்‌ சூதமுனியைத்‌ தவசியர்‌ 
வேண்டுதல்‌ ] 


( கலி விருத்தம்‌ ) 
763 அரிய மாதவ ரண்ணல்‌ சேவடி 
தரும சேனன்முன்‌ தாழ்ந்து வாழ்த்தியே 
புரவி மாமகம்‌ புதல்வ ரோடுறும்‌ 
பரிசு சொல்கெனச்‌ சூதன்‌ பன்னுவான்‌ 1 


[ மாளவபுரத்தை யாண்ட மன்னன்‌ இவன்‌ எனல்‌ ] 


764 விரை செறிந்தசற்‌ தனமும்‌ வேழமும்‌ 
கரைதி ரைத்தெறி கவுத மைக்கரை 
புரையி லாதமா எவபு ரத்தில்வாழ்‌ 
அரசர்‌ தம்பிரான்‌ அவனி காவலன்‌. 2 


[ தருமசேனனுடைய ஆட்சி முதலிய சிறப்பு ] 
76௧ செய்ய கோலினன்‌ சிறந்த வெண்குடை 
வய்ய மெங்கணும்‌ கவித்த மாண்பினான்‌ 
பெய்யு மாரியே யனைய பெற்றிசால்‌ 
' கையி னான்சிலைக்‌ காமன்‌ எய்திமான்‌. 3 


அண்ணல்‌ - இறைவன்‌, புரவிமாமகம்‌ - அசுவமேத யாகம்‌, பரிசு- 
வரலாறு. 

விரை - நறுமணம்‌, திரைத்து - அலைவீசி, கவுதமை - கவுதமை 
ஈதி, புரை - குற்றம்‌, அவனி - பூமி, 

செய்ய கோலினான்‌ - செங்கோன்மையன்‌, வய்யம்‌ - (வையம்‌) 
உலகம்‌, மாரி - மழை, பெற்றி - குணம்‌, சால்‌ - நிறைந்த, 
காமன்‌ எய்தினான்‌ - மன்மதனைப்‌ பே ற்ற வடிவமுடையவன்‌ 
என்பது கருத்து, 


248 


நல்லூர்ப்‌ புராணம்‌ 


[ அவன்‌ மறம்‌ வீரம்‌ கொடை பற்றிய சிறப்பு ] 


766 அறத்தின்‌ வேலியாய்‌ அருளின்‌ ஆழியாய்‌ 
மறத்தின்‌ கூற்றமாய்‌ வாய்மைக்‌ கெல்லையாய்‌ 
திறத்தின்‌ வெள்ளிலைச்‌ செய்ய வேலனாய்‌ 
பொறறைக்குப்‌ பூமியாய்‌ பொலியும்‌ பொற்பீனான்‌. 4 


[ அவன்‌ வெற்றிச்‌ சிறப்பு முதலியன கூறல்‌ ] 
767 எண்ண லார்முடி யிடறும்‌ தாளின்‌ 
வண்ண மாலைசூழ்‌ வாகை வாளினான்‌ 
அண்ணல்‌ யானைபோ லமர்செய்‌ தோளினான்‌ 
தண்ணந்‌ தாரினன்‌ தரும சேனனே. [2] 


[ நாரதமுனிவர்‌ இவ்வரசனிடம்‌ வருதல்‌ ] 


768 வார்க டற்புவி முற்றும்‌ மற்றவன்‌ 
ஓரும்‌ ஆழியொன்‌ றுருட்டி வாழும்காள்‌ 
கேருங்‌ கோதமுன்‌ நீத்த மாதவன்‌ 
நார தப்பெயர்‌ முனிவன்‌ ஈண்ணினன்‌. 6 
[ மன்னன்‌ நாரதரை வரவேற்றுப்‌ போற்றுதல்‌ ] 
769 வந்த யாழ்முனி மகிழும்‌ மாண்பினால்‌ 
சிந்தை யன்பொடுஞ்‌ சென்று தாழ்ந்தவன்‌ 


முந்து பாத்திய முதல யாவையும்‌ 
தந்‌தொ ராசனந்‌ தழைய வேற்றினன்‌. 14 


766 ஆழி- கடல்‌, மறம்‌ - போர்‌ வீரம்‌, கூற்றம்‌ - யமன்‌, திறம்‌ - 


767 


768 


769 


ஆற்றல்‌. 

எண்ணலார்‌ - பகைவர்‌, வாகைவாள்‌ - வெற்றியே தரும்‌ வாட்‌ 
படை, . தண்ணந்தார்‌ - குளிர்ந்த மலர்‌ மாலைகள்‌ (அணித்து 
விளங்கும்‌) தருமசேனன்‌. 

வார்கடல்‌ - நீண்ட பெரிய கடல்‌, ஆழி - ஆணைச்‌ சக்கரம்‌, 
கோதம்‌ - குற்றம்‌. 


தாழ்ந்து - வணங்கி, பாத்தியம்‌-பாதபூசை, ஏற்றினான்‌ - அமரச்‌ 
செய்தான்‌, 


தருமசேனச்‌ சருக்கம்‌ 249 


[ நாரதர்‌ வரப்பெற்றது தன்‌ தவமே என அவன்‌ மகிழ்தல்‌ ] 


770 இன்று நீவர யான்செய்‌ மாதவம்‌ 
ஒன்று சாலுமோ ஊழி வழியும்‌ 
துன்‌ று மென்குலத்‌ தொல்லை யோரெலாம்‌ 
நின்று செய்தவ நிலைமை. யாகுமால்‌. 8 


[ நாரதர்‌ உன்‌ விருப்பம்‌ யாதென அவனை வினவுதல்‌ ] 


771 இனைய நன்னலக்‌ கிளவி யெண்ணில 
கனைக ருங்கழற்‌ காவல்‌ மன்னவன்‌ 
நனைது ளித்தென ஈவில நாரதன்‌ 
நினைவு யாதென நீசொல்‌ கென்றனன்‌. 9 


[ அரசன்‌ அசுவமேதம்‌ புரிய வேண்டுமெனத்‌ தன்‌ விருப்பத்தைக்‌ 
கூறுதல்‌ ] 
772 வீணை மாமுனி தாளை மீளவும்‌ 
யாணர்‌ வைப்பினன்‌ இறைஞ்சி யேத்தியே 
கோணை வாம்பரி வேள்வி கோலுகேன்‌ 
ஆணை நீயதற்‌ கருள வேண்மால்‌. 10 
[நீ உன்‌ மைந்தரைக்‌ கொண்டு அவ்வேள்வியியற்றுக 
என நாரதர்‌ கூறல்‌ ] 
778 வேந்த னித்திறம்‌ புகல வீணைகை 
ஏந்து மாதவ னிஃதி யம்பினான்‌ 
மாந்தர்‌ நாதநின்‌ மைந்த ரான்மகம்‌ 
போந்த வாமுடித்‌ திடுதி போலுமால்‌. 11 


770 சாலுமோ - நிறையுமோ, தொல்லையோர்‌ - முன்னோர்கள்‌. 


771 கிளவி - நன்மொழி, நனை துளித்தென - மலர்கள்‌ தேனைச்சிந்துவது 
போல, நினைவு - விரும்பிய எண்ணம்‌. 


772 யாணர்வைப்பு - புதிய வருவாயையுடைய ஊர்கள்‌, கோணை - 
குதிரைக்கு இடும்‌ அணிகள்‌, கோலுகேன்‌ - செய்ய விழைகின்றேன்‌. 


779 மைந்தரால்‌ - புத்திரர்களைக்‌ கொண்டு, பேர்தவா - முறைப்படி. 


260 நல்லூர்ப்‌ புராணம்‌ 


[மகப்பேறில்லாத யான்‌ அதனை எங்ஙனம்‌ ஆற்றுவேனெனக்‌ 
கவன்று கூறுதல்‌ ] 
774 என்ன நாரதன்‌ சொல்லு மெல்லையின்‌ 
மன்னர்‌ மன்னவன்‌ மதிம யங்கியே 
பொன்ன லங்கொளும்‌ புதல்வரின்‌மையேற்‌ 
கன்ன மாமகம்‌ ஆற்றல்யாண்‌ டென்றான்‌. 1% 


[ நாரதர்‌ நீ புத்திரப்பேறடையும்‌ வழி கூறுவேன்‌ எனல்‌ ] 


776 மைந்தர்‌ நீபெறும்‌ வாய்மை சொல்லுகேம்‌ 
சிந்தை நீங்கெனத்‌ தெருட்டிக்‌ கூறிமற்‌ 
ஐந்த மில்புக ழரச ரேறனாற்கு . 
எந்தை பின்னரும்‌ இவையி யம்புவான்‌. 


[ இதுமுதல்‌ நான்கு கவிகள்‌ மகப்பேறில்லாதவர்‌ குறைகளைப்‌ 
பல உவமைகள்‌ மூலம்‌ நாரதர்‌ கூறுதல்‌ ] 
776 சிந்து வெங்கதிர்‌ தீர்ந்த வானமும்‌ 
இந்து மண்டில மிழந்த மீனமும்‌ 
முந்து சீற்றத்தோ னுற்ற ஞானமும்‌ 
மைந்த ரில்லவர்‌ மனையும்‌ மானுமே, 14 


777 பெற்ற தாமரை துறந்த பொய்கையும்‌ 
கற்றுளோ ரிலாக்‌ கழக மும்பொரும்‌ 
வெற்றி யொன்றிலான்‌ வேலும்‌ பாலரைப்‌ 
பெற்று மாதவர்‌ பீடு மொக்குமே. 18 


I 

£74 மயங்கி - வருந்தி, இன்மையேற்கு - இல்லாத எனக்கு, ஆத்தல்‌- 
செய்தல்‌, யாண்டு - எவ்வாறு. 

775 வாய்மை - வழி, தெருட்டி - வருத்தத்தை நீக்கித்‌ தெளிவித்து, 
எந்தை - நாரதர்‌, 

776 கதிர்‌ - கதிரவன்‌ திங்கள்‌ விண்மீன்கள்‌, இந்து - சந்திரன்‌, 
மீனம்‌ - விண்மீன்கள்‌, முந்துசிற்றம்‌ - முன்‌ கோபம்‌, மானும்‌ - 
ஓக்கும்‌. 

777 துறந்த - இல்லாத, பொய்கை - தடாகம்‌, கழகம்‌ - அவை, 
(மன்றம்‌), பாலர்‌ - புத்திரர்‌, பீடு - பெருமை, 


தருமசேனச்‌ சருக்கம்‌ 251 


778 மிக்க நீரிலா வெறிய பூமியும்‌ 
தொக்க போதிலாச்‌ சோலை சூழலும்‌ 
மிக்கு நெல்வீ&ை விகந்த செய்களும்‌ 
மக்க ளையிலா மனையு மானுமே. 16 


779 அங்கி வேட்டுணா வந்த ணளரும்‌ 
மங்க லத்திரு வாங்கு மாதரும்‌ 
தங்கு நீதியிற்‌ றவறும்‌ வேந்தரும்‌ 
செங்கைச்‌ சேயுறார்‌ திருவு மானுமே. 17 


[,புதல்வரில்லாக்‌ குறை நீங்க உறுதி கூறுவேன்‌ என நாரதர்‌ 


அவனுக்குக்‌ கூறுதல்‌ ] 
780 ஆத லான்மக வடைந்து மாதவர்‌ 
பூத லத்திடை புன்க ணாளரால்‌ 
ஏதம்‌ நீங்கநின்‌ எண்ணம்‌ முற்றுமா 
ரோது வாமென வுறுதி யோதுவான்‌. 18 


ட அவர்‌ காவிரிக்‌ கரையில்‌ சுந்தராசலத்தலம்‌ உள்ளமை கூறல்‌ ] 


718. 


180 
781 


-781 பொன்னி மாநதி பொருதென்‌ கூலத்தின்‌ 
துன்னு சோதிகூர்‌ சுந்த ராசலம்‌ 
மன்னு மாங்கதன்‌ மருங்கிற்‌ றூயன 
பன்னு தீர்த்தங்கள்‌ பலவு முண்டரோ. 19 


ட மரார வ னார்‌ 


ஈீர்‌- நீர்‌ நிலைகள்‌, வெறிய- வெறுமையான, போது - மலர்‌, 
இகந்த - நீங்கிய, செய்‌ - வயல்‌, 


அங்கிவேட்டு - அக்கினியில்‌ வேள்வி செய்து, மங்கலத்திரு - 
மங்கல நாண்‌, வாங்கும்‌ - கழித்து நீங்கும்‌, சேய்‌ - மக்கள்‌. 


புன்கணர்‌ - பாவம்‌ செய்தவர்‌, உறுதி - உண்மைச்‌ சொற்கள்‌. 


எதள் கூலம்‌ - தெற்குக்கரை, மருங்கில்‌ - பக்கங்களில்‌, அரோ 
அசை, 


292 நல்லூர்ப்‌ புராணம்‌ 


[ ஐந்து வண்ணத்தோடு இறைவன்‌ ஆண்டுறையும்‌ 
மாண்பு கூறுதல்‌ ] 
783 ஐந்து வண்ணமா மரியலிங்‌ கமொன்‌. 
றிந்த மாநிலம்‌ ஏத்த வைகுமம்‌ 
முந்து லிங்கத்தின்‌ மூல வான்பலம்‌ 
பந்தி பந்தியாய்ப்‌ பாங்கிற்‌ றோன்‌ றுமால்‌, “.. 90 
[அங்குச்‌ சென்று விழிபடின்‌ வேண்டும்‌ சித்திகள்‌ 
எய்தலாமெனல்‌ ] 
783 அந்த மூலவான்‌ பலத்தை யன்பினால்‌ 
எந்தை தன்னொடும்‌ இறைஞ்சி யேத்துவோர்‌ 
முந்து சித்திகள்‌ முறையி னெய்தியே 
பந்த மின்றிய பதமும்‌ சேர்வரால்‌. 21 
[ மனைவியோடு ஆண்டுள்ள சூரிய குண்டத்தில்‌ முதற்கண்‌ 
நீராடுக எனல்‌ ] 
784 சத்த சாகரம்‌ தனக்குப்‌ பாவகன்‌ 
வித்த கத்திசை யதன்கண்‌ வெய்யவன்‌ 
உத்தம மத்தடம்‌ ஒன்றுண்‌ டாலதின்‌ 
மத்த யானையாய்‌ மனைவி தன்னெடும்‌ ௩22 


[ ஆண்டுள்ள வேதபுட்கரணியில்‌ மூழ்கி எழுக எனல்‌ ] 


786 பூச காளுறும்‌ பூர ணைதனில்‌ 
நேச மாகநீ நெறியின்‌ மூழ்கியே 
மாசை யீந்துராய்‌ மத்தி யானத்தின்‌ 
காசில்‌ வேதபுட்‌ கரணி யாடியே : . 29 


£82 வான்‌ பலம்‌ - தூய பலம்‌, பந்தி - வரிசை, கூட்டம்‌. 

788 சித்திகள்‌ - வேண்டியவற்றை யடைதல்‌, பந்தம்‌ - பாசம்‌, விளை, 
பதம்‌ - வீடு பேறு. 

784 பாவகன்‌ திசை - அக்கினித்திசை, வெய்யவன்‌ - கதிரவன்‌, 

785 பூசகாள்‌ - பூச நட்சத்திரத்து நாள்‌, பூரணை - பெளர்ணமி நாள்‌, 
மாசை - பொன்‌, காசில்‌ - குற்றமில்லாத, வேதபுட்கரணி - பீரம 
தீர்த்தம்‌. 


தருமசேனச்‌ சருக்கம்‌ 285 


[ பின்னர்க்‌ கன்னிகா தீர்த்தமாடி இறைவனை வழிபட்டுப்‌ 
பூசனை புரிக எனல்‌ ] 
786 கன்னி யந்தடத்‌ தோடுங்‌ காதலான்‌ 
ம்ன்னுங்‌ கோவில்மூ வலஞ்செய்‌ துட்புகும்‌ 
தன்னை மாதுமை யணங்கொ டையனைப்‌ 
பொன்னின்‌ மாமலர்‌ பொழிந்து போற்றியே, 24 


[ மூலபலத்தோடு இறைவனைக்‌ காட்சியிற்கண்டு வழிபடுக எனல்‌ ] 
787 மூல வான்பல மதனை முந்துறக்‌ 
கோலக்‌ கண்மலர்‌ குளிர நோக்கியே 
ஏல வார்குழ லிறைவி தன்னைவை 
வேலின்‌ மன்னவ மீண்டும்‌ போற்றியே, 96 


[ அவ்வாறு வழிபடின்‌ மக்கள்‌ மூவரைப்‌ பெறுவாய்‌ எனல்‌ ] 


788 பிறைமு டித்தபெம்‌ மானுக்‌ கன்பினாற்‌ 
றிறல்கொள்‌ வேந்தநீ சிறப்புஞ்‌ செய்தியேல்‌ 
இறைவ னுள்மகிழ்ந்‌ திலவச்‌ செய்யவாய்‌ 
முறையின்‌ மக்கள்மு வரைய ளிப்பனால்‌. 26 
£!.  [ அம்மகளைக்கொண்டு பரி வேள்விபுரிக எனச்‌ சொல்லி 
நாரதர்‌ செல்லுதல்‌ ] 


789 அந்த மைந்தரா லசுவ மேதமும்‌ 
கிந்தை யன்புறச்‌ செய்து முற்றுவாய்‌ 
மைந்த னேயென வகுத்து மாதவன்‌ 
புந்தி யார்தரப்‌ புசித்துப்‌ போயினான்‌. 27 


786  கன்னியந்தடம்‌ - கன்னிகா தீர்த்தம்‌, பொழிந்து - தூவி அருச்சித்து. 
787 வைவேல்‌ - கூரியவேல்‌. ச 


788 சிறப்பு - விழாக்கள்‌, இலவச்‌ செய்யவாய்‌ - இலவ மலர்போலுஞ்‌ 
சிவந்த வாய்‌, முறையின்‌ - வரிசையாக. 


789 மாதவன்‌ - நாரதன்‌, புந்தி - உள்ளம்‌, ஆர்தர - நிறைய, 


264 


நல்லூர்ப்‌ புராணம்‌ 


[ தருமசேனன்‌ தன்‌ மனைவியோடும்‌ புரோகிதர்களோடும்‌ 


790 


புறப்படல்‌ ] 
வீணை மாமுனி விடுத்துப்‌ போயபின்‌ 
கோணை மாகளிற்‌ றுழவன்‌ கோற்னெடி 
மாண லந்சரும்‌ மனைவி தன்னொடும்‌ 
பூணு நூற்புரோ கிதரும்‌ போதவே. 28 


[ மன்னவன்‌ சோணை முதலிய தீர்த்தங்களாடி விகுத்தாசலம்‌ 


791 


வந்தடைதல்‌ ] 
சோணை மாநதி முதல (தூய்மை சேர்‌) 
யாணர்‌ வண்புன லெவையு மாடிப்போய்‌ 
தாணு வங்கியஞ்‌ சைய மேத்துபு 
கோணி லாமுது குன்‌ றம்‌ போற்றியே. 29 


[ பின்னர்க்‌ காவிரிப்புனலாடி குடந்தைமாகஈகர்‌ வந்துற்றுச்‌ 


792 


சுந்தராசலத்து வந்து சார்ந்தான்‌ எனல்‌ ] 


தடங்கொள்‌ காவிரி தன்னி லாடிவண்‌ 
குடந்தை மா௩கர்‌ கும்பிட்‌ டேத்தியே 
மடந்தை பங்கினன்‌ வாழுஞ்‌ சுந்தரத்‌ 
திடங்கொள்‌ வெற்பணித்‌ தாகச்‌ சார்ந்தனன்‌. 80 


[ அவன்‌ தன்‌ பாரியோடு சூரிய தீர்த்தமாடுதல்‌ ] 


793 சார்ந்து மன்னவன்‌ தலையி னாற்பணிந்‌ 


தார்ந்த சிந்தையி னன்பு வட்டெழச்‌ 
சேர்ந்து சூரிய தீர்த்தம்‌ மூழ்கினான்‌ 
வார்ந்த கூந்தலின்‌ மனைவி யோடுமே. 31 


a 


cc 
கனிற்றுழவன்‌ - மன்னவன்‌, போத - உடன்வர, 


சோணை - நதியின்‌ பெயர்‌, புனல்‌ - தீர்த்தங்கள்‌, வங்கியஞ்சையம்‌- 
விந்தியமலை, ஏத்துபு - ஏத்தி, முதுகுன்றம்‌ - விகுத்தாசலம்‌, 
சச்தரத்திடங்கள்வெற்பு - சுந்தராசலம்‌, 


த்ருமசேனச்‌ சருக்கம்‌ 955 


[ அந்தணர்‌ முதலானோர்க்குத்‌ தானங்களீந்து ஆண்டு ஓர்‌ 
பர்ணசாலையும்‌ அமைத்தான்‌ எனல்‌ ] 
794 அந்த ணாளருக்‌ களவி லாநிதி 
சிந்தி யத்தடத்‌ தீரப்‌ பாங்கினிற்‌ 
பந்த ரோடுநீள்‌ பன்ன சாலையுந்‌ 
தந்து தீயையும்‌ தாபித்‌ தானரோ, 32 
[ நாரதர்‌ கூ றிய வண்ணம்‌ பிரமதீர்த்தம்‌ முதலியவற்றிற்‌ படிந்து 
முற்றினான்‌ எனல்‌ ] 
796 பின்னை யன்னவன்‌ பிரமதீர்‌ த்தத்திற்‌ 
பன்னி தன்னொடும்‌ பனவர்‌ தன்னெடும்‌ 
துன்னி யாடுபு தூய வன்சொலும்‌ 
அன்ன வாறெலாம்‌ அடைவி னற்றினான்‌. 88 
இறைவன்‌ மகிழ்ந்து அவனுக்கு மக்கட்‌ பேறருளினான்‌ எனல்‌ 1 
796 அரச னாற்றலும்‌ அரவும்‌ திங்களும்‌ 
விரவச்‌ குடிய வேணி நாயகன்‌ 
கருணை கூர்ந்துமுக்‌ காதன்‌ மக்களை 
ஒருவ யிற்றொருய்‌ குயிர்ப்ப நல்கினான்‌. 84 
[ தரூமசேனன்‌ இறைவனுக்கு நீராட்டு, விழா முதலிய நிகழ்த்திப்‌ 
போற்றினானெனல்‌ ] 
797 அண்ணல்‌ யானையான்‌ அன்பு மீக்கொள 
எண்ணெய்‌ நல்வீழா இனிதி யற்றுபூ 
நண்ணும்‌ ஏனைய சடங்கும்‌ நன்குறப்‌ 
பண்ணி நம்பனைப்‌ பணிந்து போற்றியே. ச்‌ 


794 சிந்தி - வழங்கி, திரப்பாங்கினில்‌ - கரையிலோர்‌ பதத்தில்‌, 
தந்து - அமைத்து, தீ - வேள்விக்குண்டம்‌, தாபித்தாள்‌ .. திலே: 
பெறச்‌ செய்தான்‌. 

795 பன்னி - மனைவி, பனவர்‌ - வேதியர்‌, துன்னி - கலந்து, 


ஆடி, தூயவன்‌ - நாரதன்‌, அடைவின்‌ - முறையாக, ஆற்றின்‌ 
செய்தான்‌. 


796 வேணி - சடைமுடி, உயிர்ப்ப - பிறக்குமாறு. 
797 எண்ணெய்‌ ஈல்விழா - அபிடேக விழா, "இயத்துபு -. இந்தி, 


256 நல்லூர்ப்‌ புரர்ணம்‌ 


[ மக்கள்‌ மூவர்க்கும்‌ அரசன்‌ பேரிட்டு வளர்த்தமை கூறல்‌ ] 
798 உறுதி யக்கினி வண்ண லூழியும்‌ 
இறுதி யின்றிய வேம வண்ணனோர்‌ 
மறுவில்‌ ரெத்தின வண்ண னென்றுபேர்‌ 
சிறுவர்‌ மூவர்க்கும்‌ செப்பி னனரோ. 36 


[ மக்களோடு இறைவனைப்‌ பூசித்து ஆ ங்கு உறைந்தானெனல்‌ ] 
799 செப்பி வேந்தனும்‌ தெரிவை பங்கினர்க்கு 
ஒப்பி லாதன சிறப்பு ஞற்றியே 
இப்பெ ரும்பபுவி யினிதி னேத்துமா 
றப்ப திக்கணுற்‌ நமர்ந்திட்‌ டானரோ. 27 


[ பின்னர்ப்‌ பரி மாமகம்‌ புரிய அந்தணரோடு கூறி நிகழ்த்துதல்‌ ] 


800 அரசன்‌ சில்பகற்‌ செல்ல வன்பினால்‌ 
புரவி மாமகம்‌ புதல்வர்‌ தம்மொடும்‌ 
விரைவி னாற்றுவான்‌ வேத வேதியர்க்‌ 
குரைசெய்‌ தன்னவ ரோடும்‌ முற்றினான்‌. 28 
[ அந்தணர்களுக்கு பசுக்களைத்‌ தானம்‌ செய்து இறைவனுக்குப்‌ 
பற்பல அணிகளைச்‌ செய்தான்‌ எனல்‌ ] 
801 சுரபி கோடிகள்‌ சுருதி வாணருக்‌ 


கரச னல்கியே அமலற்‌ கன்பினால்‌ 
பரவு பன்னிரு பதிகொ டுத்தொளிர்‌ 


விரவு பொற்பணி விழைவினுய்த்தரோ. 39 

798 அக்கினி வண்ணன்‌, ஏமவண்ணன்‌ இரத்தினவண்ணன்‌ இவை 

ச தருமசேனனின்‌ மக்கள்‌ மூவரின்‌ பெயர்கள்‌. செப்பினான்‌ - 
பெயரிட்டான்‌. 


799. தெரிவை பங்கினர்‌ - சிவபெருமான்‌, அப்பதி - நல்லூர்‌. 
£800 “புரவிமாமகாம்‌ - அசுவமேத யாகம்‌, முற்றினான்‌ - முடிவு செய்தான்‌. 
801 சுரபி பசு, சுருதிவாணர்‌ - அந்தணர்கள்‌, அமலற்கு - இறை 
வலுக்கு, பதி - ஊர்கள்‌, பொற்பணி - பொற்கலள்கள்‌, 


தருமசேனச்‌ சருக்கம்‌ 257 


[ அவன்‌ பன்மணி மாலைகள்‌ பலவும்‌ பரமனுக்கு அளித்துக்‌ 
களித்து மகிழ்தல்‌ ] 
802 முத்த மாலையும்‌ முழுத்த சோதிய 
வித்துரு மத்தால்‌ விளைத்த மாலையும்‌ 
பத்தி பத்திசேர்‌ பதுமரா கத்தின 
கொத்து மாலையும்‌ கொடுத்துக்‌ காவலன்‌ 40 


[ அவன்‌ பல்வேறு வண்ணப்‌ பட்டாடைகள்‌ தந்து போற்றுதல்‌ ] 


803 பொன்னம்‌ தானையும்‌ பூம்பட்‌ டாடையும்‌ 
மின்னும்‌ நித்தில விளிம்பு போக்கிய 
வன்னச்‌ செல்வமும்‌ வகைவ கைபெறப்‌ 


பன்னு சித்திரப்‌ படமும்‌ ஈந்தரோ 27 


[ அவன்‌ பூசைப்‌ பாத்திரங்களும்‌ வாகனாதிகளும்‌ வழங்கி 
மகிழ்தல்‌ ] 
804 செம்பொன்‌ வள்ளமும்‌ சிறந்த வேள்வியின்‌ 
அம்பொன்‌ வள்ளமும்‌ அனைய வேனமும்‌ 
பைம்பொன்‌ வாகனம்‌ பலவும்‌ பாங்கினால்‌ 


“ உம்ப ரும்பருக்‌ குதவிப்‌ பார்த்திபன்‌ 42 


802 முழுத்த- முழுமையான, வித்துருமம்‌ - பவழம்‌, பத்தி - வரிசை, 
பத்தி - பக்தி, 

808 பொன்னந்தானை - பொன்னாடைகள்‌, விளிம்பு - கரை, செல்வம்‌ஃ 
ஆடைகள்‌, 


804 வள்ளம்‌ - பாத்திரங்கள்‌, ஏனம்‌ - பெரிய பாத்திரங்கள்‌, உம்பர்‌ 


உம்பர்‌ - தேவ தேவர்‌, 


த. 98-94 


258 நல்லூர்ப்‌ புராணம்‌ 


[ இறைவனுக்கு நல்விழாக்கள்‌ எடுத்து மகிழ்ந்தான்‌ எனல்‌ ] 
806 அண்ண லார்தமக்‌ கன்பு மீக்கொள 
எண்ணி லாப்பணி யின்ன வாறுசெய்‌ 
துண்ண யந்துமல்‌ விழவு முய்த்தவன்‌ 
விண்ண வர்க்குத்தென்‌ மேற்குத்‌ திக்கினில்‌ 42 


[ தென்மேற்குத்‌ திசையில்‌ ஒரு தீர்த்தவாவியை அவன்‌ 
உண்டாக்கினான்‌ எனல்‌ ] 
806 செருவ வாளிமூன்‌ நிடையிற்‌ றிவ்விய 
உருவ லிங்கமாய்‌ கொன்று தாபித்துத்‌ 
தரும தீர்த்தமென்‌ றொருத டாகமும்‌ 
சுருதி வாய்மையாற்‌ றொட்டிட்‌ டானரோ. ட] 


[ தைப்பூச நாளில்‌ அதிற்படிந்து வழிபடுவார்‌ எய்தும்‌ 
பலன்‌ கூறல்‌ ] 
807 மகரத்‌ திங்களின்‌ வாய்ந்த பூசநாட்‌ 
பகரு மத்தடம்‌ படிந்த மேலவர்‌ 
புகர னைத்தையும்‌ போக்கிப்‌ பொன்றொணா 
நிகரில்‌ மெய்க்கதி நெறியி னெய்துவார்‌. கீச்‌ 


805 மீக்கொள - பெருக, உள்கயந்து - சிந்தை விரும்பி, விழவும்‌ - 
விழாக்களும்‌, விண்ணவர்க்கு - இறைவன்‌ திருக்கோயிலுக்கு, 

806 வாளிமூன்றிடையில்‌ - மூன்று வில்லலவையான இடத்தில்‌, 
தடாகம்‌ - குளம்‌, சுருதி- வேதம்‌, தொட்டிட்டான்‌ - தோண்டி 
யமைத்தான்‌. 

807 மகரத்திங்கள்‌ - தைத்திங்கள்‌, படிந்த - மூழ்கிய, புகர்‌ ஃ 
குற்றங்கள்‌, பொன்றொனா - இறவாத, மெய்க்கதி - வீடுபேறு, 


த்ருமசேனச்‌ சருக்கம்‌ 950 


[ வைகாசிப்‌ பூரணையில்‌ அதிற்படிந்து வழிபடுவார்‌ எய்தும்‌ 
பலன்‌ கூறல்‌ ] 
808 இடபத்‌ திங்களின்‌ எய்தும்‌ பூரணைத்‌ 
தடம திற்படிம்‌ தாடித்‌ தாபித்த 
கடவு ளைவலங்‌ கனிவிற்‌ சூழ்வந்தோர்‌ 
புடவி சூழ்பயன்‌ பொருந்தி வாழ்வரால்‌, 46 


[ சுந்தராசலம்‌ பூலோக கயிலாயமென அதன்‌ சிறப்புக்‌ கூறல்‌ ] 


809 நேச முற்றுயர்‌ நினைந்து பற்பல 
பேச லொன்கொலாம்‌ பிஞ்ஞ கன்னுறை 
மாசில்‌ சுந்தர சயிலம்‌, வாரிசூழ்‌ 
காசி னிக்குள்வண்‌ கயிலை யாகுமால்‌, 47 


[ இச்சருக்கத்தை ஓதுவார்‌ உரைப்பார்‌ உணர்வார்‌ எய்தும்‌ 
பலன்‌ கூறுதல்‌ ] 


810 விளம்பு மிக்கதை பகரும்‌ மேலவர்‌ 
உளங்க னிந்துகேட்‌ டுருகும்‌ தூயவர்‌ 
வளங்கொள்‌ பூதலம்‌ மரபின்‌ ஆண்டுபின்‌ 
களங்க னிக்களன்‌ கயிலை சேர்வரால்‌, 48 


தருமசேனச்‌ சருக்கம்‌ முற்றும்‌ 


808 இடபத்திங்கள்‌ - வைகாசித்திங்கள்‌, பூரணை - பெளர்ணமி நாள்‌ 
(விசாகம்‌), கனிவின்‌ - அன்பினால்‌, புடவி - உலகம்‌, 


809 உயர்‌ - உயர்வை, சயிலம்‌ - மலை, வாரி - கடல்‌, காசினி - 
உலகம்‌. 
810 பகரும்‌ - உரைக்கும்‌, களங்கனிக்களன்‌ - களங்கனி போலும்‌ 


கண்டத்தையுடைய சிவபெருமான்‌. 


பதினெட்டாவது 


தீர்க்க துண்டச்‌ சருகம்‌ 


[ முனிவர்கள்‌ தீர்க்க துண்டன்‌ வரலாற்றைச்‌ சூதரிடம்‌ வினாவல்‌ ] 


811 அலகில்‌ கேள்வி யருந்தவ ரன்பினால்‌ 
உலக மேத்தும்‌ உறுதவச்‌ சூதனை 
திலக மாகிய தீர்க்கதுண்‌ டன்செயல்‌ 


குலவு மாக்கதை கூறெனக்‌ கூறுவான்‌. i 


[ இரண்டு பாக்கள்‌ ஈசானதிக்கில்‌ அமைந்த பன்னசாலையில்‌ 


நாடொறும்‌ வழங்கும்‌ பலிக்கொடை பற்றிக்‌ கூறும்‌ ] 


813 அளக்க ருண்ட வருந்தவன்‌ கற்பினிற்‌ 
றுளக்க மின்றிய தூமொழி தன்னுடன்‌ 
களக்க னிக்களத்‌ தானுக்கீ சானத்தின்‌ 
விளக்க மெய்திய வேதியர்‌ குழவே, 2 


818 பன்ன சாலை யமைத்துப்‌ பரிவினால்‌ 
அன்ன நல்லூர்‌ அமர்ந்தன அந்தநாள்‌ 
துன்னு திங்கட்‌ சுடரவ னோேடெய்தி 


மன்னு வைகலின்‌ வாய்ந்த வான்பலி, 8 


811 
812 


918 


உறுதவம்‌ - மிக்க தவம்‌, குலவும்‌ - புகழ்‌ பெற விளங்கும்‌. 


அளக்கர்‌ - கடல்‌, உண்டவன்‌ - அகத்தியன்‌, தூமொழி ஃ 
உலோபா முத்திரை. 


திங்கள்‌ சுடரவனோ டெய்திமன்னு காள்‌ - அமாவாசை 


நாள்‌, 
வான்பலி - படையல்‌. 


தீர்க்க துண்டச்‌ சருக்கம்‌ 261 


[ அப்பலியைப்‌ பெற ஒரு காக்கை அங்கமர்ந்திருந்து அப்பலியைக்‌ 


கெளவிக்கொண்டு ககனத்திற்‌ பறந்தது எனல்‌ ] 

814 இடுதல்‌ நோக்கி யிருந்ததோர்‌ வாயசம்‌ 
செடிகொள்‌ மென்சிறை தீர்க்கதுண்‌ டன்னெனப்‌ 
படியிற்‌ பேர்பெறும்‌ பான்மைய தப்பலி 
கடிதின்‌ வவ்விக்‌ ககனத்‌ தெழுந்ததே. 4 


[ அப்பலியை மற்றொரு காகம்‌ பெறத்‌ தொடர்ந்து அதன்‌ பின்‌ 


பறந்து வர அது அதனை நழுவ விடுதல்‌ ] 
816 எழுந்து தென்திசை யேகிய தேகலும்‌ 
அழுந்த வவ்விய வப்பலி தன்னையோர்‌ 
செழுஞ்சி றைக்கொடி சென்று தொடர்ந்திடப்‌ 
புழுங்கி வீழ்த்திப்‌ புறம்புக்க தாமரோ, 6 


[ அப்பலியானது ஓர்‌ இரவலன்‌ பிச்சைப்‌ பாத்திரத்தில்‌ 
வந்து வீழ்ந்ததெனல்‌ ] 
816 வீழு மப்பலி வீதியி னெய்திய 
தாமும்‌ மூப்பிற்‌ றளர்ந்தவோ ராதுலன்‌ 
காழி லாத கடிஞைக்‌ கலத்தினில்‌ 
ஊழின்‌ வீழ்ந்தது வீழவு வந்தவன்‌ 6 
[ அவன்‌ அப்பலியை உண்டு பசி நீங்கினான்‌ எனல்‌ ] 
817 எந்தை நல்லரு ளாலிஃ தெய்திய 
துய்ந்த னம்மினி யென்ன வொருங்குடன்‌ 
அந்த வன்னத்தை யாழ்புன லோடளாய்‌ 
சிந்து மாதரும்‌ திப்பசி தீர்ந்தனன்‌. 7 


814 


815 
816 


817 


வாயசம்‌ - காக்கை, செடி- கருமை, வவ்வி - பற்றிக்கொண்டு, 
ககனம்‌ - ஆகாயம்‌, எழுந்தது - பறந்து சென்றது, 

கொடி - காக்கை, புழுங்கி - வெகுண்டு, வீழ்த்தி - நழுவவிட்டு. 
அப்பலி - தீர்க்க துண்டப்‌ பலியாகிய உணவு, ஆதுலன்‌ - 
இரவலன்‌, கடிஞைக்கலம்‌ - பிச்சைப்‌ பாத்திரம்‌, ஊழின்‌ - 
விதியினால்‌, 

ஒருங்குடன்‌ - அப்பலி முழுதையும்‌, ஆழ்புனலோடு - நீரோடு 
கரைத்து, சிந்துறாது - சிந்திச்‌ சிதறாமல்‌. 


202 நல்லூர்ப்‌ புராணம்‌ 


[ பறந்து சென்ற காகத்தை ஒரு வேட்டுவன்‌ வீழ்த்தல்‌ ] 
818 பலியை வீழ்த்துப்‌ பறந்தப்‌ புறஞ்செலும்‌ 

ஓலிசெய்‌ காகத்தை யுற்றவோர்‌ வேட்டுவன்‌ 

வலிதின்‌ எய்தனன்‌ எய்தலும்‌ மற்றது 

மெலிய மண்ணிடை வீழ்ந்தது வாமரோ. 8 


[ காகத்தின்‌ உயிர்‌ நீங்கியபோது தேவ விமானம்‌ வந்து அதனைத்‌ 
தூக்கிச்‌ சென்றதெனல்‌ ] 
819 வெள்ளை யானை விதிமுறை தாபித்த 
தெள்ளு சோதிச்‌ சிவலிங்க மேற்றிசைத்‌ 
துள்ளி யாருயிர்‌ சோர்ந்தது சோர்தலும்‌ 
எள்ளெொ ணாதவி மானம்வந்‌ துற்றதால்‌. 9 


[ தேவர்கள்‌ புடைசூழ அவ்விமானம்‌ சென்றதெனல்‌ ] 
820 முத்த நீள்வடந்‌ தூக்கி முறைமையால்‌ 
வித்துரு மம்வியன்‌ கானி றுவிய 
தத்து சோதியத்‌ தாவில்வி மானத்தின்‌ 
வித்த கத்திமை யோர்புடை மேவவே. 10 


[ தேவமாதர்கள்‌ போற்றச்‌ சென்றது அக்காகம்‌ எனல்‌ ] 


821 வீசு சாமரை விண்ணக மாதரார்‌ 
கேச மேவி நெறியி னிரட்டநீள்‌ 
வாச மாமலர்‌ தூவி மணிறுடித்‌ 
தேசு லாமிமை யோர்திசை போற்றவே. 11 


818 ஒலிசெய்‌ காகத்தை - கரைந்து ஒலியெழுப்பிய அக்காக்கையை, 

819 வெள்ளையானை - ஐராவதம்‌, சோர்ந்தது - விட்டது. 

820 வியன்கால்‌ நிறுவிய விமானம்‌, வித்தகம்‌ - ஞானம்‌, புடை - 
பக்கம்‌, 

821 தேவமாதர்‌ சாமரையிரட்ட மலர்தூவித்‌ தேவர்கள்‌ போற்றக்‌ 
காக்கை வீமானத்திற்‌ சென்றது என்பது கருத்து. 


தீர்க்க துண்டச்‌ சருக்கம்‌ 208 


[ தேவகணங்கள்‌ அதனைக்‌ கயிலைக்குக்‌ கொண்டு சென்றதெனல்‌ ] 


892 தீர்க்க துண்டன்‌ சிறந்தமெய்த்‌ தேவனாய்‌ 
மேற்கொள்‌ சோதி விமானத்தின்‌ மீதிவர்ந்‌ 
தேற்கும்‌ வண்ணம்‌ இருங்கயி லைப்புறம்‌ 
பாற்க ணங்கொணர்ந்‌ தேகப்‌ படர்ந்ததே 12 


[ காகம்‌ கயிலைகாதனைக்‌ கண்டு வணங்கலும்‌ இறைவனருளல்‌] 
823 படர்ந்து சென்று பரன்கழல்‌ போற்றுபு 
திடங்கொள்‌ காகம்‌ சிறந்தயல்‌ நிற்றலும்‌ 
ஈடங்கொள்‌ நாதன்‌ ஈயப்புடன்‌ நோக்கியே 
தொடர்ந்து காதலின்‌ இன்னணஞ்‌ சொல்கிறான்‌. 12 


[ நல்லூரில்‌ நீ அன்னதானம்‌ புரிந்தமையால்‌ கணங்கட்கு 
அரசாய்‌ வாழ்க என இறைவன்‌ கூறுதல்‌ ] 
824 பொன்னு லாம்ஈம்‌ பொருவில்நல்‌ லூரில்நீ 
அன்ன தானம்‌ இயற்று மமைதியான்‌ 
மன்னு கின்ற கணங்கட்கு மன்னஞய்‌ 
துன்னி வாழ்கெனச்‌ சொற்றனன்‌ சொற்றலும்‌ 14 


[ மண்ணுலகில்‌ இக்காக்கை செய்த செயல்‌ யாதெனத்‌ தேவர்கள்‌ 
இறைவனை வினாவுதல்‌ ] 
825 அம்பொற்‌ சேவடி போற்றி யவணின்ற 
உம்ப ராரைய வோதுக வத்திறம்‌ 
இம்பர்‌ நாட்டி லிதுசெய்த வாறென 
நம்பன்‌ நோக்கி நகைத்திது சொல்லுவான்‌. 16 


822 கணங்கள்‌ - பூதகணங்கள்‌, கொணர்ந்தேக - அழைத்துச்‌ சொல்ல. 
828 போற்றுபு - போற்றி, காதன்‌ - இறைவன்‌, காதலின்‌ - அன்பினால்‌. 
824 அமைதியால்‌ - முறைமையால்‌, துன்னி - அமைந்து. 

825 அவண்‌ நின்ற - ஆங்கிரும்த, உம்பரார்‌ - தேவர்கள்‌, இது - காகம்‌, 


204 


நல்லூர்ப்‌ புராணம்‌ 


[ காசந்தான்‌ பற்றிச்‌ சென்ற பலியை ஒரு இரவலன்‌ 
கலத்திலிட்டமையைக்‌ கடவுள்‌ கூறுதல்‌ ] 
826 பலிக வர்ந்து படரவோர்‌ வாயசம்‌ 
மெலிவு செய்யலும்‌ வீழ்த்த வியன்பலி 
கலியி னாஜோர்‌ கடிஞைக்‌ கலத்தினில்‌ 
நலிய மாறின்றி நன்குற வுற்றதே. 16 


[அவன்‌ அதனை உண்டு பசி தீர்ந்தானாகலின்‌ காகம்‌ இப்பதவி 


அடைந்ததென இறைவன்‌ விளக்குதல்‌ ] 
827 உற்ற பிண்டத்தை யுண்டவன்‌ தீப்பசி 
முற்றும்‌ நீங்கும்‌ முறைமையி னலிந்தப்‌ 
பெற்றி யெய்திய தாலெனப்‌ பிஞ்ஞகன்‌ 
சொற்ற லோடுக்‌ தொழுது வியந்தனர்‌. 17 


[ ஈல்லூரில்‌ அன்னதானம்‌ செய்தவர்‌ தம்‌ ப ல ன்‌ கூறலரிதெனச்‌ 


சூதன்‌ உரைத்தல்‌ ] 
828 ஆத லாற்பரன்‌ நல்லூ ரகவயின்‌ 
காத லாலன்னங்‌ காண்வர வீந்துளோர்‌ 
கோதி லாத பயனைக்‌ குறித்துயான்‌ 
ஓது மாறெளி தோவென வோதுவான்‌. 18 


[ ஈல்லூரிற்‌ காகம்‌ வீழ்ந்து உயிர்விட்ட இடம்‌ தீர்த்தமாகிச்‌ 


826 


827 
828 


829 


சிறந்தது என விளம்பல்‌ ] 

829 தந்தி போற்றிய தாணுவின்‌ சன்னிதி 

முந்தை யக்கொடி வீழ்ந்த முறைமையால்‌ 

அந்தத்‌ தானம்‌ அகன்றட மாகுபு 

சிந்து குழ்புவி போற்றச்‌ சிறந்ததே. 19 
பலி - தீர்க்கதுண்டப்‌ பலி, வாயசம்‌ - காக்கை, கலியினான்‌ - 
பசி வறுமையுற்றவன்‌, நலியுமா றின்றி - குற்றப்படாமல்‌, உற்றது - 
வீழ்ந்தது. 
பெற்றி - பதவி, தொழுது - காக்கையைத்‌ தொழுது, 


அகவயின்‌ - இடத்தில்‌, அன்னம்‌ - உணவு, கோது - குற்றம்‌, 
பயன்‌ - புண்ணிய பலன்‌. 
தந்தி - யானை (ஐராவதம்‌), அக்கெொடி - அந்தக்‌ காக்கை, 


அகன்றட மாகுபு - அகன்ற தீர்த்தமாகி, சிந்து- கடல்‌, புவி: 
உலகம்‌. 


தீர்க்க துண்டச்‌ சருக்கம்‌ 


[ அந்தந்தடம்‌ தேவதீர்த்த மென்னும்‌ பெயர்‌ பெற்றுத்‌ 


830 


திகழ்கின்றதெனல்‌ ] 
தேவ னாய்க்கொடி சென்ற திறத்தினான்‌ 
மேவு மத்தடம்‌ மேதீனி மேலென்றும்‌ 
ஓவில்‌ கேள்வி யுறுதவத்‌ தந்தணீர்‌ 
தாவில்‌ தேவதீர்த்‌ தம்மெனச்‌ சாற்றுவார்‌. 


[ அத்தீர்த்தத்தில்‌ ஆண்டுதோறும்‌ மூழ்கி இறைவனை 


821 


832 


வழிபடுவோர்‌ எய்தும்‌ பலன்‌ கூறுதல்‌ ] 
ஆண்டு தோறும்‌ அதிலெய்தி யன்‌ பிரூுற்‌ 
சேண்ட லம்புகழ்‌ தீர்க்கதுண்‌ டன்படிந்‌ 
தீண்டு தர்ப்பண மாதி யெவைகளும்‌ 
காண்ட குந்திறஞ்‌ செய்து கனிந்தரோ 


[ இதுவுமது ] 
ஐய ஊைந்தெழுத்‌ தோதி யவணமர்ந்‌ 
துய்யும்‌ வண்ணம்‌ உவப்புடன்‌ போற்றியோன்‌ 
செய்ய சோதி விமானத்திற்‌ சென்று, மான்‌ 
கையன்‌ வாழுங்‌ கயிலையைச்‌ சேர்வனால்‌. 


205 


20 


2l 


22 


[ தையமாவாசையில்‌ அதிற்படிந்து அன்னதானம்‌ செய்வேர்‌ 


எய்தும்‌ பலன்‌ கூறுதல்‌ ] 


833 மருவு தையமா வாசியி னத்தடத்‌ 


துருகு மன்பி னுவப்புட டியே " 
பொருவி லாவன்ன தானம்‌ புரிந்துளோர்‌ 
தெரிவை பாகன்‌ கயிலையைச்‌ சேர்வரால்‌, 


22 


காக்கை வீழ்ந்த இடத்தில்‌ தோன்றிய தடம்‌ தேவதீர்த்தம்‌ என 
வழங்குகின்றது என்பது கருத்து. தீர்க்க துண்டத்‌ தீர்த்தமென்பதும்‌ 
அதன்‌ பெயர்‌, 


ஈண்டுதர்பணம்‌ - நிறைவுடைய தர்பணாதி கருமங்கள்‌, 


அன்புற்று, 
ஐந்தெழுத்து - பஞ்சாக்கரம்‌, அவண்‌ - அவ்விடம்‌, மான்கையன்‌- 
மானேந்திய சிவபெருமான்‌. 

பொருவிலா - ஒப்பிலாத, தெரிவை - உமையம்மை, 


கனிந்து - 


266 நல்லூர்ப்‌ புராணம்‌ 


[ அத்தீர்தத்திலாடி யானைமுகனை வணங்கி வழிபடுவோர்‌ 
எய்தும்‌ பலன்‌ கூறுதல்‌ ] 
834 சொற்ற வைகலிற்‌ நூய்தட மாடுபு 
கற்றை வேணிக்‌ கசேசுரன்‌ சன்னிதிக்‌ 
குற்று தீப வுகளங்க ளேற்றினார்‌ 
மற்றவ்‌ வானவன்‌ வான்பதஞ்‌ சேர்வரால்‌, 24 


[ இக்கதை கேட்டோர்‌ கூறினோர்‌ எய்தும்‌ பலன்‌ கூறல்‌ ] 


836 இப்பெ ருங்கதை கேட்குமி யல்பினோர்‌ 
செப்பு கின்ற திறனுடை மேலவர்‌ 
ஒப்பில்‌ போகம்‌ உலப்பில வெய்திப்பின்‌ 
அப்பு லாஞ்சடை யானடி சேர்வரால்‌, 26 


தீர்க்க துண்டச்‌ சருக்கம்‌ முற்றும்‌, 


884 ஆடுபு - ஆடி (முழ்கி), கசேசுரன்‌ - ஐராவதம்‌, தீப உகளம்‌ - 
இரட்டை விளக்கு, வான்பதம்‌ - வீடுபேறு. 

885 உலப்பில - அழியாதவை, அப்பு - நீர்‌ (கங்கை), உலாம்‌ - 
வீளங்கும்‌, சடையான்‌ - சிவபெருமான்‌. 


பத்தொன்பதாவது 
எக்கிஞு குத்தச்‌ சருக்கம்‌ 
[ முனிவர்கள்‌ யக்ஞகுப்தன்‌ வரலாற்றைக்‌ கூறுக எனச்‌ சூதரிடம்‌ 
கேட்க அவர்‌ சொல்ல முற்படுதல்‌ ] 
( அறுசீர்‌ விருத்தம்‌ ) 
836 சொற்றவத்‌ தீர்க்க துண்டன்‌ 
தோமிலாக்‌ காதை கேட்டோர்‌ 
நற்றவ வணிகன்‌ உய்ந்த 
நாடருஞ்‌ சரிதை யிப்பால்‌ 
உற்றுநீ கூறு கென்ன 
உறுதவர்‌ வினவ லோடும்‌ 
தெற்றெனச்‌ சூத ய்ந்து 
சிந்தையன்‌ பொழுகச்‌ சொல்வான்‌. 1 


[ சுந்தராசலத்திற்கு ஈசான திசையில்‌ ஒரு சிறந்த பதியுண்டு 
அதன்‌ கீர்த்தி பெரிது எனல்‌ ] 
887 சுந்தர கிரிக்கீ சானத்‌ 

தூயநற்‌ றிசையி னங்கட்‌ 

கந்தமா புரம தென்னக்‌ 
காவீரி வடக்க தாக 

அந்தமில்‌ பதியொன்‌ ரேோயங்கும்‌ 
அப்பதி மேன்மை தன்னை 

எந்தையே யுரைப்ப தல்லால்‌ 
யாவரே யுரைக்க வல்லார்‌. தி 


886 தோமிலாக்‌ - குறையில்லாத, (சோம்‌ - குற்றம்‌), நாடரும்‌- 
ஆய்ந்துணர்தற்கரிய, உற்று - மனம்‌ பொருந்தி, உறுதவர்‌.- 
மிக்க தவமூடையவர்‌, தெற்றென - தெளிவாக. 

897 கந்தமாபுரம்‌ - முருகத்தலங்களில்‌ ஓன்று, பதி - புண்ணியத்தலம்‌, 
எந்தை - இறைவன்‌. 


268 நல்லூர்ப்‌ புராணம்‌ 
[ அந்நகர்‌ முருகன்‌ கோயிலுக்கு வடக்கில்‌ ஒரு தீர்த்தமுண்டு 
அது எல்லா நோய்களையும்‌ போக்கவல்லது எனல்‌ ] 
838 அத்தகை நகரி னங்கண்‌ 
அவுணரை யடர்த்த வேலோற்‌ 
குத்தர திசையிற்‌ கூபம்‌ 
ஒன்றுள ததனி ஒடிற்‌ 
குத்திர மெவையுக்‌ தீரும்‌ 
குமரகண்‌ டமும்போ மாங்கே 
சத்திய விரதன்‌ சித்தி 
சார்ந்ததோர்‌ தடமு முண்டால்‌. 3 
( அக்கினித்‌ திசையில்‌ ஒரு பிரம தீர்த்தமும்‌ உண்டு 
அந்நகரின்கண்‌ எக்கியகுப்தன்‌ என்னும்‌ வணிகன்‌ 
ஓருவன்‌ வாழ்ந்தான்‌ எனல்‌ ] 
839 பாவகன்‌ நிசையி னோர்வண்‌ 
பலாசின்கீழ்ப்‌ பிரம தீர்த்தம்‌ 
மேவர விளங்கு மந்த 
மேதகு பதியில்‌ வாழ்வோன்‌ 
தாவிலா வணிகர்‌ கோமான்‌ 
தனபதி நிகர்த்த செல்வன்‌ 
ஏவுமா நெக்கிஞ குத்தன்‌ 
எனுமபி தான முற்றோன்‌. 4 
[ அவன்‌ ஒரு திருவாதிரைத்‌ திருநாளில்‌ நல்லூரில்‌ வந்து 
வாணிகஞ்‌ செய்யும்‌ பொருட்டுப்‌ பண்டங்களோடு 
வந்து தங்கினான்‌ எனல்‌ ] 
840 பரமனா திரைநன்‌ னாளில்‌ 
பண்டங்க ளெவையுங்‌ கொண்டே 
மருவிய நல்லூ ரெய்தி 
வாணிகஞ்‌ செய்வா னண்ணி 


888 அவுணர்‌ - சூரபத்மன்‌ முதலானோர்‌, உத்திர திசை - வடக்குத்திக்கு, 
கூபம்‌ - கிணறு, ஈண்டுத்‌ தீர்த்தவாவியைக்‌ குறித்தது, குத்திரம்‌ - 
கொடுமை, குமரகண்டம்‌ - மிக்க வலியைச்‌ செய்யும்‌ ஒரு வலிப்பு 
கோய்‌, சித்தி - மோட்சம்‌, 

889 பாவகன்‌ - அக்கினிதேலன்‌, பலாசின்‌ - பலாசமரத்தின்‌, மேவர- 
பொருந்தி, தனபதி - குபேரன்‌, ஏவுமாறு - அழைக்கப்படு தற்கு 
என்பது கருத்து. ட்ட 


எக்கிஞ குத்தச்‌ சருக்கம்‌ 289 


பிரமதீர்த்‌ தத்தின்‌ கீழ்ப்பாற்‌ 
பிறங்குமப்‌ பண்ட மெல்லாம்‌ 
ஒருமையி னுய்த்துக்‌ காவல்‌ 
ஓம்பின னுவகை பூப்ப ச்‌ 


[ அவ்விழாவில்‌ ஓர்பால்‌ நடைபெறும்‌ வினோதக்‌ கூத்துக்களைக்‌ 
காண எண்ணி வருபவன்‌ அம்பாள்‌ சந்நிதியை 
வந்தடைந்தான்‌ எனல்‌ ] 
841 விடர்பல ரோடுங்‌ கூடி 

வினோதங்க ளெவையுஞ்‌ செய்து 

மடநடை மடந்தை ஈல்லார்‌ 
வண்முலைப்‌ போகம்‌ வேண்டி 

நடனமுர்த்‌ திக்கு முன்செய்‌ 
நாடகம்‌ பார்க்கச்‌ செல்வான்‌ 

தடவரை யுயர்த்த பாவை 
சன்னிதி சார வந்தான்‌. 6 


[ அங்கு நிகழ்ந்த தீர்க்கதுண்டன்‌ புராணத்தைக்‌ கேட்டு 
மகிழ்ந்து நேரே தன்‌ இருப்பிடம்‌ வந்து சேர்ந்தான்‌ ] 
842 வந்தவ னாங்கு விஞ்சை 
மாதவர்‌ பலருங்‌ கூடிச்‌ 
சிந்தனை செய்து கூறும்‌ 
தீர்க்கதுண்‌ டன்பு ராணம்‌ 
புந்தியின்‌ மகிழ்ச்சி கூரப்‌ 
பொருள்சில வினவி யன்னோன்‌ 
அந்தமி லந்த ஞர்‌ 
அடிதொழு தகன்று மீண்டான்‌. 7 


840 ஆதிரை நன்னாளில்‌ - திருவாதிரைத்‌ திருவீழாவில்‌, பிறங்கும்‌ - 
விளங்கும்‌, 

841 விடர்‌ - காமத்தைக்‌ கருதும்‌ இளையோர்‌, நடனமூர்த்திக்கு முன்‌ - 
வீதி விடங்கர்‌ மண்டபத்திற்கு முன்னர்‌, காடகம்‌ - நாட்டியநிகழ்ச்சி, 
தடவரை - இமயம்‌, பாவை - உமையவள்‌, 

842 விஞ்சை - வேதமந்திரக்‌ கலைகள்‌, புந்தி- சிந்தனை, கூர- மிக, 
இபாருள்‌ - மெய்ப்பொருள்‌, வினவி - கேட்டுத்‌ தெளிந்து. 


870 நல்லூர்ப்‌ புரர்ண்ம்‌ 


[ அன்றிரவு பாலடிசில்‌ உண்ணும்போது விக்கல்‌ காரணமாக 
உயிர்‌ நீத்தான்‌ எனல்‌ ] 
843 படுங்குடி லதனுட்‌ புக்குப்‌ 
பண்டங்கள்‌ பலவும்‌ நோக்கி 
இடம்பெறு கலத்தி லேந்தும்‌ 
இனியபா லடிசி லுண்ண 
அடைந்தன ஸனயிலுங்‌ காலை 
அன்னமன்‌ னவன்கண்‌ டத்தில்‌ 
மிடைந்திட வுடலஞ்‌ சோர்ந்து 
வீய்ந்தனன்‌ கணத்து மாதோ. 8 


[ அவனைச்‌ சிவகணங்கள்‌ விமானத்திலேற்றிக்‌ கைலை கொண்டு 
சென்றன. காலதூதர்கள்‌ இயமனிடம்‌ சென்று 
முறையிட்டனர்‌ எனல்‌ ] 
844 வீதலுஞ்‌ சிவக ணங்கள்‌ 
விமானத்தி லவனை யேத்திப்‌ 
பூதலத்‌ தெவரும்‌ போற்றப்‌ 
பொன்னக ரிமையோர்‌ சூழ 
நாதன்வாழ்‌ கயிலை வெற்பில்‌ 
நண்ணினார்‌ ஈண்ணக்‌ கால 
தூதரு மதனை நோக்கித்‌ 
தொழுதுதம்‌ மிறைக்குச்‌ சொற்றார்‌. 9 


[கைலை சென்ற அவ்வணிகனை இறைவன்‌ அழைத்துத்‌ 
தன்னொத்த உருவத்தை அருளினான்‌ எனல்‌ ] 


846. சொற்றலுங்‌ கூற்று மஞ்சித்‌ 
துணுக்கமுற்‌ றமல ஒற்றும்‌ 

பெற்றியா ரறிவா ரென்னாப்‌ 
பேசித்தன்‌ னகரத்‌ துற்றான்‌ 


848 பழங்குடில்‌ - தான்‌ தங்கியிருக்கும்‌ குடில்‌, பாலடிசில்‌ - பாற்சோறு, 
அயிலுங்காலை - உண்ணும்போது, மிடைந்திட - அடைத்துக்‌ 
கொள்ள, வீய்ந்தனன்‌ - இறந்தான்‌. 

844 பொன்னகர்‌ - தேவலோகம்‌, .. ஈண்ணினர்‌ - அடைந்தனர்‌, . தம்‌ 
இதை - யமன்‌. ॥ 


எக்கிஞ குத்தச்‌ சருக்கம்‌ 271 


மற்றவன்‌ றன்னை யீசன்‌ 
வருகென வருளித்‌ தன்போல்‌ 
உற்றதோ ரருவ மன்னேற்‌ 
குதவின னுவகை பூத்தான்‌. 20 


[ தீர்க்கதுண்டன்‌ சரிதையைச்‌ செவிமடுத்த காரணத்தால்‌ 
வணிகன்‌ இறைவன்‌ வடிவுபெற்றுச்‌ சிறந்தான்‌ எனல்‌ ] 


846 பண்டங்கள்‌ பகர வந்தோன்‌ 

பண்ணவன்‌ சரிதை கேட்டுக்‌ 
கொண்டனன்‌ வடிவம்‌ அம்ம 

குழகன்போ லென்று சொன்னாற்‌ 
றொண்டர்தஞ்‌ செயலை நல்லூர்‌ 

துளக்கில்மேன்‌ மையுமெங்‌ கோமான்‌ 
தண்டலில்‌ அருளும்‌ யாரே 

சாற்றுதல்‌ புரிய வல்லார்‌. 11 


[ இத்தகுசரிதங்‌ “கேட்கும்‌ பல்லோர்‌ இறைவனை எய்தி 
இன்புறுவர்‌ எனல்‌ ] 
847 ஆதலா லினைய காதை 
அன்புடன்‌ வினவும்‌ நல்லோர்‌ 
ஓதநீர்‌ கடலந்‌ தானை 
உலகெலா மினிதி ஒண்டு 
வேதனும்‌ முகுந்தன்‌ றானும்‌ 
விண்ணவ ரெவரும்‌ போற்ற 
நாதனார்‌ தாளி லென்றும்‌ 
நண்ணிவீற்‌ நிருப்பர்‌ திண்ணம்‌, 12 


(எக்கிஞ குத்தச்‌ சருக்கம்‌ முற்றும்‌, ) 
OLA G2 DD 

ப கையளி வவைகைளிவையையைைக்‌ களையாக வங்காள வைக்க ஜடன் கைலை விஷ்வ ணிதுங்வி க றுகரளால் கைகளை தைக த்தவைகை 

845 கூற்றும்‌ அஞ்சி - யமதர்மன்‌ அச்சமுற்று, பெற்றி - கருத்து, மற்று 
அவன்‌ - அந்த வணிகன்‌, உருவம்‌ - உருத்திர வடிவம்‌, 

846 பண்ணவன்‌ - தீர்க்க துண்டனைக்‌ குறித்தது, குழகன்‌ - சிவபிராள்‌, 
துளக்கில்‌-௩டுக்கமில்லா த, தண்டலில்‌ - தாழ்வில்லா த, சாற்றுதல்‌ - 
சொல்லுதல்‌. 

847 கடலந்தானை - கடலை ஆடையாக உடைய, 


வேதன்‌ - பிரமன்‌, 
முகுந்தன்‌ - திருமால்‌, . 


இருபதாவது 
கோபிதாரத்துவாசச்‌ சருக்கம்‌ ' 


[ முனிவர்கள்‌ கோவிதாரத்துவசன்‌ வரலாற்றைக்‌ கூறியருள்க 
எனச்‌ சூதர்‌ கூறத்‌ தொடங்குதல்‌ ] 


( எழுசீர்‌ ஆசிரிய விருத்தம்‌ ) 


848 முண்டகத்‌ தவிசில்‌ விரிஞ்சனை யனைய 
முதுணர்‌ மாதவ ரெவரும்‌ 
எண்டிசை வளாகம்‌ முழுவதும்‌ புரப்போன்‌ 
இயற்றமிழ்‌ நாட்டினுக்‌ கிறைவன்‌ 
தண்டமிழ்‌ முனிவன்‌ வைதவச்‌ சாபம்‌ 
தணந்தமை சாற்றுக வெனலும்‌ 
துண்டமா மதியம்‌ முடித்தவன்‌ பாதம்‌ 
தொழுதுசூ தனுந்தொகுத்‌ துரைப்பான்‌. 1 
[ கெளதமை நதிக்கரையில்‌ வாழும்‌ காவலன்‌ ஒரு நாள்‌ தேவதுதி 
என்னும்‌ முனிவர்‌ வர அவரை வரவேற்று மகிழ்ந்தான்‌ எனல்‌ ] 
849 சீலமா தவத்தோன்‌ ஐந்தழல்‌ நாப்பண்‌ 
சேர்ந்துசெய்‌ கொள்கைபெற்‌ றுள்ளோன்‌ 
காலவ னென்னும்‌ பெயரினான்‌ செழுநீர்க்‌ 
கவுதமைக்‌ கரையினி லுறைவோன்‌ 
ஏலவார்‌ கூந்தல்‌ மனையொடும்‌ மேவி 
இல்லற மியற்றுமக்‌ காலை 
ஞாலமுற்‌ றேகி வருந்தேவ துதியாம்‌ 
நாமஜேர்‌ முனிவனாய்‌ குற்றான்‌. 2 
848 விரிஞ்சன்‌ - பிரமகேவன்‌, வளாகம்‌ - பூமி, இயற்றமிழ்நாடு - 
மதுரை, தண்டமிழ்‌ முனிவன்‌ - அகத்தியன்‌, தணந்தமை - 
நீங்கினமை, துண்டமாமதி - பிறைச்சந்திரன்‌. 
849 ஐகந்தழல்‌ - பஞ்சாக்கினி, நாப்பண்‌ - நடுவிடத்தில்‌, கவுதமை - 
நதியின்‌ பெயர்‌, காமன்‌ - பெயரையுடையவன்‌, அங்கு - 
அவளிடம்‌. 


கோபிதாரத்துவாசச்‌ சருக்கம்‌ 275 


[ காலவன்‌ முனிவரை இங்கு எழுந்தருளிய காரணம்‌ என்ன 
எனப்‌ பணிவுடன்‌ கேட்டான்‌ எனல்‌ ] 


860 உற்றமா முனியை எதிர்ந்துமற்‌ றன்னோன்‌ 

உவப்பினாற்‌ பாத்திய முதல 

பெற்றியி னுதவி ஆசனத்‌ திருத்தி 
பிறங்குமா தித்தியம்‌ புரிந்து 

கற்றவ ரிருவ ரளவளா யுறையுங்‌ 
காலையில்‌, யாங்குசென்‌ றுற்றாய்‌ 

தெற்றெனப்‌ பகர்தி யென்‌ றவ னுரைப்பத்‌ 
திகழ்தேவ துதியுஞ்செப்‌ புவனால்‌, 2 


[ தேவதுதி தான்‌ தீர்த்த யாத்திரை மேற்கொண்டு வந்தமை கூற 
அவற்றின்‌ சிறப்புக்களைக்‌ காலவன்‌ உரைக்க 
என வேண்டல்‌ ] 


861 வடாதுகே தாரம்‌ தொடங்கியெம்‌ பெருமான்‌ 
வாழுமெய்த்‌ தலமுமத்‌ தலத்திற்‌ 
றடாகமும்‌ நதியும்‌ ஓடையும்‌ முதல 
தண்புனற்‌ றீர்த்தங்க ளெவையும்‌ 
விடாதுசென்‌ றாடி மீண்டன னென்ன 
மேதகு காலவன்‌ நோக்கிக்‌ 
கடாவுதல்‌ புரிந்தான்‌ அப்பெரும்‌ தகைமை 
கட்டுரை செய்கென மாதோ. 4 


[ இப்பாடல்‌ முதல்‌ பத்தாம்‌ பாடல்‌ வரை பல தலங்களையும்‌ 
அவற்றின்‌ தீர்த்தங்களையும்‌ குறிப்பிடுகிறார்‌. கேதாரம்‌, 
காசி, பிரயாகை, கயை ஆய பதிகளில்‌ உள்ள 

தீர்த்தங்களிற்‌ படிந்து வந்தமை கூறல்‌ ] 
862 போற்றுகே தாரத்‌ திருமலை யதனிற்‌ . 
ன்‌ புட்கரங்‌ காசிமா நகரின்‌ 
ஏற்றுயர்‌ கொடியோ னருளென வீளங்கும்‌ 
இயன்மணிக்‌ கன்னிகைத்‌ தீர்த்தம்‌ 


கத்‌ உ உட்க பகத வட கரு ல ல கமர்‌. 
850 ஆதித்தியம்‌ - அதிதிபூசனை, தெற்றென - தெளிவாக, பகர்தி- 
கூறுவாயாக. 


851 வடாது - வடதிசையின்கண்‌ உள்ள, மேதகு - சிறந்த, கடாவுதல்‌ - 
வினாவுதல்‌, தகைமை - சிறப்பு, கட்டுரை செய்க - சொல்லுக, 
க: 35-396 


274 


நல்லூர்ப்‌ புராணம்‌ 


நாற்றிசை புகழும்‌ பிராகையி னதன்கண்‌ 
ஈளிபுனற்‌ நிருவேணி தீர்த்தம்‌ 

ஆற்றல்சால்‌ கயையின்‌ றென்புல வாணர்க்‌ 
கரும்புனற்‌ நீர்த்தமற்‌ றாமால்‌. (2 


[ அம்புசம்‌, மணிகடம்‌, சத்தாரணியம்‌ காளத்தி ஆயதலங்களின்‌ 


தீர்த்தங்களைக்‌ கூறுதல்‌ ] 


868 வயங்கலம்‌ புசத்தின்‌ வன்னிஈற்‌ நீர்த்தம்‌ 

மணிகூட மென்னுமத்‌ தலத்தின்‌ 

நயங்கெழு திரிபுட்‌ கரச்செழுந்‌ தீர்த்தம்‌ 
நாடுசத்‌ தாரணி யத்தின்‌ 

பயங்கெழு பிரம தீர்த்தம்போல்‌ முகரி 
பரவுகா எத்திமால்‌ வரையில்‌ 

வியந்திடும்‌ வளங்கூர்‌ பிரசமற்‌ றதன்கண்‌ 
மேதகு வருணமெய்த்‌ தீர்த்தம்‌. 6 


[ மாளவம்‌, வடாரணியம்‌, காஞ்சி, சிதம்பரம்‌ ஆய இடங்களில்‌ 


உள்ள தீர்த்தங்களைக்‌ கூறல்‌ ] 


854 மாளவ மதனிற்‌ சூரிய தீர்த்தம்‌ 

வடாரணி யத்தல மதன்கட்‌ 

கோளுலாய்‌ கதிர்வேற்‌ குகனெடுந்‌ தீர்த்தம்‌ 
குலவுசீர்‌ காஞ்சிமா நகரின்‌ 

தாளதா மரைகள்‌ ஏடவிழ்ந்‌ தலரும்‌ 
சருவதீர்த்‌ தஞ்சிதம்‌ பரத்தின்‌ 

பூளைவே ணியனவன்‌ தாளெனப்‌ பொலியும்‌ 
புகழ்சிவ கங்கையந்‌ தீர்த்தம்‌. ்‌ 7 


852 


858 


854 


புட்கரம்‌, மணிக்கள்னிகை, திருவேணி, சென்புனல்‌ இவை 
ஆங்காங்குள்ள தீர்த்தங்கள்‌, ஏற்றுயர்கொடி - இடபக்கொடி, 
பிராகை - பிரயாகை, தென்புலவாணர்‌ - பிதிரர்கள்‌, 
வள்னிகற்றீர்த்தம்‌ - அக்கினி தீர்த்தம்‌, திரிபுட்கரம்‌- தீர்த்தத்தின்‌ 
பெயர்‌, சத்தாரணியம்‌ - சப்தாரண்யம்‌, முகரி - நதியின்‌ 
பெயர்‌ (பொன்முகரி), பிரசம்‌ - தேன்‌. 

மாளவம்‌ - தேசத்தின்‌ பெயர்‌, கோள்‌ - ஒளி, தாளதாமரை - 
தண்டுகனோடு விளங்கும்‌ தாமர மலர்கள்‌, ஏடு - இதழ்‌, 
பூளை - பூளைப்பூ, வேணி - சடைஓுடி, 


கோபிதாரத்துவாசச்‌ சருக்கம்‌ 275 


( திருவெண்காடு, சாயாவனம்‌, இடைமருது, குடந்தை ஆய 
தலங்களின்‌ தீர்த்தங்களைக்‌ கூறுதல்‌ ] 
866 பரவுவெண்‌ காட்டின்‌ முக்குளத்‌ தீர்த்தம்‌ 

பிரமன்சா யாவன மதன்கண்‌ 

உரவுநீர்ப்‌ பொன்னித்‌ தடங்கட லதனுள்‌ 
உற்றிடும்‌ சங்கம தீர்த்தம்‌ 

கருவினை யகற்றும்‌ இடைமரு ததன்கண்‌ 
காருண்ய வமிர்தநற்‌ றீர்த்தம்‌ 

தரைபுகழ்‌ கும்ப கோணமற்‌ றதன்கண்‌ 
தண்புனல்‌ மாமகத்‌ தீர்த்தம்‌. 9 


[ மதுரை, தனுக்கோடி, பொதியமலை, சேரநாடு இவற்றில்‌ 
உள்ள தீர்த்தங்களைக்‌ கூறல்‌ ] 
866 மதுரையிற்‌ பொற்றா மரைராமீச்‌ சரத்தின்‌ 

மறிகடல்‌ பொருதனுக்‌ கோடி 

முதுதமிழ்‌ மலையத்‌ தடவரை யதன்கண்‌ 
முத்தெறி தரங்கநீர்ப்‌ பொருளை 

புதுமலர்ச்‌ சோலை யவ்வரைப்‌ பாங்கிற்‌ 
பொலிபுன லத்திமா தீர்த்தம்‌ 

கதிர்விடு சுடர்வேற்‌ சேரான்‌ னாட்டிற்‌ 
கரைபொரு வானிமா நதியே, 9 


[ வஞ்சுளேசுரம்‌, எற்கமாபுரம்‌, கூர்மபுரம்‌ சுந்தராசலம்‌ ஆய 
இடங்களினமைந்த தீர்த்தங்களைக்‌ கூறுதல்‌ ] 
857 வஞ்சுளே சுரத்தின்‌ மேற்றிசை யதன்‌ கண்‌ 
வயங்கொளிக்‌ கெற்கமா புரமற்‌ 
றெஞ்சலில்‌ புகழ்கூர்‌ மபுரம தன்கண்‌ 
இரும்புனற்‌ கேற்கவான்‌ குண்டம்‌ 


855 உரவு - வலிமை, கருவினை - பிறவித்துன்பம்‌, 

856 மறிகடல்‌ - அலை மடிந்து வீழும்‌ கடல்‌, மலையம்‌ - பொதியமலை, 
தரங்கம்‌ - அலை, பொருளை - தாமிரவருணிஈதி, அத்திமாதீர்த்தம்‌ - 
குல்சரதீர்த்தம்‌, 


28... நல்லூர்ப்‌ புராணம்‌ 


அஞ்சன மிடற்றான்‌ அருளினால்‌ நினைந்தேன்‌ 
ஆழ்புனற்‌ காவிரி நாட்டிற்‌ 

பிஞ்சுமா மதிதோய்‌ சுந்தரா சலத்திற்‌ 
பிரமாற்‌ நீர்த்த மொன்றுளதால்‌, 10 


[ சுந்தராசலத்தில்‌ மூன்றுநாள்‌ தங்கியிருந்தபோது ஓர்‌ அதிசயம்‌ 
நிகழ்ந்தது அதனைக்கேள்‌ எனத்‌ தேவதுதி காலவனிடம்‌ 
கூறல்‌ ] 


868 அப்பெரும்‌ தீர்த்தத்‌ தங்கியந்‌ திசையின்‌ 

அலர்கதிர்த்‌ தீர்த்த மொன்‌ றுளதால்‌ 

இப்பெரும்‌ புவனம்‌ முழுவதும்‌ போற்றும்‌ 
இயல்பின தத்தடத்‌ தீரத்‌ 

தொப்பரு முவப்பான்‌ மூன்றுநாள்‌ வதிந்தேன்‌ 
உற்றதோ ரதிசயங்‌ கண்டேன்‌ 

கப்பறு மனத்தாய்‌ அன்னது புகல்வேன்‌ 
காதலாற்‌ கேண்மதி யென்றான்‌. 11 


[ வைகைக்‌ கரையில்‌ உள்ள விசாலை௩கரை ஆண்டு வந்தவன்‌ 
கோவிதாரத்துவசன்‌ என்னும்‌ பாண்டிய மன்னன்‌ எனல்‌ ] 


869 தாளதா மரையின்‌ வனமலைத்‌ தெற்றித்‌ 

தடஞ்சினை வருக்கைமேற்‌ ராவி 

நாளிகே ரத்தின்‌ முப்புடைக்‌ குடக்காய்‌ 
நளிபுனல்‌ வீழ்ந்துகப்‌ புடைத்து 

வாளைபாய்ந்‌ துழக்கும்‌ வைகையந்‌ துறையின்‌ 
வளங்கெழு விசாலைமா நஈகராள்‌ 

கோளுலா மாளி யனையதிண்‌ டிறலான்‌ 
கோவிதா ரத்துவச னென்போன்‌. 12 


857 எற்கமாபுரம்‌, கூர்மபுரம்‌ இவை தலத்தின்‌ பெயர்கள்‌, அஞ்சனம்‌ - 
மை, அஞ்சனமிடற்றாள்‌ ஃ நீலகண்டன்‌, பிஞ்சுமாமதி - பிறைச்‌ 
சந்திரன்‌. 

858 அங்கியந்திசை - அக்கினித்திக்கு, கதிர்த்தீர்த்தம்‌ - குரியதீர்த்தம்‌, 
தீரத்து - கரையினில்‌, கப்பு - கவலை, 

859 வனம்‌ - குளம்‌, அலைத்தெற்றி - புறத்தே எற்றி, தடஞ்சினை - 
பெரிய கிளைகள்‌, வருக்கை - பலாமரம்‌, நாளிகேரம்‌ - தென்னை 
மரம்‌, முப்புடைக்குடக்காய்‌ - தேங்காய்‌, வாளை - வானை மீன்‌ 
வீசாலை - நகரின்‌ பெயர்‌, ஆனி - சிங்கம்‌, கோவிதாரத்துவசன்‌- 
அரசன்‌ பெயர்‌. 


கோபிதாரத்துவாசச்‌ சருக்கம்‌ 27" 


[ அவன்‌ சோழனை வென்று மிகச்‌ சிறப்பாக ஆண்டுவரும்‌ நாளில்‌ 
- ஒருநாள்‌ அகத்தியர்‌ அவனிடம்‌ வந்தார்‌ எனல்‌ ] 


660 வளவர்தம்‌ பெருமான்‌ தன்னெடும்‌ பொருது 

வாகை கொண்‌ டவன்மணித்‌ தோளிற்‌ 

களபவா சனைதோய்‌ தாதகி மாலை 
கவர்ந்துதன்‌ கயனெடுய்‌ கொடியின்‌ 

உளமலி பெய்த வெழுதிமே லுயர்த்தே 
யொன்னலர்க்‌ கடந்துவாழ்‌ நாளில்‌ 

தளவவான்‌ நகையாள்‌ பாகனே யனைய 
தமிழ்முனி யவன்மருங்‌ குற்றான்‌. 13 


[ ஊழ்வினைப்‌ பயனால்‌ அவன்‌ அவரை மதியாதிருக்கத்‌ தன்‌ 
மாணாக்கனை நோக்கி அவனைச்‌ சபிப்பாயக எனத்‌ தமிழ்‌ 
முனிவன்‌ கூறுதல்‌ ] 


861 மேலைநாட்‌ புரிந்த தீவினை யுருப்ப 

மெய்த்தவன்‌ தனக்குப்‌ சாரம்‌ 

மாலைவே லுழவன்‌ இழைத்தில னாகி 
மதித்திடா திருத்தலை நோக்கி 

நீலமாக்‌ கடலை யருந்தியோன்‌ றன்பால்‌ 
நின்றமா ணாக்கனை நோக்கி 

ஆலமே யனைய செயலுடை யிவனை 
அழன்றுநீ வைதியென்‌ றறைந்தான்‌. 14 


[ அகத்தியரின்‌ மாணாக்கன்‌ உடனே அம்மன்னனை வெகுண்டு 
தொழுநோயாற்றுன்புறுக எனச்‌ சபித்தான்‌ எனல்‌ ] 
862 கும்பமா முனிவன்‌ ஆணையா லவனும்‌ 
கொதித்துடன்‌ எழுந்துவெய்‌ துயீர்த்து 
வெம்பிநின்‌ னுடலம்‌ முழுவதும்‌ குட்ட 
வியாதியிற்‌ குளித்தியென்‌ றுரைத்தான்‌ 


860 வளவர்‌ - சோழர்‌, பொருது - போரிட்டு, களபம்‌ - சந்தனச்‌ 
சாந்து, தாதகி - ஆத்திமலர்‌, கயனெடுங்கொடி - மீன்கொடி, 
மலிபெய்த - உவப்பெய்த, ஒன்னலர்‌ - பகைவர்‌, கடந்து - வென்று, 
தளவம்‌ - முல்லை மலர்‌, வாள்‌ - ஒளி, தளவவான்‌ நகையாள்பாகன்‌ - 
சிவபிரான்‌, தமிழ்மூனி - அகத்தியன்‌. 

861 உருப்ப - வந்துசூழ, வேலுழவன்‌ - மன்னன்‌, ஆலம்‌ - ஈஞ்சு, 
அழன்று - சினந்து, வைதி- சபிப்பாயாக, அறைந்தான்‌ - கூறினன்‌, 


248 நல்லூர்ப்‌ புராணம்‌ 


நிம்பமா லிகையான்‌ நடு௩டுக்‌ குற்று 
நின்றனன்‌ நிற்றலும்‌ விரைவில்‌ 

இம்பரா னகைத்துக்‌ கண்புதைத்‌ தகல : 
எய்திய தப்பிணி மாதோ. 16 


[ அவ்வரசன்‌ தன்‌ நிலையைக்‌ கருதியும்‌ தனக்கு மகவின்மை 
கருதியும்‌ வருந்தினான்‌ எனல்‌ ] 
863 தேசுடைப்‌ பசும்பொன்‌ ஒளிதவிர்ந்‌ தன்னேன்‌ 

திவ்விய வுருவமும்‌ கருகி 

மாசுடைத்‌ தொழுநோய்‌ வலியினா லழுங்கி 
மனந்தளர்ந்‌ திரங்கிமா ழாந்து 

கேசமுக்‌ திறலும்‌ உலகெலாஞ்‌ செலுத்தும்‌ 
நிகரில்செங்‌ கோலும்வெண்‌ குடையும்‌ 

நாசமா யினவால்‌ சிறுவரு மின்றால்‌ 
நன்றுஈன்‌ றூழ்வினை யென்றான்‌. 26 


[ பெரியோரை அவமதித்தோர்‌ பெருந்துன்பமடைவர்‌ என 
மேற்கோள்காட்டி இப்புராண ஆசிரியர்‌ கூறுவது ] 


864 விரிதலைப்‌ பசும்பொன்‌ னுலகொருய்‌ காளும்‌ 
வேந்தனும்‌ வேற்றுரு வடைந்தான்‌ 
குரைகடல்‌ முழுதாள்‌ நிருபரி லொருவன்‌ 
கொலைத்தொழிற்‌ புலையனே யானன்‌ 
வரையினை யெடுத்த இலங்கைய ரிறையும்‌ 
மவுலிபத்‌ திழந்துமாய்க்‌ தனனால்‌ 
பெரியவர்‌ தம்மை யவமதித்‌ தொழுகும்‌ 
போதைய ருய்தல்மற்‌ றுளதோ. 17 


862 கும்பமாமுனி - தமிழ்முனி, குளித்‌ தி - மூழ்குவாயாக, 
நிம்பமாலிகை - வேப்பமாலை, இம்பர்‌ - இவ்வுலகத்தவர்‌, அப்பிணி- 
சாபத்தால்‌ நேர்ந்த குட்டகோய்‌, 

8698 தேசு - ஒனி, திவ்விய - மேலான, மாசு -குறை, மாழாந்து - 
மயங்கி, சிறுவருமின்றால்‌ - ஆட்சிபுரிதற்குப்‌ புத்திரரும்‌ இல்லையே, 
கன்று நன்று - குறிப்புமொழி தீது தீது என்றபடி அல்லது, கன்று - 
பெரிது என்றுமாம்‌. 

864 விரிதலை - விரிந்த இடத்தையுடைய, வேந்தன்‌ - இந்திரன்‌, 
பேதையர்‌ - அறிவிலிகள்‌, 


கோபிதாரத்துவாசச்‌ சருக்கம்‌ 279 


[மன்னன்‌ அகத்தியரிடமே பணிந்து பொறுத்தருள்‌ 
வேண்டுதல்‌ ] 
666 சிறியவர்‌ பிழைத்தல்‌ பொறுத்திடல்‌ பெரியோர்‌ 
செய்தியென்‌ பதுதிண்ண மாமால்‌ 
உறுதவன்‌ றவனைக்‌ குறுகிநாம்‌ வணங்கி 
உய்வகை புரிதியென்‌ நிரப்பின்‌ 
மறைவலா னவனே யிரங்கியிப்‌ பிணிக்கு 
மாற்றுமின்‌ றுரைப்பனென்‌ றடுத்து 
நறுமலர்‌ தூவி அடி.பணிந்‌ திடலும்‌ 
நற்றவன்‌ றண்ணளி சுரந்தே, 28 
[ நல்லூரில்‌ உள்ள சூரிய தீர்த்தத்தில்‌ மூழ்கி இறைவனை 
வழிபடின்‌ இச்சாபம்‌ நீங்குமென அவர்‌ அருளல்‌ ] 
866 பொன்னிமா நதிக்குத்‌ தென்கரை யதன்கண்‌ 
பொருந்திய சுந்தரா சலத்திற்‌ 
றுன்னிய சோதிக்‌ கதிரவன்‌ நீர்த்தந்‌ 
துலங்கிய தத்தட மதனின்‌ 
மன்னிநீ மூழ்கி யிறைவனைப்‌ போற்றின்‌ 
மாசெலாந்‌ தவிர்ந்துறு நோயும்‌ 
நின்னைவிட்‌ டகலும்‌ மேனியும்‌ பசும்பொன்‌ 
நிறமுமுன்‌ போல்வரு மன்றே, 19 


[ மன்னவன்‌ நல்லூர்‌ சென்று கதிர்த்தடத்தில்‌ மூழ்க இறைவன்‌ 
அவனுக்கு அருள்‌ புரிதல்‌ ] 
867 என்றவ னியம்ப வரசனும்‌ வணங்கி 
ஏந்தலை விடைகொண்டவ்‌ வாறு 
சென்றனன்‌ இரவி தீர்த்தநீர்ப்‌ படிந்து 
சிற்பரன்‌ ருளினைப்‌ போற்றி 


865 செய்தி- செயல்‌, திண்ணம்‌ - உறுதி, உறுதவன்றவன்‌ - முனி 
வரின்‌ முனிவனாகிய அகத்தியன்‌, புரிதி - அருள்வாயாக, மறை - 
வேதம்‌, ஈற்றவன்‌ - அகத்தியன்‌. 

866 மன்னி - நிலைத்து, மாசு - பெரியாரைப்‌ பிழைத்த குற்றம்‌, மேளி- 
உடம்பு, 


980 நல்லூர்ப்‌ புராணம்‌ 


நின்றனன்‌ நிற்ப நிருமல னருளி 
நின்னுடை மாசெலாமர்‌ தவிர்த்தேம்‌ 

பொன்‌ றுத லிகந்த காஞ்சன மென்னப்‌ 
பொலிககின்‌ னுருவெனப்‌ புகன்றான்‌. 20 


[ ஆகலின்‌ இரவிதீர்த்தத்தின்‌ பெருமை கூற ஒண்ணாது 
எனத்‌ தேவதுதி கூறுதல்‌ ] 


868 தம்பிரான்‌ புகலு மக்கண மன்னோன்‌ 

சார்ந்தவன்‌ பிணியெலாம்‌ நீங்கி 

உம்பராற்‌ போற்றும்‌ உருவமாங்‌ கெய்தி 
உய்ந்தன னத்தலம்‌ போல 

இம்பர்மீ துளதோ இரவிபுட்‌ கரணி 
யென்னவோர்‌ தீர்த்தமொன்‌ றளதேோ 

நம்பனார்‌ கருணை யளவையா ருரைப்பார்‌ 
நான்முகற்‌ குஞ்சொல வரிதால்‌. 21 


[ இச்சரிதம்‌ கேட்டவர்‌ அத்தடத்திற்படிந்த பலனைப்‌ பெறுவர்‌ 
எனல்‌ ] 


869 இன்னணம்‌ தேவ துதிதுதித்‌ திரவி 

யிரும்புனற்‌ நீர்த்தமாக்‌ காதை 

தன்னிகர்‌ தவத்துக்‌ காலவற்‌ குரைத்தான்‌ 
சாந்தமா ரம்முனி வரனும்‌ 

பின்னலஞ்‌ சடிலத்‌ திறைவன தருளின்‌ 
பெற்றியை நினைந்தக மலர்ந்தான்‌ 

பன்னுமிச்‌ சரிதங்‌ கேட்பினும்‌ அந்நீர்‌ 
படிந்துளோர்‌ பதம்பெறு குவரால்‌, 22 


கோவிதாரத்துவசச்‌ சருக்கம்‌ முற்றும்‌ 


867 சிற்பரன்‌ - சிவன்‌, நிருமலன்‌ - இறைவன்‌, பொன்றுதல்‌ - அழிதல்‌, 
இகந்த - 8ீங்கிய, காஞ்சனம்‌ - பொன்‌, பொலிக - விளங்குக. 

868 வன்பிணி - குட்ட நோய்‌, உம்பர்‌ - தேவர்கள்‌, நம்பர்‌ - 
இறைவன்‌. 

869 பெற்றி - அருள்‌ அந்$ர்‌ - இரவிதீர்த்தம்‌, பதம்‌ - புண்ணிய 
பலன்‌. ்‌ த 


இருபத்தோராவது 
பிரமதேவர்‌ நாரதர்க்குத்‌ க்‌ விசிட்ட 
முரைத்த சருக்கம்‌ 


[ பிரமன்‌ நாரதற்கு நல்லூர்‌ மான்மியங்கூறிய வரலாற்றை 

முனிவர்‌ கேட்கச்‌ சூதன்‌ கூறல்‌ ] 

( சந்தக்கலித்‌ தாழிசை ) 
870 பண்டைச்சதுர்‌ மறையோரிசை 

பயில்மாரத முனிவர்க்‌ 

கண்டர்க்கிறை நல்லூரியல்‌ 
அயனேதிய சரிதங்‌ 

கொண்டிப்பொழு துரைசெய்கெனக்‌ 
கோதந்தவிர்‌ சூதன்‌ 

துண்டப்பிறை முடியானடி 
தொழுதன்பொடு சொல்வான்‌. 1 


[ நல்லூரில்‌ நிகழும்‌ அதிசயங்களைக்‌ கண்ட நாரதன்‌ அத்தலத்தின்‌ 
சிறப்பைப்‌ பிரமனிடம்‌ கேட்டுத்‌ தெளிய எண்ணுதல்‌ ] 
871 விண்ணம்புவி தலமெங்கணும்‌ 
மேவுந்தவ முனிவன்‌ 
நண்ணுந்தல நதியா திய 
நாடித்தொழு தாடி 
எண்ணந்தரு மிறும்பூதொன்று 
கண்டீதெனத்‌ 'தேர்வான்‌ 
தண்ணங்கம லத்தோனடி 
சார்ந்தான்‌ நெறிசேர்ந்தான்‌. 2 


870 அண்டர்க்கு இறை - சிவபிரான்‌, அயன்‌ - பிரமன்‌, கோதம்‌ - 
குற்றம்‌. 
871 விண்ணம்‌ - தேவ உலகம்‌, புவி - மண்ணுலகம்‌, ஆதிய - 
முதலியவற்றை, இறும்பூது - வியப்பு, ட வ்க்தித - தெரிந்து 
* கொள்ள, கமலத்தோன்‌ - பிரமன்‌, 


202 நல்லூர்ப்‌ புராணம்‌ 


[ நாரதர்‌ பிரமதேவரிடம்‌ சென்று வணங்கிக்‌ கூறுதல்‌ ] 


879 வீணைத்தவ முனிவேதியன்‌ 

வேரிக்கம லத்தாள்‌ 

யாணர்க்கொழு மலர்தூவியி 
றைஞ்சிப்புக ழேகத்திச்‌ 

சேணிற்பொலி பொன்னிக்கரை 
தெள்பாங்கரின்‌ வரையொன்‌ 

ரூணிக்கன கச்சோதிய 
தாகிப்பொலி தருமால்‌. 3 


[ இதுவுமது ] 
873 அதன்மீதொரு லிங்கஞ்சுவை 
யமுதத்துரு வாகி 
விதமைந்துடை கிறமொன்றுவி 
எங்கித்தனி வைகும்‌ 
புதுவேரிம ணக்குந்தெளி 
புனல்வாவியு மொன்று 
முதுவானவ ! வுளத்தாலதின்‌ 
முழ்கிச்சில தூயோர்‌ 4 


[ பிரமதேவர்‌ நாரதரிடம்‌ ஈல்லூர்ச்‌ சிறப்பைக்‌ கூறத்‌ 
தொடங்குதல்‌ ] 
874 மன்னுஞ்சிவக்‌ குறியன்னதை 
வந்தித்திசை பாடித்‌ 
துன்னும்படி வத்தோடுமத்‌ 
துறக்கம்புகு கின்றார்‌ 


$72 வேரிக்கமலம்‌ - தேனிறைந்த தாமரை, யாணர்‌ - புதிய, சேண்‌ - 

நெடுந்தூரம்‌, வரை - சுந்தராசலம்‌, ஆணிக்கனகம்‌ - ஆணிப்பொன்‌ 
78 விதம்‌ - வண்ண வகை, புதுவேரி - புதுத்தேன்‌, முதுவானவ - 
, தேவர்கள்‌ மூத்தவனே ! உளத்தால்‌ - உண்மைப்‌ பற்றோடு, 


பிரமதேவர்‌ நாரதர்க்குத்‌ தலவிசிட்டமுரைத்த சருக்கம்‌ 288 


பொன்னங்கம லத்தோயிறும்‌ 
பூதங்கது புகல்வாய்‌ 
என்னும்பொழு தவளப்பதி 
இயல்கேளென விசைப்பான்‌. 6 


[ அவுணர்கள்‌ போருக்கெழுந்தபோது தேவர்கள்‌ திருமாலிடம்‌ 


874 
875 


8768 


குறையிரப்பச்‌ சென்றதைப்‌ பிரமன்‌ கூறுதல்‌ ] 
575 விம்மாவிகல்‌ புரியாவரும்‌ 
விறல்வாட்படை யவுணர்‌ 
தம்மோடமர்‌ மலைந்தேவலி 
சாய்ந்தோடிய வாஜேர்‌ 
எம்மாதிர மும்போய்நமை 
எய்திக்குறை யிரப்ப 
அம்மாமுடி யிமையோரொடும்‌ 
அரிதன்னுல கடைந்தோம்‌, 6 


[ திருமால்‌ வீற்றிருக்கும்‌ சிறப்பு ] 
( அறுசீர்‌ ஆசிரிய விருத்தம்‌ ) 
876 ஈஞ்சரா வணையிற்‌ றீம்பால்‌ 
நளிகடல்‌ நாப்பண்‌ நீடும்‌ 
விஞ்சுபே ருலக மீன்ற 
மேதகு நாபி யோடும்‌ 
தஞ்சம்யா வர்க்கு மாகும்‌ 
தாளுங்கைத்‌ தலமுங்‌ கண்ணும்‌ 
கஞ்சமாட்‌ போது பூத்த 
கருங்கடல்‌ தன்னைக்‌ கண்டோம்‌, 7 


சிவக்குதி - சிவலிங்கம்‌, படிவம்‌ - சிவரூபம்‌, இயல்‌ - மாண்பு. 
விம்மா - விம்மி (தளர்ந்து), இகல்புரியாவரும்‌ - பேரரிடவரும்‌, 
விறல்‌ - வெற்றி, மலைந்து-போரிட்டு, வலி இழந்து, சாய்ந்து - 
தோற்று, மாதிரம்‌ - திக்கு, குறையிரப்ப - வேண்ட, அரி- 
திருமால்‌, உலகு - வைகுந்தம்‌. 

ஈஞ்சரா - ஈஞ்சுடைய நாகம்‌ (சேடன்‌), விஞ்ச - மேலோன, நாயி - 
உக்தி, கஞ்சமாட்போது - தாமரைப்‌ புதுமலர்‌, கருங்கடல்‌ 
போலும்‌ திருமால்‌, 


294 நல்லூர்ப்‌ புராணம்‌ 
[ வணங்கி நின்ற தேவர்களை வந்த காரணத்தை திருமால்‌ 
வினாவுதல்‌ ] 
877 காண்டலும்‌ வணங்கிப்‌ போற்றிக்‌ 
கரகம லங்கள்‌ கூப்பி 
வேண்டியாம்‌ நிற்கும்‌ ஏல்வை 
வெள்வளை யேந்தும்‌ மாயன்‌ 
ஈண்டுவந்‌ தடுத்த தென்கொல்‌ 
இமையவர்‌ யாரு மென்ன 
மூண்டவான்‌ கருணை தன்னான்‌ 
மொழிந்தனன்‌ மொழித லோடும்‌ 8 
[ தேவர்கள்‌ அவுணர்களை வெல்லுதற்குரிய சூழ்ச்சியை அறிவிக்க 
வேண்டுமென அரியிடம்‌ கேட்டல்‌ ] 
878 வண்ணவன்‌ பவளச்‌ செவ்வாய்‌ 
வார்கடல்‌ வயிறு வாய்த்த 
பெண்ணமு துகந்த மாயன்‌ 
பேரருள்‌ முகத்தை நோக்கி 
விண்ணவர்‌ குழாங்க ளெல்லாம்‌ 
வெய்யகா ரவுணர்‌ போரிற்‌ 
றுண்ணென வுடைந்தார்‌ வெல்லும்‌ 
சூழ்ச்சி சொல்வா யென்றே. 9 
[ திருமால்‌ பூவுலகில்‌ தென்கயிலாயம்‌ என்னும்‌ சிறந்ததோர்‌ 
தலமுண்டெனக்‌ கூறல்‌ ] 
879 நிலம்புகழ்‌ பொன்னித்‌ தென்பால்‌ 
நிலவளங்‌ கனிந்து மல்கும்‌ 
வலஞ்சுழி யதற்குக்‌ கன்னி 
வான்றிசை மருங்கி னக 


877 கரகமலம்‌.- கைத்தாமரை, ஏல்வை - எல்லை (காலம்‌), வனை - 
சங்கு, யாரும்‌ - யாவரும்‌, வான்‌ - தூய சிறந்த. : 

878. கடல்‌ வயிறு வாய்த்த பெண்ணமுது - இலக்குமி, வெய்ய ' - 
கொடிய, கார்‌ - கரிய, துண்ணென விரைவாக, உடைந்தார்‌ - 
தோற்றார்‌. 


பிரமதேவர்‌. நாரதர்க்குத்‌ தலவிசிட்டமுரைத்த சருக்கம்‌ 285 


௩. நலந்தரு. காசி யென்றோர்‌ 
கற்றல மதன்கண்‌ உற்றோர்‌ 
சிலம்புள்‌ தாகுங்‌ கேண்மின்‌ 
தெக்கணக்‌ கயிலை யென்றே. 10 


[ ஆண்டு இறைவன்‌ லிங்கமூர்த்தியாய்‌ எழுந்தருளியுள்ளான்‌ 
எனல்‌ ] 
880 காசியே யனைத்து ஈல்குங்‌ 

கயிலையு மவணே யாகிற்‌ 

பேசுவ தெவன்கொ லெல்லாப்‌ 
பேறும்நீர்‌ பெறுதல்‌ திண்ணம்‌ 

மாசினை யெவர்க்குக்‌ தீர்க்கும்‌ 
வகையின லெங்கோ னங்குத்‌ 

தேசுடை யிலிங்க மாகிச்‌ 
சேர்ந்தினி துறைவ னன்றே, 11 


[ இறுதிக்‌ காலத்தில்‌ ஆண்டுள்ள உயிர்கட்கு இறைவன்‌ 
பிரணவ மந்திரத்தை ஓதி ஆட்கொள்வான்‌ எனல்‌ ] 
881 மரணகா லத்தி னாங்கு 
வைகுமன்‌ னுயீர்கட்‌ கெல்லாம்‌ 
பிரணவ மனுவை யையன்‌ 
பெற்றியி னுபதே சிப்பான்‌ 
-திரமது வாகை யாலே 
செய்தவர்‌ பலரு மந்தப்‌ 
புரமதி லுற்று வாழ்வார்‌ 
புகலுவ தினிமற்‌ றுண்டோ. 12 


879 வலஞ்சுழி - திருவலஞ்சுழித்‌ தலம்‌, உற்றோர்‌ - (உத்து 4. ஒரு) 
பொருந்திய ஒரு, சிலம்பு - மலை, தெக்கணம்‌ - தெற்கு. 

880 அனைத்து (அனையது) - ஒத்தது,  அவணே - அவ்வீடத்ததே, 
பேறும்‌:- செல்வமும்‌, எங்கோன்‌ - சிவபிரான்‌, 

881 வைகும்‌ - வாழ்கின்ற, மனு - மந்திரம்‌, பெற்றி - கருணை, திரம்‌ 
(ஸ்திரம்‌) நிலைபேறுடையது, செய்தவர்‌ - a தவமுடையவர்‌ - 
(செய்தவர்‌ வினைத்தொகை) புரம்‌ - ஊர்‌. 


எனம. ள்‌ 


286 நல்லூர்ப்‌ புராணம்‌ 


[ இரணியனை வெல்ல்‌ யான்‌ அங்குச்சென்று அவ்விறைவனை 
வழிபட்டமையைக்‌ கூறுதல்‌ ] 
889 வெய்யபே ரிரணி யன்றன்‌ 

வெற்றியை வேண்டி யாமய்‌ 

கையனை வணங்கிப்‌ போற்றி 
ஆற்றல்பெற்‌ றவனை. வென்றோம்‌ 

உய்யுமா றும்பர்‌ நீரும்‌ 
ஓங்குகா விரியின்‌ மூழ்கித்‌ 

துய்யவத்‌ தலத்தின்‌ மேவித்‌ 
தோன்றலை யருச்சித்‌ தேத்தி 13 


[ நீவிர்‌ ஆங்குச்சென்று வழிபடின்‌ வேண்டியதை யடைவீர்‌ 
எனத்‌ திருமால்‌ கூறல்‌ ] 
683 மும்முறை வலங்கொண்‌ டையன்‌ 

மூளரியங்‌ கழல்சே வித்துச்‌ 

செம்மையின்‌ நந்தி முன்னம்‌ 
சேர்ந்தெழுத்‌ தைந்தும்‌ ஓதின்‌ 

நும்மனத்‌ துவந்த வெல்லாம்‌ 
கொடிவரை யடைவி ரென்ன 

எம்மையீன்‌ றெடுத்தோன்‌ கூறி 
இனையன பலவுஞ்‌ சொழற்றான்‌. 14 


[ என்னென்ன வேண்டுமோ அதற்கு வேண்டிய மந்திரம்‌ இது 
எனத்‌ தேவர்களுக்கு அவன்‌ விளக்குதல்‌ ] 
884 வாகையுந்‌ திருவும்‌ வேண்டின்‌ 
மாயாபீ சத்தி னேடும்‌ 
ஓகைகூர்‌ வசியம்‌ வேண்டின்‌ 
உறுங்காம பீசத்‌ தோடும்‌ 


882 வெய்ய - கொடிய, ஆற்றல்‌ - வலிமை, துய்ய - தூய்மையுடைய, 

888 முளரி - தாமரை, கழல்‌ - பாதங்கள்‌ (அகுபெயர்‌), எழுத்தைந்து - 
பஞ்சாக்கரம்‌, கொடிவரை - நொடிப்பொழுது, எம்மை என்றது 
பிரமதேவன்‌. 


பிரமதேவர்‌ நாரதர்க்குத்‌ தலவிசிட்டமுரைத்த சருக்கம்‌ 287 


மோகந்தீர்‌ விஞ்சை வேண்டின்‌ 
மொழியும்‌ வாங்மயபீ சத்தோ 
டேகமா னதரே யாயும்‌ 
இயம்புமைந்‌ தொழுத்தே யென்றாள்‌. 15 


[ அவற்றைக்‌ கேட்டுக்கொண்டு தேவர்கள்‌ விடைபெற்றார்கள்‌ 


எனல்‌ ] : 


886 என்றவன்‌ பகர யாமும்‌ 

இமையவ ரோடு மீண்டு 

நன்றறி புலவிர்‌ நல்லூர்‌ 
நாதனை வணங்கி யேத்திக்‌ 

குன்றெனத்‌ திரண்ட திண்டோட்‌ 
கொலைத்தொழி லவுணர்‌ தம்மை 

வென்றுநீர்‌ வாழ்திர்‌ என்றேம்‌ 
விண்ணவர்‌ விடைகொண்‌ டாரால்‌. 28 


[ தேவர்கள்‌ நல்லூரையடைந்து இறைவனை வழிபட்டு 
அவுணர்களை வென்று இன்புற்றார்கள்‌ எனப்‌ 
பிரமன்‌ கூறுதல்‌ ] 
886 மணமலி சோலை சூழ்ந்த 
வளங்கெழு ஈல்லூ ரெய்திக்‌ 
கணமலை யரசன்‌ பாவைக்‌ 
கணவனைத்‌ தொழுது போற்றி 
இணையெரி யிமையோ ரெல்லாம்‌ 
மீண்டுபோ ரவுணர்‌ தம்மை 
நிணமலி படையால்‌ வெள்று 
நிகரிலாச்‌ செல்வ முற்றார்‌. 17 


884 


885 


வாகை - வெற்றி, திரு - செல்வம்‌, மாயா - சக்கி, பீஜம்‌ -. 
பீஜாட்சரம்‌, மோகம்‌ - பற்று, மானதர்‌ - மனத்தினுச்சரிப்பவராய 
ஞானியர்‌. ல 

பகர - சொல்ல, புலவீர்‌ - ஞானமுடையீர்‌ | என்றேம்‌ என்று 
கூறினேம்‌. ்‌ 

மலி - மிக்க, கணமலை - இமயமலை ஈண்டு - ஈண்டும்‌ - கெருங்கிக்‌ 
குழுமிய, நிணம்‌ - கொழுப்பு, படை  போர்க்களுமி, 


288 te. நல்லூர்ப்‌ புராணம்‌ 


[ நல்லூரின்‌ பெருமை அளவிட முடியாதகலின்‌ ஆண்டுச்‌ 
சென்று வழிபடுவோர்‌ பொன்னுலகெய்துவதில்‌ 
வியப்பில்லை எண] த்க்‌ 
857 இன்னன வரங்க ளெல்லாம்‌ 
எய்துமத்‌ தலத்தின்‌ மேன்மை 
முன்னவ னன்றி யாரோ 
மொழிவரத்‌, தலத்தி னங்கண்‌ 
மன்னிய தீர்த்த மாடி 
வள்ளலை வணங்கும்‌ மாந்தர்‌ 
பொன்னுல கெய்துமாறு 
புதுமைத்தோ புகழ்மைத்‌ தன்றால்‌. 18 
[நாரதன்‌ நல்லூரின்‌ பெருமையறிந்து மகிழ்ந்து சென்றான்‌ எனல்‌ ] 
888 மலர்மிசை யுறைவோன்‌, ஏந்தும்‌ 
மகதயாழ்‌ முனிவர்க்‌ கிவ்வா 
2 றலர்தரு கருணே தன்னால்‌ 
்‌ அடைவுறப்‌ பகர்ந்தா னன்னோன்‌ 
தலமுழு தளித்தோன்‌ செய்ய 
சரணபங்‌ கயங்கள்‌ போற்றி 
இலவவா யுமையாள்‌ பங்கன்‌ 
இன்னருள்‌ வியந்து சென்றான்‌. 19 
[ இச்சரிதம்‌ கேட்டோர்‌ எய்தும்‌ பலன்‌ கூறுதல்‌ ] 
889 படித்தவிச்‌ சரிதந்‌ தன்னை 
பகர்ந்துளோர்‌ இருந்து கேட்டோர்‌ 
அடுத்தபே ரன்‌ பிலே 
யகலத்தில்‌ வரித்தல்‌ செய்வோர்‌ 
கொடைத்திற லரச ராகிக்‌ 
குவலயம்‌ முற்றுங்‌ காத்துச்‌ 
சுடர்படைக்‌ குலிசன்‌ போலத்‌ 
துறக்கரா டாள்வ ரன்றே. 90 
பிரமதேவர்‌ காரதர்க்குத்‌ தலவிசிட்ட முரைத்த சருக்கம்‌ முற்றும்‌. 
887 மன்னிய - நிலைபெற்று விளங்கும்‌, வள்ளலை - இறைவனை. 
888 முனிவர்‌ - நாரதர்‌, அடைவுற - முறையாக, தலம்‌ஃ உலகம்‌, 


:889 அகலத்தில்‌ வரித்தல்‌ செய்வோர்‌ - உள்ளத்தில்‌ நிலைபெறச்செய்து 
சொஸ்லொச்‌, அகலம்‌ நெஞ்சு, குலிசன்‌ - இந்திரன்‌. - 


இருபத்திரண்டாவது 
“மாயவனருச்சனைச்‌ சருக்கம்‌ 
[ இரணியனை வெல்லத்‌ திருமால்‌ இத்தலத்தில்‌ வழிபட்ட 
வரலாற்றைக்‌ கூறுகென முனிவர்‌ வேண்டச்‌ சூதமுனிவர்‌ 
கூறத்‌ தொடங்குதல்‌ ] 
( கலித்துறை ) 
890 வேதன்‌ றனையருள்‌ மலர்கா 
பியினன்‌ விறல்‌ கூரும்‌ 
கோதம்‌ தருமிர ணியனைப்‌ 
பொருது குமைத்‌ தெற்றும்‌ 
நாதன்‌ பதமலர்‌ பரவுஞ்‌ 
சரிதம்‌ ஈவிற்றென்னச்‌ 
சூதன்‌ பழமையர்‌ மகிழும்‌ 
படியது சொல்கின்றான்‌. 


[ தேவர்களை வென்று அவர்களஞ்சுமாறு விளங்கினான்‌ 
இரணியன்‌ எனல்‌ ] 
891 கடல்சுற்‌ றியநில வுலகும்‌ 
மலர்கற்‌ பககாடும்‌ 
உடன்மொய்த்‌ தடிதொழ அமரிற்‌ 
பகைஞர்‌ உடைந்தோடச்‌ 
சுடர்விட்‌ டெரிமணி மவுலிக்‌ 
கடவுளர்‌ தொழகாளும்‌ 
அடல்பெற்‌ நறிகல்புரி யிரணியன்‌ 
என்றோர்‌ அசுரேசன்‌, 


2 


es அ அன டல ட i rT ப வப பற்‌ 
890 வேதன்‌ - பிரமன்‌, மலர்காபி - தாமரை போன்ற உந்தி, விறல்‌ - 
வெற்றி, கோதம்‌ - துன்பம்‌, குமைத்து - அழித்து, அதுஃ 


அவ்வரலாற்றை. 


891 கற்பககாடு - தேவலோகம்‌, அமரில்‌ - போர்க்களத்தில்‌, அடல்‌ _ 


வலிமை, 


290 நல்லூர்ப்‌ புராணம்‌ 


[ தன்னுடைய நாமமே மந்திரமாக யாவரும்‌ தன்னையே 
வழிபட வேண்டுமென ஆணையிட்டு இரணியன்‌ 
கொடுங்கோல்‌ புரிந்தான்‌ எனல்‌ ] 
692 மறையிற்‌ புகல்தரு மனுவெத்‌ 
துணையும்‌ மறந்தேகப்‌ 
பறையிட்‌ டுலகுத னாமம 
தொன்றே பகர்கென்ன 
முறையிட்‌ டறநெறி பிறழக்‌ 
குவலயம்‌ மூன்றுந்தாம்‌ 
திறையிட்‌ டமரா நெடிது 
கொடுங்கோல்‌ செயுநாளில்‌ 3 


[ தேவர்கள்‌ திருமாலிடம்‌ சென்று முறையிடல்‌ ] 
( அறுசீர்‌ விருத்தம்‌ ) 
893 நிரந்தர மவுணர்‌ தம்மால்‌ 
நிலைதொலைந்‌ திடுக்க ணெய்திப்‌ 
புரந்தரன்‌ முதல தேவர்‌ 
புலம்பிநொம்‌ திரங்கி யேங்கி 
அரந்தைவேர்‌ களைந்து போக்கி 
யஞ்சலென்‌ நுலகங்‌ காக்கும்‌ 
வரந்தரு மாயன்‌ றன்பால்‌ 
வந்தனர்‌ வருத லோடும்‌. 4 


[ இதுவுமது ] 


894 செங்கண்மா லருளின்‌ நோக்கித்‌ 
தேவரை வருக வென்ன 
இங்குடீர்‌ வந்த தென்கொல்‌ 
இயம்புமின்‌ என்று கூற 


892 மனு - மந்திரங்கள்‌, பறையிட்டு - முரசடித்து முழக்கி, தன்‌ 
நாமம்‌ - இரணியன்‌ என்னும்‌ பெயர்‌, பகர்கென்ன - மந்திரமாகச்‌ 
சொல்லுக என்று, முறை- கட்டளை, திறையிட்டு - அடிமைப்‌ 
படுத்தி, அமரா - அமர்ந்து. 

898 புரந்தரன்‌ - இந்திரன்‌, அரந்தை - அயரம்‌, மாயன்‌ - திருமால்‌. 


மர்யவன்ருச்சனைச்‌ சருக்கம்‌ 291 


அய்கண்வா னுலக மாதி 
உலகங்கள்‌ அனைத்து மேலாம்‌ 
பொங்கிமீ தெழுந்தா லென்னப்‌ 
பொருதிர ணியன்கைக்‌ கொண்டான்‌. 2] 


[ இதுவுமது ] 


895 வெய்யபோ ரவுணன்‌ நாமம்‌ 

அல்லது வேறு நாங்கள்‌ 

அய்யவோ துதலுக்‌ கஞ்சி 
யலமந்து திரிந்தோ மென்றார்‌ 

பையரா வணையிற்‌ றுஞ்சும்‌ 
பண்ணவ வெண்ணில்‌ காலம்‌ 

நையுமா றவன்செய்‌ தீமை 
நாவினால்‌ ஈவிலற்‌ பாற்றோ. 6 


[ தேவர்களின்‌ குறையைக்‌ கேட்ட திருமால்‌ விளம்பத்‌ 
தொடங்கல்‌ ] 


896 விண்ணுல கிழந்து நாங்கள்‌ 
மெலிந்திடு மிடும்பை தீர 
அண்ணலய்‌ கலுழப்‌ பாக 
அருள்சுரம்‌ தளிக்க வென்னாப்‌ 
பண்ணவர்‌ மவுலி சாய்த்துப்‌ 
பதயுகம்‌ வணங்கிப்‌ போற்ற 
வண்ணப்பூம்‌ துளவத்‌ தாமன்‌ 
வாய்மலர்ந்‌ தினைய சொன்னான்‌. 7 
894 என்னா - என்று கூறி, 
895 அலமந்து - மனந்தடுமாறி, பையரா - படங்களை உடைய பாம்பு, 
பண்ணவ - தேவனே | 
896 இடும்பை - துன்பம்‌, கலுழப்பாக - கருடனை வாகனமாகச்‌ 
செலுத்துபவனே | பதயுகம்‌ - இணையடிகளை, துளவத்தாமன்‌ - 
துளசிமாலையணியும்‌ திருமால்‌, , 


202 நல்லூர்ப்‌ புராணம்‌ 


[நான்‌ இறைவனருள்‌ பெற்று ஈரசிங்கமாய்ச்‌ சென்று 
இரணியனை யழிப்பேன்‌ எனத்‌ திருமால்‌ கூறல்‌ ] 
897 பரசிவ னருளி னாலே 
பண்ணவர்‌ கேண்மி னின்னே 
நரசிங்க ரூபமெய்தி 
நாமவன்‌ றன்னை வீட்டி 
விரைசெறி தருவின்‌ நீழல்‌ 
மேவீநீர்‌ மெலிவொன்‌ நின்றி 
அரசுவீற்‌ நிருக்கும்‌ வண்ணம்‌ 
அருளூதும்‌ அஞ்ச லென்றான்‌, 8 
[ தேவர்கள்‌ மகிழ்ந்து செல்லத்‌ திருமால்‌ நல்லூரை எய்தினான்‌ 
எனல்‌ ] 
898 என்றது மிமையோ ரெல்லாம்‌ 
இணையடிக்‌ கமலம்‌ போற்றிச்‌ 
சென்றனர்‌ மகிழ்ச்சி பூத்தார்‌ 
தேசுலாந்‌ திகிரிச்‌ செங்கை 
பொன்றிக மாகத்‌ தானும்‌ 
புராந்தக னருளி னாலே 
வென்றிகொண் டடுவ னென்ன 
விளங்குகல்‌ லூரில்‌ வந்தான்‌. 9 


[ நல்லூரிறைவனைத்‌ திருமால்‌ ஆயிரம்‌ ஆண்டுகள்‌ 
அருச்சித்து வழிபட்டமை கூறல்‌ ] 
899 வந்தமால்‌ பிரம : தீர்த்த 
வண்புன லதனில்‌ மூழ்கிச்‌ 
சுந்தரே சனைவம்‌ தித்துச்‌ 
சருதிறூல்‌ சொன்ன வாற்றால்‌ 


897 வீட்டி - வீழ்த்தி அழித்து, விரைசெறி - மணம்‌ நிறைந்த, தரு- 
கற்பகத்தரு, 
898 திகிரி - சக்கரம்‌, பொன்‌ - இலக்குமி, திகழ்‌ ஆகம்‌ - விளங்கு 


கின்ற மார்பு, புராம்தகன்‌ - திரிபுரத்தை அழித்தவனாகிய 
சிலபீரான்‌, அவள்‌ - சிகால்லுவேன்‌. 


மாயவனருச்சனைச்‌ சருக்கம்‌ ௨95 


புந்தியின்‌ மகிழ்ச்சி பொங்கப்‌ 
பூசனை தேவ யாண்டில்‌ 


அந்தமில்‌ பதிற்று நூறாண்‌ 
டருச்சனை புரிந்தான்‌ மன்னே. 10 


[இறைவன்‌ அவனுக்கு மகிழ்ந்து காட்சிதரமாலவன்‌ போற்றுதல்‌] 
900 அருச்சனை புரியுங்‌ காலை 
அங்கணன்‌ விடைமேற்‌ றோன்ற 
வரிச்சிறைத்‌ தும்பி பாடும்‌ 
வண்டுழாய்‌ முகுந்தன்‌ நோக்கி 
பொருப்புவிற்‌ குழைத்து வெய்ய 
புரம்பொடித்‌ துலகங்‌ காத்த 
மருப்பொலி கொன்றை வேணி 
வானவ போற்றி யென்றே. 11 


[ நீ வேண்டும்‌ வரங்களைக்‌ கேளென்று இறைவன்‌ கூறுதல்‌ ] 


901 செய்யபூங்‌ கமலத்தாள்கள்‌ 
சென்னியால்‌ வணங்கி நிற்ப 
ஐயனும்‌ இன்று நீசெய்‌ 
அருச்சனைக்‌ குகந்தேம்‌ வேண்டும்‌ 
துய்யநல்‌ வரங்கள்‌ கேண்மோ 
வென்றலும்‌ சுருதி போற்றும்‌ 
மெய்யநின்‌ னன்பே யல்லால்‌ 
வேண்டுவ பிறிது முண்டோ. 12 


899 சுருதிநூல்‌ - வேதம்‌, பதிற்றுறூறு - ஆயிரம்‌. 

900 அங்கணன்‌ - சிவபிரான்‌, விடை - இடபம்‌, சிறை - சிறகு, 
பொருப்புவில்‌ - மேருமலையாகிய வீல்‌, குழைத்து - வளைத்து, 
புரம்‌ - முப்புரம்‌, மரு -- பொலி - மணம்‌ கமழ்கின்ற, 


01 கேண்மோ - கேட்பாயாக, மெய்ய - மெய்ப்பொருளானவனே | 


294 நல்லூர்ப்‌ புராணம்‌ 


[ இரணியனை வெல்லுதற்குரிய நரசிங்க வடிவத்தைத்‌ 
தந்தருள அவன்‌ வேண்டுதல்‌ ] 
903 ஆயினு மண்ட வாணர்க்‌ 
கருந்துய ரியற்றா நிற்கும்‌ 
தீயினும்‌ வெய்ய வெம்போர்த்‌ 
திறலிர ணியனை வெல்ல 
நாயக தமியேற்‌ காற்றல்‌ 
நரசிங்க ரூப நல்கி 
ஏயுநீ ளுகிர்வா ளாக 
இன்றுதந்‌ தருள வேண்டும்‌. 13 


[ மேலும்‌ யான்‌ அமைத்து வழிபட்ட தீர்த்தம்‌ சக்கர தீர்த்தமென 
வழங்க வேண்டுமெனல்‌ ] 
903 மிக்கவித்‌ தீர்த்த நாமம்‌ 
மேதினி. யோர்க ளெல்லாம்‌ 
சக்கர தீர்த்த மென்றே 
சாற்றுதல்‌ வேண்டு மீண்டு 
மிக்குள புனலின்‌ மூழ்கி 
எந்தையைத்‌ தமியேன்‌ றன்னை 
தொக்கவன்‌ பொடுசே வித்தார்‌ 
துயர்களைந்‌ திடுதல்‌ வேண்டும்‌. 14 


[ இறைவன்‌ திருமால்‌ கேட்டவற்றை யெல்லாம்‌ அருளி 
இலிங்கத்‌ துறைதல்‌ ] 
904 என்றலும்‌ செங்கண்‌ மாயன்‌ 
இயம்பிய வரங்க ளெல்லாம்‌ 
குன்றவிற்‌ குழைத்த பெம்மான்‌ 
குறைவிலா மகிழ்ச்சி பூத்து 


902 அண்டவாணர்‌ - தேவர்‌, வெய்ய - கொடிய, ஏயும்‌ - பொருந்தும்‌, 
உகிர்வாளாக - ஈகங்களே வாளாயுதமாக. 

£௨03 இத்தீர்த்தம்‌ - திருமால்‌ உண்டாக்கிய தீர்த்தம்‌, தொக்க - 
நிறைந்த. 


மாயவனருச்சனைச்‌ சருக்கம்‌ 295 


நன்றுநன்‌ றென்று நல்கி 
கலங்கெழு மிலிங்கத்‌ தூடு 
சென்றனன்‌ பரனைப்‌ போற்றித்‌ 
திகிரிமா லவனும்‌ சென்றான்‌. 16 


[ திருமால்‌ நரசிங்கமாய்‌ இரணியனைக்‌ கொன்று வெற்றி 
பெற்றார்‌ தேவர்கள்‌ இன்புற்றனர்‌ எனல்‌ ] 
905 சீற்றமுற்‌ றெழுந்து வெய்ய 

தீத்தொழில்‌ அவுணர்‌ தம்மை 

ஆற்றல்சா லிரணி யப்பேர்‌ 
அசுரனை அமரின்‌ ஏற்றுக்‌ 

கூற்றென உருத்தவ்‌ வாறு 
கூருகி ரதனாற்‌ கொன்றான்‌ 

நாற்றிசைப்‌ புவியி ளோரும்‌ 
நலிவுதீர்ந்‌ தின்ப முற்றார்‌. 16 


[ திருமால்‌ நரசிங்கரூபமாக நல்லூரில்‌ விமானத்தில்‌ 
விளங்குகின்றான்‌ எனல்‌ ] 
906 வலம்புரித்‌ தடக்கை மாலும்‌ 
வளங்கெழு நல்லூர்‌ தன்னில்‌ 
பொலங்குழை பங்க ஞர்க்குப்‌ 
பொருந்துமேற்‌ நிசையி னங்கண்‌ 
நலங்கொளும்‌ விமானந்‌ தன்னில்‌ 
நரசிங்க ரூப மாகிப்‌ 
பலங்கொடுத்‌ துறைவன்‌ நாளும்‌ 
பச்சிம முகமா யன்றே. 17 


904 குன்றவில்‌ - மேருமலையாகிய வில்லை. 
905 ஏற்று - எதிர்கொண்டு, உருத்து - கோபித்து, கூருகிர்‌ ஃ கூரிய 


நகங்கள்‌, 
906 வலம்புரி - சங்கு, பொலங்குழை - உமாதேவி, பலங்கொடுத்து - 
வரப்பலன்களையருளி, பச்கிமமுகம்‌ - மேற்குத்திசை, 


296 நல்லூர்ப்‌ புராணம்‌ 


[ இந்த ஈரசிங்கத்தை வழிபடுவோர்‌ அச்சம்‌ நீங்கி 
ஆற்றலோடு வாழ்வார்‌ எனல்‌ ] 
907 ஈச்சியா தரவா லந்த 
நரசிங்க மூர்த்தி தன்னை 
நிச்சமும்‌ மனத்தி லெண்ணும்‌ 
நெறியுடை யாள ரெல்லாம்‌ 
அச்சமொன்‌ ரானு மின்றி 
அளவிலா வாற்ற லெய்தி 
முச்சகத்‌ தவரும்‌ போற்ற 
முறையுளி வாழ்வர்‌ மாதோ. 18 
[ வைகாசிச்‌ சதுர்த்தசி நாளில்‌ உபவாசமிருந்து திருமாலை 
வழிபடுவோர்‌ உயர்கதியடைவாரெனல்‌ ] 
908 துன்னிய இடப மாதச்‌ 
சுக்கில பக்கந்‌ தன்னில்‌ 
மன்னிய பன்னான்‌ கென்னும்‌ 
வகுத்திடு திதிய மர்ந்தும்‌ 
அன்னம தொழிந்தி ராவில்‌ 
அமலனை, யாழி மாலை 
ஈன்னயத்‌ தொடும்வந்‌ தித்தோர்‌ 
ஈற்கதி சேர்வ ரன்றே. 19 
[இவ்வரலாற்றைச்‌ சொல்வோர்‌ கேட்போர்‌ எய்தும்‌ பலன்‌ கூறுதல்‌] 
909 உரைத்தவிச்‌ சரிதம்‌ தன்னை 
உள்ளுவந்‌ தினிது கேட்போர்‌ 
வரித்துளோர்‌ படிக்கும்‌ நல்லோர்‌ 
வாகைவே ரச ராகித்‌ 
தீரைத்தலம்‌ முமுதுங்‌ காத்துத்‌ 
தம்மனத்‌ தச்சந்‌ தீர்ந்து 
மருப்பொலி கோதை பாகன்‌ 
மலரடி நீழல்‌ சேர்வார்‌. 20 
மாயவனருச்சனைச்‌ சருக்கம்‌ முற்றும்‌. 


807 கச்சி - விரும்பி, ஆதரவால்‌ - அன்பால்‌, நிச்சமும்‌ ம்‌ நாள்தோறும்‌, 
முச்சகம்‌ - மூவுலகம்‌. 

908 இடபமாதம்‌ - வைகாசித்‌ திங்கள்‌, ஆழிமாலை - சக்கரத்தையுடைய 
திருமாலை, நன்னயம்‌ - விருப்பம்‌, வந்தித்தோர்‌ - வணங்கி 
வழிபப்டோர்‌. 

909 வாகைவேல்‌ - வெற்றிவேல்‌, மருப்பொலி கோதை - மணம்‌ 
கமழும்‌ மாலை போலும்‌ உமாதேவி, 


இருபத்துமூன்‌ றுவது 


தேவர்கள்‌ அருச்சனைச்‌ சருக்கம்‌ 


[ அவுணரை வெல்லத்‌ தேவர்கள்‌ அருச்சனை புரிந்த வரலாறு 


910 


911 


கூறுகென்ற முனிவர்க்குச்‌ சூதன்‌ கூறத்‌ தொடங்குதல்‌ ] 
( எழுசீராசிரிய விருத்தம்‌ ) 
940 மைந்துடை யவுணர்க்‌'கொடுஞ்சமர்க்‌ கிடைந்து 
மாலவ னேவலால்‌ வந்த 
இந்திரன்‌ முதல வானவ ரெல்லாம்‌ 
இறைவனை யமிழ்தின லாட்டிச்‌ 
சிந்தனை மகிழ்ந்து பூசனை புரிந்த 
. செயலினை விரித்துரை யென்ன 
அந்தமி லுவகை பூத்தருட்‌ சூதன்‌ 
அப்பெருங்‌ காதைசொல்‌ குவனல்‌. 1 


[ தேவர்கள்‌ அமிழ்தகலசங்கள்‌ கொண்டு ஈல்லூர்‌ 
வந்தடைந்தமை கூறல்‌ ] 
911 கொந்தவீழ்ந்‌ தலர்மந்‌ தாரநாண்‌ மலர்கள்‌ 
கொய்தனர்‌ ஒருவழித்‌ தொகுத்து 
மந்தரப்‌ பொருப்புப்‌ பாற்கடல்‌ நடுவண்‌ 
மத்தென நிறுவிவா சுகிநாண்‌ 
சந்திர நெடுந்தூ ணதனெடுங்‌ கொளுவித்‌ 
தடங்கையாற்‌ கடைந்தனர்‌ முகந்த 
அந்தமி லமிழ்த கடம்பல வேந்தி 
அணிகொரள்கல்‌ லூர்வயி னுற்றார்‌. 2 
மைந்து - வலிமை, இடைந்து - தோற்று, ஆட்டி - அபிடேகம்‌ 
செய்து. 


பொருப்பு - மலை, நிறுவி- நிறுத்தி, வாசுகிநாண்‌ - வாசுகியாகிய 
பாம்பையே நானாக்கி, கொளுவி - நாட்டி, கடம்‌ - குடம்‌, 


299 நல்லூர்ப்‌ புராணம்‌ 


[ அவர்கள்‌ காவிரியில்‌ நீராடிச்‌ சக்கர தீர்த்தத்தில்‌ மூழ்கி உவந்து 
ஈல்லூரின்‌ வளங்கண்டு மகிழ்ந்தமை கூறல்‌ ] 
912 உற்றவர்‌ பொன்னி மாணதி யாடி 
யுவந்து சக்கரதீர்த்‌ தத்திற்‌ 
பெற்றியின்‌ மூழ்கித்‌ தென்கயி லாயப்‌ 
பிறங்கலை காசிமா ஈகரை 
மற்றவர்‌ நோக்கி வளமெலாங்‌ கண்டு 
மனத்திடை யதிசய மல்கிப்‌ 
புற்றர வணிந்த ஈம்பனைப்‌ போற்றிப்‌ 
பூசனை புரிவதற்‌ கமைந்தார்‌. 3 


[ அமிழ்தத்தால்‌ அபிடேகஞ்‌ செய்து பூசித்து அவர்கள்‌ 
வழிபடுதல்‌ ] 
913 சதுமறை தொகுத்த விதியினு லமரர்‌ 
தற்பரன்‌ றாளிணை போற்றி 
விதுவினிற்‌ பொழியும்‌ அமிழ்தெனக்‌ கடத்தின்‌ 
மேவுபுத்‌ தமிழ்தின லாட்டி 
மதுமலர்‌ சிதறி வந்தனை புரிந்தே 
வரன்முறை வழாதருச்‌ சித்துப்‌ 
பதுமவாண்‌ முகத்தின்‌ உமையையு மிறைஞ்சிப்‌ 
பாங்கினான்‌ நந்திமுன்‌ னெய்கி. A 


[ ஐந்தெழுத்தோதி தேவர்கள்‌ புரிந்த அருச்சனைக்கு மகிழ்ந்து 
இறைவன்‌ காட்சி தரல்‌ ] r 
914 நாரணன்‌ பகர்ந்த வாறெழுத்‌ தைந்தும்‌ 
நவின்றன ராயிரம்‌ பருவம்‌ 
தாரணி மவுலி யிமையவ ருறைந்தார்‌ 
தாணுவு மாங்தற்‌ குவந்தே 


912 மாண்‌ 4 ஈதி- மாட்சி பொருந்திய ஆறு, பிறங்கல்‌ - மலை. 
918 விதி- முறை, விது - சந்திரன்‌, மதுமலர்‌ - தேனிறைந்த மலர்‌, 


தேவர்கள்‌ அருச்சனைச்‌ சருக்கம்‌ . 299 


914 


915 
916 


ஆரணம்‌ பழிச்ச விடையின்மேற்‌ றோன்றி 
யன்னவர்‌ காணவந்‌ நின்றான்‌ 
கூரணி சுடர்வாட்‌ குலிசனை முதலோர்‌ 
குறுகினர்‌ வணங்கியேத்‌ தெடுத்தார்‌. 6 


[தேவர்கள்‌ இறைவனைப்‌ போற்றி வணங்கி ஏத்துதல்‌ ] 


916 மங்கைபங்‌ குடைய வள்ளலே வாழி 
வண்ணமைந்‌ துடையனே வாழி 
கங்கையஞ்‌ சடிலத்‌ தண்ணலே வாழி 
கண்ணுதற்‌ கடவுளே வாழி 
அங்கையி னெல்லிக்‌ கனியிடை யமுதா 
யடியவர்க்‌ கெளிவந்தாய்‌ வாழி 
துங்கவெள்‌ வீடையின்‌ பாகனே வாழி 
சுந்தர நாதனே வாழி! 6 


[ இதுவுமது ] 


916 காலனைக்‌ காய்ந்த காலனே வாழி 

கடம்பனை யீன்றவா வாழி 

ஆலமுண்‌ டிருண்ட கண்டனே வாழி 
ஆலமர்ச்‌ செல்வனே வாழி 

பாலனுக்‌ கொருபா லாழிதந்‌ தருளும்‌ 
பரமனே வாழிமுத்‌ தலைய 

சூலவே லேந்து மமலனே வாழி 
சுந்தர நாதனே வாழி ! 14 


பகர்ந்தவாறு - கூறிய முறைப்படி, தாரணி - மாலையணிந்த 
தாணு - இறைவன்‌, ஆரணம்‌ - வேதம்‌, ஏத்தெடுத்தார்‌ - 
போற்றி கூறினர்‌. 

சடிலம்‌ - சடைமுடி, துங்க - மேலான. 

காலனை - கூற்றுவனை, காய்ந்த - வெகுண்ட, காலனே - பாதங்களை 
உடையவனே, கடம்பன்‌ - முருகன்‌, ஆலம்‌ - ஆலாலவிடம்‌, 
பாலன்‌ - அபிமன்னியு முனிவர்‌. 


800 நல்லூர்ப்‌ புராணம்‌ 


[ இறைவன்‌ தேவர்களை வேண்டும்‌ வரங்களைக்‌ கேண்மின்‌ 
எனல்‌ ] 


917 இன்னன துதிக ளெடுத்தெடுத்‌ தோதி 

இமையவ ரிறைஞ்சினர்‌ நிற்பப்‌ 

பொன்னெடுஞ்‌ சிகரம்‌ குழைத்தகைத்‌ தலத்துப்‌ 
புனிதனுங்‌ கருணையூத்‌ தருளி 

உன்னிய வரங்கள்‌ வேண்டுவ கேண்மின்‌ 
உம்பர்கா ளெனவுரை செயலும்‌ 

அன்னவர்‌ நின்பாற்‌ பத்திமை யன்றி 
அளியம்யாம்‌ குறிப்ப தொன்றுளதோ ? 8 


[ அவுணர்களை வெல்லவும்‌, பிரமதீர்த்தம்‌ அமிழ்தத்‌ தடமென 
வழங்கவும்‌ வேண்டுமென அவர்கள்‌ வரங்‌ கேட்டல்‌ ] 
918 வேண்டுவ ததுவே யாயினு மைய / 
வெய்யகா ரவுணரை வீட்ட 
மூண்டெழுந்‌ திண்டோள்‌ மதவலி வேண்டும்‌ 
முன்னம்யாம்‌ ஆட்டுமின்‌ னமிழ்தம்‌ 
ஈண்டலிற்‌ பிரம தீர்த்தமிப்‌ புவிமேல்‌ 
இன்னமிழ்‌ தத்தட மென்றே 
ஆண்டக வீளங்கல்‌ வேண்டும்‌ நின்‌ பெயரும்‌ 
அமிழ்தலிங்‌ கம்மெனல்‌ வேண்டும்‌ 9 


[ இறைவன்‌ அவர்கள்‌ கேட்டவாறே யருளுதல்‌ ] 


919 இத்தகை வரங்கள்‌ வேண்டுமென்‌ றமரர்‌ 
இணையடி வணங்கின ரிசைப்ப 
முத்தலைச்‌ கூல மேந்துமெங்‌ கோனும்‌ 
முறைமையா லாங்கவர்க்‌ குதவி 


917 பொன்னெடுஞ்சிகரம்‌ - மேருமலை, உன்ளிய - கருதிய. 


918 மதவலி - பேராற்றல்‌, ஆட்டும்‌ - அபிடேகித்த, ஆண்டக - 
ஆஞதல்தக, 


தேவர்கள்‌ அருச்சனைச்‌ சருக்கம்‌ ்‌ 801 


வித்தக லிங்கத்‌ தூடுசென்‌ றுறைந்தான்‌ 
விடைகொண்டு விண்ணவர்‌ அவுணர்‌ 

கொத்தெலா மறுத்து நாழிலாட்‌ டயர்ந்து 
குறைவிலா வின்பமுற்‌ நிருந்தார்‌. 10 


[ தேவர்களுக்கு வெற்றிபெற வரங்‌ கொடுத்தமையால்‌ இறைவன்‌ 
பெயர்‌ விசயநாயகர்‌ என வழங்கலாயிற்று எனலும்‌ இவ்வரலாறு 
கேட்போர்‌ எய்தும்‌ பலனும்‌ கூறுதல்‌ ] 

920 விண்ணவர்‌ தமக்கு விசயம்றல்‌ குதலால்‌ 

விசயநா யகனெனப்‌ புவிமேல்‌ 

அண்ணல்பேர்‌ பெற்றான்‌ உரைத்தவிக்‌ காதை 
அன்பின லோதுவோர்‌ கேட்போர்‌ 

நண்ணலார்‌ சாய ஞாட்பிடைப்‌ பொருது 
நனந்தலை யுலகெலாம்‌ பரவ 

எண்ணரும்‌ வீசய மெய்திவீற்‌ நிருந்தே 
யிமையவர்க்‌ கதிபரா குவரே, 11 


தேவர்கள்‌ அருச்சனைச்‌ சருக்கம்‌ முற்றும்‌, 


919 கொத்து - கூட்டம்‌, அறுத்து - கொன்று, நூழிலாட்டயர்ந்து - 
கொன்று குவித்து ஆடும்‌ ஆட்டம்‌. 

920 விசயம்‌ - வெற்றி, அண்ணல்‌ - கல்லூர்‌ இறைவன்‌, நண்ணலார்‌ - 
பகைவர்‌, ஞாட்பு - போர்க்களம்‌, நனந்தலை - இடமகன்ற, 
வீசயரிமய்தி - சிவற்றியடைர்து, அதிபர்‌ - அரசர்‌. 


இருபத்துநான்காவது 
பிரமதேவர்‌ நாரதர்க்குத்‌ தீர்த்த விசிட்ட 
முரைத்த சருக்கம்‌ 


[ ஈாரதருக்குப்‌ பிரமன்‌ தீர்த்த விசேட முரைத்த வரலாற்றை 
முனிவர்கள்‌ வேண்டச்‌ சூத முனிவர்‌ கூறத்‌ தொடங்கல்‌ ] 


( அறுசீராசிரிய விருத்தம்‌ ) 


921 வளிதட வரினும்‌ பாடும்‌ 

மகதயாழ்‌ மூனிவன்‌ கேட்ப 

நளினகாண்‌ மலரின்‌ வைகும்‌ 
நான்முகத்‌ தொருவன்‌ சொற்ற 

தெளிபுனல்‌ தீர்த்த மேன்மை 
செப்புகென்‌ றறவோர்‌ கூற 

அளிபெறு சூத னவ்வா 
றருந்தவர்க்‌ கியம்பு கின்றான்‌. 1/ 


[ நல்லுரை எய்தி வழிபட்டு வந்த நாரதர்‌ கேட்கப்‌ பிரமன்‌ 
அத்தலத்துத்‌ தீர்த்தங்களின்‌ மாண்புகூறத்‌ தொடங்கினான்‌ 
எனல்‌ ] 

922 எண்டிசை வளாகத்‌ துள்ள 

இரும்புனல்‌ தீர்த்தமாடித்‌ 

துண்டவெண்‌ மதியந்‌ தோயும்‌ 
சுந்தர கிரியின்‌ வைகி 

விண்டிட லரிதா மன்பின்‌ 
மீண்டநா ரதர்க்குப்‌ பின்னும்‌ 

முண்டகன்‌ தீர்த்த மேன்மை 
மூகமலர்ந்‌ துரை செய்தானால்‌. 2 


921 வளிதடவரினும்‌ - யாழ்நரம்பைக்‌ காற்றுத்‌ தடவினாலும்‌, நளின 
நாண்மலர்‌ - தாமரைப்புதுமலர்‌, அறவோர்‌ - முனிவர்கள்‌, அளி 
பெறு - கருணை பெறும்‌, 

£22 வளாகம்‌ - உலகம்‌, தோயும்‌ - வந்துபடியும்‌, விண்டிடல்‌ .. 
கூறுதல்‌, முண்டகள்‌ - பிரமன்‌. 


பிரமன்‌ நாரதர்க்குத்‌ தீர்த்த விசிட்ட முரைத்த சருக்கம்‌ 808 


[ உலகத்தில்‌ உள்ள தீர்த்தங்களின்‌ பயனைப்‌ பிரம தீர்த்தத்தில்‌ 
ஆடுவதாற்‌ பெறலாம்‌ எனல்‌ ] 
999 தரைமிசை யலகி லாத 

தண்புனற்‌ நீர்த்தம்‌ யாவும்‌ 

ஒருமையின்‌ முழ்கித்‌ தம்பால்‌ 
உற்றமா சொழிப்பான்‌ எண்ணிப்‌ 

பிரமதீர்த்‌ தத்தி னெய்திப்‌ 
பிறங்குமொவ்‌ வொருகூ நென்றாற்‌ 

பரமனே யலதத்‌ தீர்த்தப்‌ 
பான்மையா ராரைக்க வல்லார்‌. 3 


[ எட்டுத்‌ திசைகளிலும்‌ உள்ள தீர்த்தங்களின்‌ பெயரும்‌ 
அவற்றின்‌ நிலையும்‌ கூறுதல்‌ ] 
924 குணதிசை யதிற்‌ பிராகை 

கோதில்தென்‌ திசையினங்கண்‌ 

மணமலி கயை வடக்கின்‌ 
வான்புனற்‌ கங்கை, மேற்பால்‌ 

தணவுத லிகந்த மேன்மை 
தருமணி கன்னி கைப்பேர்‌ 

இணையில்மெய்த்‌ தீர்த்தம்‌ தென்கீழ்‌ 
இடவயின்‌ தேவ தீர்த்தம்‌ 4 


[ இதுவுமது ] 
925 நிருதியின்‌ நாக தீர்த்தம்‌ 
நிலவுமா ருதவான்‌ நிக்கின்‌ 
- பொருவிலா ஞான தீர்த்தம்‌ 
போற்றுமீ சான திக்கின்‌ 
பரதம்‌ அடவ பிப பப ம்‌ ப பப்பட்‌ ட ப படட டப்ப அகத்து அண்டம்‌ பப பட படட 
929 அலகிலாத - அளவில்லாத, மாசு - பாவம்‌, ஒரு கூறு - ஒரு 
பகுதி. 
924 குணதிசை - கிழக்குத்திக்கு, தணு நலீகந்த - நீங்குதலில்லாத. 


604 


925 


926 


927 


நல்லூர்ப்‌ புராணம்‌ 


மருவுமா னதநற்‌ நீர்த்தம்‌ 
வாசவ னங்கி நாப்பண்‌ 
கருதிய வீருக்கு வேதக்‌ 
கவின்பெறு தீர்த்த மாமால்‌ [2] 


[ இதுவுமது ] 


996 அந்தக னிருதி நாப்பண்‌ 

அணிரியசுர்‌ வேத தீர்த்தம்‌ 

நந்தலில்‌ வருண வாயு 
நாப்பணிற்‌ சாம தீர்த்தம்‌ 

சந்திர மவுலி ஈண்பன்‌ 
சாற்றும்‌ சான னாப்பண்‌ 

சிந்தைசெய்‌ ததர்வ ணப்பேர்‌ 
சிறந்தமெய்த்‌ தீர்த்த மாமால்‌ 6 


[ இதுவுமது ] 
927 ஏனைய கோணத்‌ தின்கண்‌ 
இரும்புனல்‌ நதிக ளாதி 
ஊனமில்‌ தீர்த்த நாப்பண்‌ 
ஒலிபுனல்‌ பிரம தீர்த்தம்‌ 
ஆனசக்‌ கரகற்‌ நீர்த்தம்‌ 
அதன்வயி னுபவீ தத்தின்‌ 
மானவொவ்‌ வொருமெய்த்‌ தீர்த்தம்‌ 
மற்றவைக்‌ களவை யின்றே 7 


நிருதி - நிருதிதிசை, தென்மேற்கு, மாருதம்‌ - காற்று (வாயுதிசை) 
வடமேற்கு, வாசவனங்கிகாப்பண்‌ - இந்திர அக்கினிதிசைகட்கு 
நடுவே, இருக்கு வேதத்துறை தீர்த்தம்‌, 

அந்தகன்‌ நிருதிகாப்பண்‌ யமன்‌ நிருதிதிசைகட்குகடுவே, யகர்‌ 
வேதத்துறைத்‌ தீர்த்தம்‌, வருணவாயு ஈரப்பண்‌ - வருணவாயு 
திசைகட்கு நடுவே, சாமவேதத்துறைத்‌ தீர்த்தம்‌, சந்திரமவுலி த 
சிவபிராண்‌, ஈண்பன்‌ - தவில்‌ குபேர ஈசான திசைகட்கு 
கடுவே, அதர்வண வேத தீர்த்தம்‌ இவை நான்கும்‌ - 
திசைகட்கு இடையே உள்ளவை. - றல்‌. 
இரும்புனல்‌ - ஓடைகள்‌ முதலியவை, 


மான - ஒப்ப. எனத்‌ - தறன. 


பிரமன்‌ நாரதர்க்குத்‌ தீர்த்த விசிட்ட முரைத்த சருக்கம்‌ 805 


[ இத்‌ தீர்த்தங்களிற்படிந்து வழிபடுவோர்‌ எய்தும்‌ 
சிறப்பும்‌ பயனும்‌ கூறுதல்‌ ] 
928 சொல்லுமித்‌ தீர்த்த கோடி 
தோய்ந்துளார்‌ தொடர்ந்து நீங்காப்‌ 
பல்பெரும்‌ பிறந்தை யாற்றும்‌ 
பாவவேர்‌ களைந்து போக்கி 
மல்லலம்‌ புவனத்‌ தின்கண்‌ 
மன்னவ ராகி வைகிச்‌ 
செல்லுஈற்‌ கதியிற்‌ சேர்வார்‌ 
தேவரும்‌ பரவ மாதோ 9 


[ பிரம தீர்த்தத்தில்‌ எக்காலத்தும்‌ கன்னிகா தீர்த்தத்தில்‌ 
உச்சியிலும்‌ சாமவேதத்‌ துறையில்‌ கேட்டை நாளிலும்‌ 
மூழ்குதல்‌ சிறப்பெனல்‌ ] 

929 திங்கள்முன்‌ னான்கும்‌ தூய 

திவ்வியப்‌ பிரம தீர்த்தத்‌ 

தங்கணுற்‌ மாடல்‌ நன்றால்‌ 
அணிமணிக்‌ கன்னி கைக்கண்‌ 

பங்கமி லுச்சி வேளை 
படிதல்ஈன்‌ றிரண்டாம்‌ வேதப்‌ 

பொங்குறற்‌ நீர்த்தர்‌ தன்னில்‌ 
பொருந்து கேட்டையின்‌ கணன்றால்‌ 9 


[ ஞானதீர்த்தத்தில்‌ 
ஆடிப்பூரத்தில்‌ ஆடி ஆவணித்‌ திங்களில்‌ கங்கை தீர்த்தமாடி 
இறைவனை வழிபட இறைவன்‌ காட்சி தந்தருள்வான்‌ எனல்‌] 


9809 ஆடிப்பூ ராடர்‌ தன்னில்‌ 
அரும்பெறல்‌ ஞான தீர்த்தம்‌ 
நாடிச்சென்‌ ரூடி லுண்மை 
ஞானமுண்‌ டாங்கங்‌ கைக்கண்‌ 
928 தோய்ந்துளார்‌ - மூழ்கி ஆடினவர்‌, பிறந்தை - பிறவி, ஆற்றும்‌ _ 
செய்கின்ற, மல்லலம்புவனம்‌ - தெய்வ உலகங்கள்‌, நற்கதி - 
வீடுபேறு, பரவ - வணங்க. : 
929 நன்றால்‌ - நலமாகும்‌, கன்னிகை - கன்னி தீர்த்தம்‌, இரண்டாம்‌ 
வேதம்‌ - யசுர்வேதத்துறை, கேட்டை - கேட்டை வீண்மீன்‌ நாள்‌, 


த. 98-40 


800 நல்லூர்ப்‌ புராணம்‌ 


தேடிச்சென்‌ றரிமா தத்திற்‌ 
திகாத்துகாந்‌ தத்தின்‌ காறும்‌ 
நீடற்பூம்‌ புனலு ளாழ 
நின்றையன்‌ றனைநி னைந்தே 10 


[ ஆயிரம்முறை பஞ்சாக்கரத்தை ஓதித்‌ தீர்த்தமாட 
இறைவன்‌ வேண்டுவன அருள்வான்‌ எனல்‌ ] 
931 எழுத்தஞ்சைஞ்‌ ஞாற்றி ரட்டி 
யெண்ணுபு மாதாம்‌ தத்திற்‌ 
ரறொழத்தகு மாபோ லெய்திச்‌ 
சுந்தரே சனைக்கண்‌ ணுற்றாற்‌ 
குழைப்புறத்‌ துருவும்‌ வேற்கட்‌ 
கொம்பொடுங்‌ குழகன்‌ றோன்றித்‌ 
தழைத்தருள்‌ பூத்து வேண்டும்‌ 
தகையன நல்கு மன்றே 11 


[புரட்டாசியில்‌ இத்தீர்த்தங்களிற்படியினும்‌ உவாநாளில்‌ 
தென்புலத்தார்‌ கடன்புரியினும்‌ எய்தும்‌ பலன்‌ கூறல்‌ ] 
982 கன்னிமா தத்திற்‌ றூய 
கங்கையின்‌ மூழ்கி யன்பால்‌ 
மன்னிய சோமன்‌ வெய்யோன்‌ 
மருங்குசேர்‌ திதியி னங்கண்‌ 
துன்னுதென்‌ புலத்து ளோர்க்குச்‌ 
சொற்றவா பிண்டம்‌ ஈல்கின்‌ 
அன்னவர்‌ பூரித்‌ தோராண்‌ 
டகமகிழ்ந்‌ தருள்வ ரன்றே 12 


980 அரிமாதம்‌ - ஆவணித்திங்கள்‌, உகாந்தத்தின்‌ காறும்‌ - யுகம்‌ 
முடியுமளவும்‌, 

981 நூற்றிரட்டீ - இருநூறு (பதினாயிரமுமாம்‌) ஆபோல்‌ - பசுவினைப்‌ 
போல. அன்பிற்‌ சிறப்புடையது வாத்சல்யமாதலின்‌ ஆபோல்‌ எனப்‌ 
பட்டது. குழை - காதணி, உருவும்‌ - சென்றுமீளும்‌, கொம்பு 
என்றது உமா தேவியை. 

982 திதி ஈண்டு அமாவாசையைக்‌ குறிக்கும்‌. தென்புலத்துளோர்‌ - 
பிலிரர்கள்‌. 


பிரமன்‌ நாரதர்க்குத்‌ தீர்த்த விசிட்ட முரைத்த சருக்கம்‌ 807 


[தென்புலத்தார்‌ தங்கள்‌ குலத்துள்ளோர்‌ வந்து 
இத்‌ தீர்த்தங்களில்‌ ஆடுதலை எதிர்நோக்கியிருப்பார்கள்‌ எனல்‌ ] 
933 தங்குலத்‌ துள்ளோர்‌ வந்தித்‌ 
தண்புனல்‌ தீர்த்தம்‌ தன்னுள்‌ 
அங்கம்மீர்‌ தோய வெஞ்ஞான்‌ 
ரடுவ ரென்ன போக்கிப்‌ 
பொங்குநீர்க்‌ கூலந்‌ தன்னிற்‌ 
பொருந்தித்தென்‌ புலத்தோ ருற்றால்‌ 
எங்கணா யகனே யல்லால்‌ 
யாரதன்‌ பெருமை சொல்வார்‌ 13 


[ஐப்பசியில்‌ தேவதீர்த்தத்திலும்‌ காவிரியிலும்‌ 
மூழ்குவோர்‌ எய்தும்‌ பலன்‌ கூறல்‌ ] 
924 ஐப்பசித்‌ திங்கள்‌ தன்னில்‌ 

அரும்பெறற்‌ றேவ தீர்த்தம்‌ 

ஒப்பில்கா விரிநற்‌ றீர்த்தத்‌ 
துண்மையி னாடி. னன்னோர்‌ 

எப்பெரும்‌ பவங்க ளெல்லாம்‌ 
ஈறுகண்‌ டீறி லாத 

செப்புலா முலையாள்‌ பாகள்‌ 
சேவடி நீழல்‌ சேர்வார்‌ 14 


[ கார்த்திகைத்‌ திங்கள்‌ கார்த்திகைநாளில்‌ ஆடுவோர்‌ 
எய்தும்‌ பலன்‌ கூறல்‌] 
9265 மிக்ககார்த்‌ திகைமா தத்து 
மேவுகார்த்‌ திகைநன்‌ னாளில்‌ 
தக்கவை கறையின்‌ முன்னர்‌ 
சாற்றதர்‌ வணதீர்த்‌ தத்தின்‌ 


988 உற்றால்‌ - கருதி வந்திருப்பார்‌ எனின்‌, 
984 பவம்‌ - துன்பம்‌, பாவம்‌, ஈறுகண்டு - முடிவாகி, ஈறிலாத - 
அழியாத. 


$08 நல்லூர்ப்‌ புராணம்‌ 


நக்கனை நினைந்து மூழ்கின்‌ 
நலியுநோய்‌ முழுதும்‌ ஈண்ணாத்‌ 
தொக்கபா வங்கள்‌ தீரும்‌ 
துறக்கமு மெய்த லாமால்‌ 16 


[ மார்கழித்‌ திங்கள்‌ ஆதிரைநாளில்‌ மூழ்குவோர்‌ 
எய்தும்‌ பலன்‌ கூறுதல்‌ ] 
936 மார்கழி மதியி னங்கண்‌ 

மன்னுமா திரைன்‌ ளில்‌ 

ஏர்கெழு சாம தீர்த்தத்‌ 
திரும்புனல்‌ படிந்து கொன்றைத்‌ 

தாரணி சுந்த ரேசர்‌ 
தாள்பணிந்‌ தைந்தெ முத்தும்‌ 

சீர்கெழு நந்தி முன்னர்ச்‌ 
செபித்துளோர்‌ பவத்திற்‌ செல்லார்‌ 26 


[ மாசித்‌ திங்களில்‌ இங்குள்ள பிரயாகையில்‌ படிந்தோர்‌ 
உறும்‌ பலன்‌ கூறல்‌ ] 
997 மாசிறற்‌ நிங்கள்‌ தன்னில்‌ 
வருபுனற்‌ பிராகை யாடின்‌ 
பாசவே ரரிந்து வெய்ய 
பஞ்சபா தகத்தி னுய்வார்‌ 
தேசுலா முனிவர்‌ தேவர்‌ 
தென்புலத்‌ தவரும்‌ மூழ்கி 
ஈசனைப்‌ போற்றி வேண்டும்‌ 
இன்பமுற்‌ றினிது வாழ்வார்‌ 17 


985 நக்கன்‌ - சிவபிரான்‌. கழுது - பேய்‌. தொக்க - பிறவீதோறும்‌ 
தொடர்ந்த 


986 ஏர்கெழு - அழகு பொருந்திய, தார்‌ - மாலை, பவம்‌ - நரகம்‌, 
987 பீராகை - பிரயாகை தீர்த்தம்‌, தேசலாம்‌ - ஒளிவீசுகின்ற. 


பிரமன்‌ நாரதர்க்குத்‌ தீர்த்த விசிட்ட முரைத்த சருக்கம்‌ 809 


[ இதுவுமது ] 
995 மக்களில்‌ லாத மாந்தர்‌ 
மக்களைப்‌ பெற்று வாழ்வார்‌ 
மிக்கதோர்‌ கல்வி யில்லார்‌ 
வீஞ்சைபெற்‌ றுண்மை தேர்வார்‌ 
தொக்கதீப்‌ பிணிக ளுற்றோர்‌ 
குழ்ந்தரோ யனைத்தும்‌ தீர்ப்பார்‌ 
கைக்கிரு நிதியி லாதார்‌ 
கவின்பெறு குபேர னாவார்‌ 18 


[மாசித்‌ திங்கள்‌ மகநாளில்‌ நீராடுவோர்‌ எய்தும்‌ பலன்‌ கூறுதல்‌ ] 
939 மாசின்‌ மகத்திற்‌ கீழ்ப்பால்‌ 
மன்னிய பிராகை யாடி 
ஓசைகூர்‌ சிந்து தீர்த்தத்‌ 
துவந்தனர்‌ மூழ்கி யன்பால்‌ 
ஈசனை யேத்திப்‌ பின்னர்‌ 
இந்திர தீர்த்தத்‌ தாடி 
ஆசிலவ்‌ வரனைப்‌ போற்றின்‌ 
அம்பொனு டாள்வ ரன்றே 19 


[ அக்கினிதீர்த்த மாடினோர்‌ எய்தும்‌ பலன்‌ கூறல்‌ ] 
940 அங்கியந்‌ தீர்த்த மாடி 
யத்திசை யமலற்‌ போற்றின்‌ 
வெங்களே முதலா யுள்ள 
விலக்குதீ யுண்டி யெல்லாம்‌ 


988 விஞ்சை - கலைஞானம்‌, இருகிதி - தாவர சங்கமங்கள்‌, 
989 மன்னிய - நிலைத்துள்ள. சிந்துதீர்த்தம்‌ - ஐராவத தீர்த்தம்‌, 
ஆசில்‌ வ்‌ குற்றமில்லாத. அம்பொன்னாடு - இந்திர லோகம்‌. 


310 நல்லூர்ப்‌ புராணம்‌ 


நுங்கிய பாவந்‌ தீர்வார்‌ 
கோன்மைசே ரீமதிக்‌ கின்கண்‌ 
தங்கிய அவமி ருத்துத்‌ 
தவிர்ந்திடும்‌ தீர்த்தம்‌ தன்னில்‌ 20 


[நிருதி தீர்த்தத்தில்‌ மூழ்கினோர்‌ எய்தும்‌ பலன்‌ கூறல்‌ ] 


941 ஆடியத்‌ திசையி லுற்ற 

அவமிருத்துக்‌ கரனைப்‌ போற்றின்‌ 

வீடுத லரிய வாகி 
மேவவ மீருத்து நீங்கும்‌ 

நீடிய நிருதி தீர்த்தம்‌ 
நேசித்து மூழ்கி யந்தப்‌ 

பீடுயர்‌ சிவனைப்‌ போற்றின்‌ 
பீஞ்க னருளி லே al 


[ வருண தீர்த்தத்திலானோர்‌ பெறும்‌ பலன்‌ கூறல்‌ ] 
942 பிறமனை நயந்த தீங்கு 
பெயர்த்திடும்‌ வருண தீர்த்தத்‌ 
தறவினை யாளர்‌ மூழ்கி 
யத்திசை யரனைப்‌ போற்றின்‌ 
உறுபிணி மகோத ரந்தான்‌ 
்‌ ஒல்லையில்‌ நீங்கும்‌ வாயுத்‌ 
திறனுறு தீர்த்தர்‌ தோய்ந்தத்‌ 
திசையுறு சிவனைப்‌ போற்றின்‌ 1212) 


940 அங்கி - அக்கினி. அமலன்‌ - இறைவன்‌. வெங்கள்‌ - தீதா 
கியமது. தீயுண்டி - புலால்‌ முதலியவை. நுங்கிய - விழுங்கிய 
இமதிக்கு - யமன்திசை (தெற்கு) அவமிருத்து - அகால மரணம்‌ 

941 மேவு4 அவமிருத்து - பொருந்திய அகால மரணம்‌, கரன்‌ - அழிப்‌ 


யவன்‌, 


912 நயந்த - விரும்பிய அரனை - சிவபெருமானை, 


பிரமன்‌ நாரதர்க்குத்‌ தீர்த்த விசிட்ட முரைத்த சருக்கம்‌ 811 


[ குபேர தீர்த்தத்தில்‌ மூழ்கினோர்‌ உறும்‌ பலன்‌ கூறுதல்‌ ] 


943 எத்துணைப்‌ பிணியும்‌ நீங்கும்‌ 

இன்பமும்‌ எளிதிற்‌ சேர்வர்‌ 

பத்தியாற்‌ குபேர தீர்த்தம்‌ 
படிந்தந்தத்‌ திசையெங்‌ கோனைச்‌ 

சித்தமின்‌ புறச்சே வித்தோர்‌ 
செல்லல்தீர்ந்‌ தின்ப மேவி 

முத்தியும்‌ வினையின்‌ நீங்கி 
முறையுளி யடைவ ரன்றே, 


[ ஈசான தீர்த்தமாடினோர்‌ எய்தும்‌ பலன்‌ கூறல்‌ ] 


944 ஈசான தீர்த்த மாடி. 

மீசானத்‌ திறைவற்‌ போற்றின்‌ 
மாசான அவிச்சை நீங்கி 

வரகதி பெற்று வாழ்வார்‌ 
தேசான மீனத்‌ திங்கட்‌ 

சேர்ந்தவுத்‌ திரன்‌ ளில்‌ 
ஏசாத விருக்கு வேதத்‌ 

தீர்ம்புனற்‌ றீர்த்தம்‌ மூழ்கின்‌, 


[ வைகாசி விசாகநாளில்‌ உரகதீர்த்தம்‌ படிந்தாடுவோர்‌ 


பெறும்‌ பலன்‌ கூறுதல்‌ ] 
945 குட்டரோ கத்திற்‌ றீர்வர்‌ 
கோதில்வை காசித்‌ திங்கள்‌ 
ஒட்டிய விசாகந்‌ தன்னில்‌ 
உரகதீர்த்‌ தத்தின்‌ மூழ்கின்‌ 


1] 


24 


பபப ப்ப ப ப பப ப ப பப்பப்பபபயமமமம்‌ 
948 செல்லல்‌ - துன்பங்கள்‌. வினையின்‌ நீங்கிமுத்தியும்‌ அடைவர்‌ என்க. 
944 அவிச்சை - அறியாமை, (மும்மலம்‌), மீனத்திங்கள்‌ - பங்குனி 


மாதம்‌, 


918 நல்லூர்ப்‌ புராணம்‌ 


நெட்டுடற்‌ சர்ப்ப பீதி 
நீங்குமற்‌ றதனான்‌ மாய்ந்தோர்க்‌ 
கிட்டமாய்ச்‌ சிரார்த்தஞ்‌ செய்யின்‌ 
இன்பவீ டடைவ ரன்றே, 90 


[ இத்தீர்த்தங்களின்‌ பெருமை முற்றும்‌ கூறக்‌ காலம்‌ 
போதாதெனல்‌ ] . 
946 உரைத்திடு மித்தீர்த்‌ தங்கட்‌ 
குள்ளமான்‌ மியங்க ளெல்லாம்‌ 
தரைத்தலை யூழிக்‌ காலம்‌ 
சாற்றினும்‌ முடிவு ராதால்‌ 
குரைத்தலைத்‌ திரைக்குங்‌ கங்கை 
குழவிவெண்‌ மதியோ டேந்தும்‌ 
வரைத்தனு வல்லா னல்லால்‌ 
வகுத்தெவ ருரைக்க வல்லார்‌, 26 


[ இவற்றையெல்லாங்‌ கேட்ட நாரதர்‌ மகிழ்தல்‌ ] 


947 திசைமுக னினைய வண்ணம்‌ 
தீர்த்தமான்‌ மியங்க ளெல்லாம்‌ 
வசைதவீர்‌ மகத நல்யாழ்‌ 
மாமுனிக்‌ கோத வன்னோன்‌ 
அசைவிலா வுள்ளத்‌ தோடும்‌ 
அயன்கழல்‌ சென்னி சூடி 
இசைவினால்‌ மகிழ்ந்து பெம்மான்‌ 
இன்னருள்‌ வியந்தன்‌ புற்றான்‌. 27 
945 உரகதீர்த்தம்‌ - ஆதிசேடன்‌ உண்டாக்கிய தீர்த்தம்‌, பீதி - 
அச்சம்‌, அதனான்‌ மாய்ந்தோர்‌ - பாம்பு தீண்ட இறந்தவர்கள்‌. 
946 சாற்றினும்‌ - கூறினாலும்‌, குழவிவெண்மதி - பிறைச்சந்திரன்‌. 
வரைத்தனு - மலையாகிய வில்‌. வல்லான்‌ - சிவபிரான்‌, 


947 வசை - குற்றம்‌, பழி. பெம்மான்‌ - சிவபிரான்‌, 


பிரமன்‌ நாரதர்க்குத்‌ தீர்த்த விசிட்ட முரைத்த சருக்கம்‌ 818 


[ இச்சருக்கம்‌ கேட்டோர்‌ எய்தும்‌ பயன்‌ கூறுதல்‌ ] 
949 செப்புமித்‌ தீர்த்த மேன்மை 
தெரித்தவிச்‌ சரிதஞ்‌ சொல்வோர்‌ 
தப்பிலா தெழுதுந்‌ தூயோர்‌ 
தகுதியாற்‌ கேட்கும்‌ நல்லோர்‌ 
இப்பெரும்‌ புவியிற்‌ நீர்த்தம்‌ 
யாவையு மெய்தி யாடும்‌ 
அப்பெரும்‌ பயன்க ளெய்தி 
அழிவில்வீ டடைவ ரன்றே. 99 


( பிரமதேவர்‌ நாரதர்க்குத்‌ தீர்த்த மாள்மியம்‌ உரைத்த 
சருக்கம்‌ முற்றும்‌ ) 


949 தப்பிலாது - தவறாமல்‌, 


இருபத்தைந்தாவது 
கழுகு விமோசனச்‌ சருக்கம்‌ 


[கழுகு விமோசன வரலாற்றைக்‌ கூறுகென முனிவர்‌ கேட்பச்‌ 
சூதன்‌ தொடங்குதல்‌ ] 


( எமுசீராசிரிய விருத்தம்‌ ) 


949 பங்கயத்‌ தவிசி லிருக்கும்கான்‌ முகத்தோன்‌ 

பண்ணமை யாழ்முனி கேட்பக்‌ 

கங்கமாம்‌ வடிவம்‌ நீங்கிய காதை 
கருணையா லுரைத்தவா நெமக்குப்‌ 

பொங்கமு தனைய புனிதமா தவத்தோய்‌ 
புகலென முனிவரர்‌ வினவ 

அங்கணன்‌ பாதம்‌ தொழுதருட்‌ சூதன்‌ : 
அக்கதை கூறுத லுற்றான்‌, 1 


[ வேதநிதி யென்னுமோர்‌ அந்தணன்‌ மாளவதேசத்தின்‌ கண்‌ 
வாழ்ந்தான்‌. அவனுக்குச்‌ சத்தியவிரதன்‌ என்றோர்‌ மகன்‌ 
பிறந்தான்‌ எனல்‌ ] 

9560 மாளவ கேச மதன்கணுற்‌ நிருப்போன்‌ 
மறையெலார்‌ தெரிந்தமாட்‌ சியினால்‌ 
நாளுமே வேத நிதியெனப்‌ புவியோர்‌ 
நவிலுகா மத்தினை யுடையோன்‌ 
கேளெலாம்‌ மகிழ்ச்சி பூப்பவெண்‌ வகைய 
கேடில்செல்‌ வத்தின னவன்பால்‌ 
வேளென வளப்புப்‌ பொருந்திய சத்திய 
விரதனென்‌ றொருவன்வந்‌ துதித்தான்‌. 2 
படட. 


949 தவிசு - ஆசனம்‌ (இருக்கை) கங்கம்‌ - கமுகு. அங்ஙணன்‌ - 
சிவபிரான்‌. 


950 காமத்தினை - பெயரினை. கேள்‌ - உறவினர்‌, வேள்‌ - மன்மதன்‌ 


கழுகு விமோசனச்‌ சருக்கம்‌ 415 


[ வேதநிதி யிறந்தபின்‌ சத்தியவிரதன்‌ தீநெறியாளர்களின்‌ 
உறவால்‌ குலமரபு நீங்கி யொழுகினான்‌ எனல்‌ ] 
961 அன்னவன்‌ காத லரும்பெறற்‌ ராதை 
ஆயுளின்‌ எல்லைகண்‌ டதன்பின்‌ 
முன்னவ னீட்டும்‌ நிதியெலா முகந்து 
முறைபிறழ்‌ விடமருள்‌ ளிட்ட 
சென்னியர்‌ கூத்தர்க்‌ களித்தவ ரோடு 
சேர்ந்தற நெறிய்னை நோக்காள்‌ 
பின்னலங்‌ கோதை மாதரார்‌ மோகப்‌ 
பெருக்கினில்‌ மூழ்கிவீழ்ம்‌ தனனால்‌. 3 


[ அவன்‌ படிப்படியாக ஐவகைப்‌ பாதகங்களும்‌ புரிந்து திரிந்தான்‌ 
ஒருகால்‌ ஓர்‌ உத்தம வைணவனைப்‌ பகைத்தான்‌ எனல்‌ ] 


962 பிறர்மனை விழைந்தும்‌ குலமில்மா ணிழையார்‌ 

பெண்மையை நயந்துமா ழாந்தும்‌ 

அறவினை துறந்தும்‌ குலநெறி பிறழ்ந்தும்‌ 
அந்தணர்‌ தம்மொடு பகைத்தும்‌ 

திறனிலை வகைய பாதக மிழைத்தும்‌ 
திரிந்தனன்‌ திரியுமந்‌ நாளில்‌ 

மறைவலா ~ொருவன்‌ மாலிடத்‌ தன்பு 
வைத்துளா னவஜெடும்‌ பகைத்தான்‌. 4 


[ சத்திய விரதன்‌ அவ்வைணவன்‌ மீது புலாலை வீசி யிகழ 
அவன்‌ இவனை கழுகாகச்‌ சபித்தான்‌ எனல்‌ ] 


953 பகைத்தனன்‌ தருக்கி யிகல்புரிர்‌ தவன்மேற்‌ 
பற்றியோ ருழைத்தசை வீச 
மிகைத்தவ நில்லான்‌ தூய்மையில்‌ தசையை 
வீழ்த்தலான்‌ கமுகுரு வாகி 
WE TES TE EE வலுக்‌ பப்‌ கக்‌ வடக அனான்‌ 
951 விடமர்‌ - துர்த்தர்‌. சென்னியர்‌ கூத்தர்‌ - பாடுவோர்‌ ஆடுவோர்‌. 
குலமில்‌ மாணிழையார்‌ - தாழ்குலத்தவர்‌, பரத்தையர்‌. மாழாந்து - 
மயங்கி. க ன்‌ 
952 மறைவலான்‌ - வேதியன்‌. மாலிடத்தன்புவைத்துளான்‌ - திருமா 
லடியான்‌, 


416 நல்லூர்ப்‌ புராணம்‌ 

உகைத்திடு குணபஞ்‌ சுவைத்துடீ திரியென்‌ 
மருத்தவன்‌ சபித்தலு மன்னோன்‌ 

தீகைத்திடல்‌ தேற்றான்‌ தோட்டியங்‌ கூர்வாய்த்‌ 
தடஞ்சிறைக்‌ கழுகுரு வடைத்தான்‌ 6 


[ கழுகுருவடைந்து திரிந்து ஒருநாள்‌ மீனைக்‌ கவர்ந்துண்ணும்‌ 
பொருட்டுப்‌ பிரம தீர்த்தத்துள்‌ பாய்ந்தான்‌ எனல்‌] 
964 கமுகுரு வடைந்து திசைதொறும்‌ படர்ந்து 
களேபரம்‌ நுகர்ந்துசெல்‌ காலை 
பழுதினல்‌ வினையின்‌ பான்மையால்‌ வீண்ணம்‌ 
படர்ந்துதென்‌ நிசைமுக நோக்கி 
மழுவலா னல்லூர்‌ எல்லைவந்‌ தடுத்து 
மறைவலான்‌ தீர்த்தவா வியினோர்‌ 
இமுதுடை மீனின்‌ ஊன்கவர்ந்‌ துண்பான்‌ 
இரும்புனற்‌ குத்திய தன்றே 6 


[அத்தீர்த்தத்தில்‌ வீழ்ந்து மூழ்கிய சிறப்பால்‌ கழுகுரு நீங்கித்‌ 
தேவ வடிவம்பெற்றுப்‌ பொன்னுலகெய்தினான்‌ எனல்‌] 


966 குத்தலும்‌ பிரம தீர்த்தரீர்த்‌ திவலை 
கொடியவெஞ்‌ சிறைக்கமு கதனை 
பொத்துதல்‌ செயவக்‌ கணத்தினவ்‌ வுருவம்‌ 
போயது தேவனாய்ப்‌ பின்னர்‌ 


958 இகல்புரிந்து - சண்டையிட்டு. உழைத்தசை - மானினது தசையை 
குணபம்‌ - பிணம்‌. உருத்து - வெகுண்டு, திகைத்திடல்‌ - தடுத்தல்‌ 
தேற்றான்‌ - தெரியாதவனாய்‌, தோட்டி - ஒருபடைக்கருவி 

954 களேபரம்‌ - (உயிரில்லாத) உடல்‌, மழுவலான்‌ - மமுவாயுதத்தை 

யுடைய சிவபிரான்‌. இழுது - கொழுப்பு. உண்பான்‌ - உண்ணும்‌ 

பொருட்டு, குத்தியது - நீருள்‌ பாய்ந்தது, 


கழுகு விமோசனச்‌ சருக்கம்‌ 81 


எத்திசையவரும்‌ காணநீள்‌ சோதி 
யிலங்கொளி விமானத்தி னேறி 
முத்தம துரிஞ்சும்‌ அரமட மகளிர்‌ 
முகிண்முலைத்‌ தடத்தின்முழ்‌ கியதால்‌ 7 


[ தாழ்ந்த கழுகும்‌ அத்தடச்‌ சிறப்பால்‌ தேவனாயிற்று எனின்‌ 
இத்தீர்த்தத்தின்‌ பெருமை கூறப்போமோ எனல்‌ ] 
9066 புல்லிய கழுகும்‌ தேவனாய்‌ வானோர்‌ 
போற்றவீற்‌ றிருந்தது வென்றால்‌ 
ஈல்லிசை வல்லாய்‌ உளங்களித்‌ தந்நீர்‌ 
நாடியே யாடுதல்‌ புரிந்தோர்‌ 
எல்லையில்‌ வினையின்‌ சிமிழ்ப்பெலாம்‌ ஒருவி 
ஈறிலா வின்பவீ டதனை 
ஒல்லையி னடைதல்‌ அதிசய மோவென்‌ 
றோதிம வூர்தியாய்‌ குரைத்தான்‌ 8 


[நாரதன்‌ இறைவன்‌ பெருமையை எண்ணி மகிழ்ந்து போதல்‌] 


967 உரைத்தலும்‌ மகிழ்ச்சி பூத்துமா ரதனும்‌ 

ஒண்ணுத லுமையொரு பாகன்‌ 

அருத்திகூர்‌ கருணைக்‌ களவைமற்‌ நுளதோ 
ஐயன்ஈல்‌ லூரினைப்‌ போல 

தரைத்தல மதன்கட்‌ டலம்பிறி துண்டோ 
சத்தசா கரத்தடம்‌ போலத்‌ 

திரைப்புனற்‌ றடம்வே றுளதுகொ லென்னாத்‌ 
திசைமுகற்‌ பணிந்துசென்‌ றனனால்‌ 9 


955 திவலை - நீர்த்துனி, பொத்துதல்‌ - நனைத்தல்‌, அரமடமகளிர்‌ - 
தேவமகளிர்‌, 

956 நல்லிசை - நற்புகழ்‌. சிமிழ்ப்பு - கட்டு. ஒருவி - நீங்கி, ஒல்லை. 
விரைவு. ஒதிமஊர்தி - அன்ன வாகனத்தையுடைய பிரமன்‌. 
ஓதிமம்‌ - அன்னப்‌ பறவை. 


257. அருத்தி - விருப்பம்‌, தரைத்தலம்‌ - உலகம்‌, 


818 ந்ல்லூர்ப்‌ புரர்ண்ம்‌ 
[ இக்காதை கேட்டோர்‌ கூறினோர்‌ எய்தும்‌ பலன்‌ ] 


968 மொழிந்தவிக்‌ காதை எழுதுகர்‌ கேட்போர்‌ 

முறைவிரித்‌ தெழுதுமே தகவோர்‌ 

அழுந்துபா தகங்க ளனைத்தையு மொருவி 
யகலிடத்‌ தரசுவீற்‌ றிருந்து 

தொழுந்தகை யமரர்‌ தொழுதனர்‌ போற்றத்‌ 
துறக்கரா டெய்திவெண்‌ டிங்கட்‌ 

கொழுந்தணி மவுலிப்‌ பரம்பரன்‌ பதுமக்‌ 
குரைகழல்‌ நீழல்வாழ்ந்‌ திருப்பார்‌ 20 


(கழுகு விமோசனச்‌ சருக்கம்‌ முற்றும்‌. ) 


958 அழுந்து பாதகம்‌ - பற்றியிருக்கும்‌ பாவங்கள்‌, அகலிடம்‌ - பூவுலகம்‌ 


இருபத்தாறாவது 
வீதிவிடங்கச்‌ சருக்கம்‌ 


[ வீதிவிடங்கர்‌ மான்மியம்‌ கூறுகென வேண்டிய முனிவர்கட்குச்‌ 


சூதன்‌ கூற முற்படுதல்‌ ] 
( கலி விருத்தம்‌ ) 


9569 வானி னின்றும்‌ வருமரு மைத்திரு 
மேனி யாரருள்‌ வீதி விடங்கனார்‌ 
நானி லத்துமல்‌ லூர்வைகும்‌ மான்மியம்‌ 
தானி யம்பெனச்‌ சூதனுஞ்‌ சாற்றுவான்‌. 1 


[ கிருதயுகத்தில்‌ முசுகுந்தன்‌ வாழ்ந்தான்‌ எனல்‌ ] 


960 அருந்த வத்தினீர்‌ ஆதியு கத்தினிற்‌ 
திருந்து கோலெண்‌ டிசையுஞ்‌ செலுத்தியே 
பொருந்த லாரைப்‌ புறங்கண்‌ டரசுசெய்‌ 
திருந்து ளான்முசு குந்த னிணையிலான்‌. 8 


[ அசுரர்களின்‌ துன்பத்தால்‌ அதனை நீக்‌ க இந்திராதி தேவர்கள்‌ 


முசுகுந்தனிடம்‌ வந்து முறையிடல்‌ ] 


961 அன்ன வேந்த னவனி புரக்குகாள்‌ 
இன்னல்‌ செய்யு மசுர ரிடுக்கணால்‌ 
பொன்னின்‌ நாட்டிற்‌ புரந்தர னதியோர்‌ 
துன்னி யன்னவற்‌ கின்ளணஞ சொல்கிறார்‌. 3 


959 
960 


வான்‌ - இந்திரலோகம்‌. 

ஆதியுகம்‌ - கிருதயுகம்‌, பொருந்தலார்‌ - பகைவர்‌, முசுகுந்தன்‌ - 
சோழமன்னன்‌. 

அவனி - பூவுலகம்‌, பொன்னின்காடு - தேவலோகம்‌, புரந்தரன்‌ - 
இந்திரன்‌. துள்ளி - ிரரூங்கிவர்து. 


820 


ந்ல்லூர்ப்‌ புராணம்‌ 


[ நீ அசுரர்களை வென்று எம்மைக்‌ காக்க வேண்டுமெனல்‌ ] 


962 சீற்ற முற்றெமு தீய அவுணரால்‌ 


ஆற்றல்‌ போய்மிக அல்லலுற்‌ றேமெமைப்‌ 
போற்றல்‌ செய்து புரத்தற்கு நீ யவர்‌ 
கூற்ற மாகிக்‌ குமைத்திடல்‌ வேண்டுமால்‌. 4 


[ முசுகுந்தன்‌ தேவர்களின்‌ வேண்டுகோளுக்கு இணங்குதல்‌ ] 


962 


964 


805 


963 என்ன விண்ணோர்‌ இரத்தலும்‌ வாட்படை 


மன்னர்‌ மன்னவன்‌ மற்றிது வேலது 
சொன்ன வாறு தொலைத்தசு ரேசரைச்‌ 
சின்ன பின்னஞ்செய்‌ வேனென்று சென்றனன்‌. 6 


[ முசுகுந்தன்‌ அசுரரை வென்று இந்திரன்‌ வாகைசூடச்‌ 


செய்தான்‌ எனல்‌ ] 


964 சென்று வேந்தனத்‌ தேவர்கு ழாத்தொடும்‌ 


நின்று தானவர்‌ நீள்குலம்‌ யாவையும்‌ 
கொன்று விண்ணய்‌ குடியேற்றி வாசவன்‌ 
வென்றி சூட விறல்புரிந்‌ தானரோ. 6 


[ இந்திரன்‌ முசுகுந்தனுக்கு முகமன்‌ கூறிப்‌ போற்றுதல்‌ ] 
966 மற்பு யத்திகல்‌ வாட்படை மன்னனை 


கற்ப கத்திரு நாட்டுயர்‌ காவலன்‌ 
பொற்பு றத்தமு விப்புகழ்ந்‌ தேத்திநீ 
எற்ப தத்தர சின்றுதந்‌ தாயென்றான்‌. 7 


புரத்தற்கு - காப்பதற்கு. கூற்றமாகி - யமனாகி, குமைத்திடல்‌ - 
அழித்திடல்‌. 

தானவர்‌ - அசுரர்‌.  குலம்‌- கூட்டம்‌, வாசவன்‌ --இந்திரன்‌. 
விறல்‌ - வெற்றி. 

இகல்‌ - போர்‌, எம்பதத்தர்ச - என்னுடைய பதவீயாகி அரசினை 


வீதிவிடங்கர்‌, சருக்கம்‌ 824 


[ இந்திரன்‌ முசுகுந்தினுக்குக்‌ கைம்மாறாக வேஸ்‌இுலது; 
தருவேன்‌ எனல்‌ ] Ss 
966 இன்று நீசெய்‌ யுதவிக்கி யாள்பிறி' ' ப 
தொன்று கைம்மா றுதவுவ தென்கொலாம்‌ 
வென்றி வேலவ வாயினும்‌" வேண்டுவ. ம்‌ 
நன்று கேளது நல்குவ னிங்கென்றான்‌, 8 


ம்‌ 


s 1 
or 


ட்ரக்‌ 23 நர்சு ட்டது தடக்‌ 
[ முசுகுந்தன்‌ இந்திரனிட்முள்ள உமையோடுங்‌ கந்தனோடும்‌ 
விளங்கும்‌ மூர்த்தியைத்‌ தருகவெனக்‌ கேட்டல்‌ ] 
967 உம்பர்‌ நாய&*னவ்வண மோதலும்‌ 
எம்பி ரானரு ளாலிகல்‌ வேந்தனும்‌ 
அம்பை வேலவ னோடு மமர்ந்தவின்‌ 


னம்ப னார்தமை நல்கென்‌ றியம்பினான்‌. 9 


[ திருமால்‌ தனக்கு அளித்த அந்த மூர்த்தியைக்‌ கேட்டலும்‌ 
இந்திரன்‌ செய்வதறியாது சிறிது தடுமாறுதல்‌ ] 
968 மன்னன்‌ சொற்றலும்‌ வாசவன்‌ மாலவன்‌ 
முன்னம்‌ நல்கிய மூர்த்தி யிவரெனாப்‌ 
பின்னை யொன்றுரை யான்பெரி தேங்குபு 
தன்னை யும்மறந்‌ தான்றடு மாறினான்‌. 10 


[ தன்னுயிரைத்‌ தருதல்‌ போல ஒன்றும்‌ பேசாமல்‌ 
அவன்‌ அளித்தான்‌ எனல்‌ ] 
969 கொள்ளு கென்னுமக்‌ கூற்றுடன்‌ ஆருயிர்‌ 
விள்ளு மாலென வீம்மித முற்றவன்‌ 
தள்ளு மாலுரை யென்னுமத்‌ தன்மையால்‌ 
வள்ளல்‌ பன்னவன்‌ கொள்ளவ ழங்கினான்‌, LI 


967 அம்பை - அம்மை - உமையவள்‌. வேலவன்‌ - முருகன்‌. நம்பனார்‌ - 
இறைவன்‌, 

968 மாயவன்‌ - திருமால்‌, மூர்த்தி - முசுகுந்தன்‌ கேட்ட இறைவன்‌ 
படிவம்‌, 2 

969 கூற்றுடன்‌ - உரையுடன்‌, வீள்மால்‌ - நீங்கிவீடுமே தள்ளு 
மால்‌ உரை - தான்கொடுத்த வாக்குத்‌ தவறுமே என்று கருதி, 
வழங்கினான்‌ - வீதிவிடங்க மூர்த்தியை அளித்தான்‌. 


629 நல்லூர்ப்‌ புராணம்‌ 
[ முசுகுந்தன்‌ ஈன்றிப்பெருக்கால்‌ இந்திரனைத்‌ துதித்தானெனல்‌ ] 
970 வழங்க லோடும்‌ மகிதல மன்னவன்‌ 
அழுந்து மன்பினோ டாகம்‌ புளகித்தே 
விழுந்து போற்றி விமலனை க்‌ கைக்கொண்டு 
தொழுந்த கைமக வானைத்‌ துதித்தரோ. 12 


[ முசுகுந்தன்‌ அந்த மூர்த்தியைப்‌ பெற்றுக்கொண்டு திருவாரூர்‌ 
செல்லப்‌ புறப்பட்டான்‌ எனல்‌ ] 
971 புற்றி டங்கொண்ட பூரணன்‌ ஆரணன்‌ 
அற்றந்‌ தீர்ந்தன்‌ றரும்பெறல்‌ மாமணம்‌ 
முற்று ருமுலை முண்டகம்‌ பூமகட்‌ 
குற்ற வாறுசெ யாரூரில்வம்‌ தெய்துவான்‌. 13 


[ வரும்‌ வழியில்‌ ஈல்லூரையடைந்தான்‌ எனல்‌ ] : 

972 விண்ணம்‌ நீங்கி விரைமலர்ச்‌ சோலைவாய்த்‌ 
தண்ணந்‌ தாது தவழ்பொன்னி நாடெய்திக்‌ 
கண்ண கன்ற கடிமதில்‌ சூழ்வரும்‌ 
அண்ணல்‌ நல்லூ ரடைந்தன னென்பவே, 14 


[ அமராவதி போல விளங்கும்‌ ஈல்லூரைக்‌ கண்டனன்‌ 
அவன்‌ எனல்‌ ] 
973 பூம லர்ந்த புதுமலர்ச்‌ சோலைவான்‌ 
காவெ னுந்தகை காட்டவிண்‌ னாட்டகத்‌ 
தேவ வீந்திர னெய்தம ராவதித்‌ 
தேவ நன்னகர்‌ போன்றதச்‌ சீர்ககர்‌. 16 


970 மகிதலம்‌ - பூவுலகம்‌. புளகித்து - மயிர்க்கூச்செறிந்து, மகவான்‌ ஃ 
இந்திரன்‌. 

971 ஆரணன்‌ - வேதமாயிருப்பவன்‌. எய்துவான்‌ - சென்று சேர்தற்‌ 
பொருட்டு. 


972 கண்ணகன்ற - இடமகன்ற. 


978 வான்கா - கற்பகச்சோலை, தகை ஒப்பு. சீர்நகர்‌ - ஈல்லூர்‌. 


வீதிவிடங்கச்‌ சருக்கம்‌ 95 


்‌ [முசுகுந்தன்‌ மூன்று நாள்‌ அங்குத்‌ தங்கியிருந்தபோது இங்கே 
எழுந்தருளச்‌ செய்க என ஆகாயவாணி எழுந்தது எனல்‌ ] 
974 அன்ன வண்ண மணிவளம்‌ நல்குபு 
துன்னு மந்தநல்‌ லூரெல்லை தோன்றலும்‌ 
முன்ன வன்றினம்‌ முன்றிவண்‌ வைகவே 
மன்னச்‌ செய்கென்றோர்‌ வாணி யெழுந்ததால்‌, 16 


[ வானொலி கேட்டமன்னன்‌ இஃது இறைவன்‌ கட்டளையே எனத்‌ 
தெளிந்து அவ்வறே செய்ய முற்பட்டான்‌ எனல்‌ ] 
976 வாணி வானத்தில்‌ வண்ண மெழுதலும்‌ 
ஆணிச்‌ செம்பொன்‌ னவிர்மணி மோலியான்‌ 
தாணு வின்னருள்‌ தானது வேலது 
பேணிச்‌ செய்குவன்‌ பெற்றியின்‌ யானென்றே, 17 


[ இந்திரன்‌ செய்திருந்ததைக்‌ காட்டிலும்‌ ஏழு மடங்குச்‌ சிறப்போடு 
வீதிவிடங்கரை நல்லூரிற்‌ பிரதிட்டை செய்தான்‌ எனல்‌ ] 
976 இந்தி ரன்செய்‌ சிறப்பி னெழுமடங்‌ 
கந்த மின்றியே அன்புடன்‌ மன்னவன்‌ 
சுந்த ராசலத்‌ தொன்னக ரந்தனில்‌ 
எந்தை வீதி விடங்கர்க்‌ கியற்றினான்‌. 18 


[ இறைவன்‌ மகிழ்ந்து அந்த பீடத்திலிருந்து நடம்‌ புரிந்தருளினான்‌ 
எனல்‌ ] 


977 திறல்கொள்‌ மன்னவன்‌ செய்த சிறப்புவர்‌ 
திறைவன்‌ பீடத்‌ திருந்தசைந்‌ தாடினான்‌ 
நறைகொள்‌ பூமழை மானிலம்‌ போர்ப்பவான்‌ 
உறையுந்‌ தேவரும்‌ உய்த்துகின்‌ றாடினார்‌. 19 
2 EA Fie dpe I ap 
ர்க்‌ ணிவளம்‌ - அழகுச்செல்வம்‌, நல்குபு - நல்கி வைக - தங்கி 
9 ருக்‌ ன மன்னச்செய்‌ - பிரதிட்டை செய்க! வாணி. ஆகாய 
வாணி க ல்‌ 
975 தானு - இறைவன்‌, பேணி - மதித்துப்‌ போற்றி 
977 சிறப்பு - மண்டபமமைத்து எழுந்தருளச்‌ செய்த செயல்‌. கறை ஃ 
தேன்‌; 12 


924 


நல்லூர்ப்‌ புரர்ணம்‌ 


[ அந்தணர்‌ முதலானோர்‌ எழுப்பிய ஆரவாரம்‌ எழுகடல்‌ ஒலியினும்‌ 


978 


மிக்கெழுந்ததெனல்‌ ] 


அந்த ணாளர்‌ அருமறை யோசையும்‌ 

தொந்த மாமன்பர்‌ தோத்திர வோசையும்‌ 

முந்து பல்லியம்‌ மூண்டெழு மோதையும்‌ 

சிந்து வேழுமுன்‌ சேர்ந்தென வார்த்தரோ. 90 


( அது முதல்‌ இறைவன்‌ சித்திர வீதிவிடங்கன்‌ என்ற நாமத்தோடு 


979 


நல்லூரில்‌ விளங்குகிறான்‌ எனல்‌ ] 
ஊறி லாவளம்‌ உற்றால்‌ லூரிலோர்‌ 
கூறு நம்பன்‌ குவலயம்‌ போற்றவே 
விறு சித்திர வீதிவி டங்கனென்‌ 
றிறில்‌ பேர்பெற்‌ றிருந்தன னென்பவே. 21 


அ மராவதியினும்‌ இறைவன்‌ நல்லூரை உவந்து தங்கினானாதலின்‌ 


980 


அப்பதிக்கு ஒப்பாவது வேறில்லை எனல்‌ ] 

வான நாட்டின்‌ மணிமுடி யிந்திரன்‌ 

தான மாமம ராபதி தன்னிலும்‌ 

ஞான மூர்த்திகல்‌ லூர்கண்‌ டுறைவனேல்‌ 

ஏனை வான்பதி யாதிதற்‌ கொப்பதே. 22 


[ முசுகுந்தன்‌ மூன்று நாளிருந்து பல பணிகளைச்‌ செய்தான்‌ 


981 


எனல்‌ ] 


முன்று நாளவண்‌ முற்றலுங்‌ கோமகன்‌ 
ஊன்று காதலி னேங்குநல்‌ லூர்வயின்‌ 
தோன்று சோதிச்‌ சுயம்புலிங்‌ கம்பணிந்‌ 
தேன்று வான்பணி யாதுமி யற்றியே. 23 


978 தொந்தம்‌ - அடிமையுறவு, பல்லியம்‌ - பல்வகை இசைக்கருவிகள்‌ 
சிந்து - கடல்‌ 


979 ஊறிலா - குற்றமில்லாத 
980 தாளம்‌ - இடம்‌. 
981 பணி - திருப்பணி, 


வீதிவிடங்கச்‌ சருக்கம்‌ 895 


[ தண்ணடையும்‌ பூசனைக்குரிய மற்ற யாவையும்‌ மன்னன்‌ 
வழங்கினான்‌ எனல்‌ ] 
982 கரும்புஞ்‌ செற்றெலும்‌ காய்க்கமு கும்மிடைந்‌ 
தரும்பும்‌ தண்ணடை. யாதியும்‌ ஆதிக்கு 
விரும்பு பூசைக்கு வேண்டுவ யாவையுஞ்‌ 
சுரும்பு லாந்தொடை யான்றல்கிச்‌ சூழ்வந்தே, 24 


[ பல்வேறு தானங்களைப்‌ புரிந்து பின்‌ மன்னன்‌ திருவாரூர்‌ 
சென்றனன்‌ எனல்‌ ] 
983 எந்தை வீதி விடங்கரை யெண்டிசை 
வந்து வந்து வழியிடை வந்திப்பக்‌ 
கொந்து லாமல ரோடு கொழும்பொனும்‌ 
சிந்தி யாரூர்த்‌ திருக ருய்த்தனன்‌. 2 


[ இவ்வுலகம்‌ உய்ய முசுகுந்தன்‌ இவ்வாறு செய்தான்‌ எனச்‌ 
சூதன்‌ மகிழ்ந்து கூறுதல்‌ ] 
984 செம்பொற்‌ கோயிலுட்‌ டேவசிங்‌ காதனத்‌ 
தும்பர்‌ கோனை யுவப்பொடுந்‌ தாபித்து 
நம்ப னுக்கு நயந்தவை யாவையும்‌ 
இம்பர்‌ நாடுய்ய ஏந்தல்செய்‌ தரனரோ. 26 


[ ஆரூர்‌ எய்தும்‌ வழியில்‌ இறைவன்‌ நல்லூரில்‌ அமர்ந்தான்‌ 
ஆதலின்‌ எல்லாப்‌ பகுதிகளுக்கும்‌ இதுவே தலையாயது 
என்பது பெறப்படுமெனல்‌ ] 


9856 அந்த ணாரார்‌ அதற்கெய்துங்‌ காலையில்‌ 
எந்தை நல்லூ ரிடத்தமர்ந்‌ தானென்றாற்‌ 
சுந்த ராசலந்‌ தொல்பதி யாவைக்கும்‌ 
முந்து மாறு மொழியவும்‌ வேண்டுமோ. 27 


982 மிடைந்து - நெருக்கி, தண்ணடை - மருதநிலம்‌, ஆதிக்கு - 


இறைவனுக்கு, ்‌ ்‌ ்‌ 
988 கொழும்பொன்‌ - திரண்ட பொற்காசுகள்‌, சிந்தி - வழங்கி, 


984 உம்பர்கோனை - சிவபெருமானை, ஏந்தல்‌ - முசுகுந்தன்‌, 
985 முந்துமாறு - தலைமை பெறுந்தன்மையை, 


820 நல்லூர்ப்‌ புராணம்‌ 


[ இக்காதை கேட்போர்‌ கூறுவோர்‌ எய்தும்‌ பலன்‌ கூறுதல்‌ ] 


986 சாற்று மிக்கதை தன்னைப்‌ படித்துளோர்‌ 
ஏற்ற மாக வினிதுடன்‌ கேட்டுளோர்‌ 
நாற்றி சைப்புவி யாண்டு ஈயப்புடன்‌ 
வீற்றி ருப்பர்பொன்‌ மேதினி மீதரோ. 2s 


வீதிவிடங்கச்‌ சருக்கம்‌ முற்றும்‌ 


ர 


986 பொன்மேதிலி - பொன்னுலகம்‌, 


இருபத்தேழாவது 
அமர்நீதிச்‌ சருக்கம்‌ 


(அறுசீராசிரிய விருத்தம்‌) 
[ அமர்நீதி நாயனார்‌ வரலாற்றை 
முனிவர்கள்‌ வேண்டச்‌ சூதர்‌ கூறத்‌ தொடங்குதல்‌ ] 
987 பாந்தளா பரணம்‌ பூண்ட 
மரம்பரன்‌ கருணை தன்னாற்‌ 
சாந்தமார்‌ புலிக்கால்‌ மேலோன்‌ 
றனையன்முன்‌ சாற்று நின்ற 
ஏந்தலா ரமர்நீ திப்பேர்‌ 
இசைந்துளார்‌ சரித மிப்பால்‌ 
ஆய்ந்துரை யென்னச்‌ சூதன்‌ 
அருந்தவர்க்‌ குரைக்க லுற்றான்‌ 1 
[ வணிகர்‌ குலத்திற்‌ றோன்றிப்‌ பழையாறையில்‌ 
அமர்நீதியார்‌ வாழ்ந்து வந்தார்‌ எனல்‌ ] 
989 பொங்குநீர்ப்‌ பொன்னி நாட்டிற்‌ 
போதவிழ்த்‌ தளிபண்‌ பாடும்‌ 
பங்கயப்‌ பழன வேலிப்‌ 
பழையாறைப்‌ பதியின்‌ வாழ்வார்‌ 
மங்கல மிகுந்த செல்வ 
வணிகர்தங்‌ குலத்தில்‌ வந்தார்‌ 
அங்கணர்க்‌ கன்பு மிக்கார்‌ 
அமர்நீதி யென்னும்‌ பேரார்‌ 2 
பப ப பப ப ப ப ப ட்ப டப 


987 பாந்தள்‌ - பாம்பு. புலிக்கால்மேலோன்‌ - வியாக்கிரபாத முனிவர்‌ 
தனயன்‌ - உபமன்யு முனிவர்‌, எந்தலார்‌ - தலைவர்‌ (கரயனர்‌) 


988 அனி - வண்டு, பழனவேலி - ஃயலாரகிய வேலி, 


528 1... நல்லூர்ப்‌ புராணம்‌ 


[ தான்‌ ஈட்டும்‌ செல்வத்தை அடியார்களுக்கு 
கனம்‌ உடை முதலியவாக அளித்து மகிழ்ந்து வருகிறார்‌ எனல்‌ ] 
989 எரிக்க சதவரக சென்றும்‌ 
ஈறில்பே. ரன்பு தன்னாற்‌ 
பக்திபம்‌ திகளாய்‌ வைத்துப்‌ 
பாங்குட” னன்‌னை மிட்டுக்‌ 
கந்தை! கா வணங்க. ளிவார்‌ 
்‌ காலிலுங்‌ சலி வதும்‌ 


வந்தநீள்‌ நிதிக னய்த்து 
வான்கதிப்‌ பயனைக்‌ கொள்வார்‌ 3 


[அடியார்கட்கு உணவு வழங்க அமர்நீதியார்‌ நல்லூரில்‌ 
ஒரு மடத்தை அமைத்து. ஆண்டுத்‌ கங்கர்‌ எனல்‌ ] 


990 அண்ணலாரடி௰௩ ருண்ண ச்‌ 
வறுசுவை,, யடிசி -லீவான்‌ ந்ப்து. 
நண்ணவா தரவால்‌ நல்லூர்‌... 
நகரினோர்‌ மடமுண்‌ டாக்கி 


ளட 
AEN 


எண்ணிலாச்‌ சுற்றத்‌” “தேடும்‌ *. ககன, 
ப | = 
எந்தைநல்‌ கழல்‌ “க க ரக்‌ ன 
தண்ணந்தார்‌ £ வணிகர்‌ ணன்‌ வட்டு இதல்‌.“ 
சார்ந்தன னுஸ்றயுவ்‌ காலை. 4 
ட்டி 
இறைவன்‌ அவர்‌ பெருமையை உலகுக்குத்‌ தெரிவிக்க எண்ணி 
ஒரு பிரமசாரியாக' தந்தக்‌ என்ட. எனல்‌ ] 
991 அங்கண்மா ஞால மெல்லாம்‌ ' : ட்‌. 
அவரன்பு விளங்கச்‌ செய்வான்‌ ட 
௬ &1 
சங்கரன்‌ பிரம சாரி i 
தன்னுடைக்‌ கோலங்‌ கொண்டு 
989 பந்தி - வரிசை, கூட்டம்‌. கக்தை- ஆடை, காலினும்‌ கலத்தினும்‌ 
பண்டிகளிலும்‌ கப்பல்கவினும்‌. உய்த்து - தருமம்‌ புரிந்து, 
990 அடிசில்‌ - உணவு. வணிகர்‌ கோமான்‌ என்றது அமர்நீதியாரை, ! 


- 


ன்‌ > 


க்கம்‌ 


0 


ஆ 


அமர்நீதிச்‌ சருக்கம்‌ 329 


சிங்கவே றனையான்‌ முன்னஞ்‌ 
சேர்தலும்‌ வணங்கி யெந்தாய்‌ 
இங்குவே தியரா லட்ட 
இன்னமு தருந்திப்‌- பின்னர்‌ 6 
[ அமர்நீதி அவரை வேற்று உணவளித்துப்‌ போற்றி இறைவன்‌ 
திருவிழா முடியும்வரை இங்குத்‌. தங்கியிருக்க வேண்டுதல்‌] 
992 அடியனே னுய்ய வாட்கொண்‌் 
டங்கணர்‌ திருநாள்‌ முற்றும்‌ 
ஒடிவிலா கநேயத்‌ தோடும்‌ 
உறைந்துபின்‌ னகல்வீ ரென்ன 
நெடியமா லறியா வெங்கோன்‌ 
நேர்ந்தன னுவகை பூத்துப்‌ 
படிமிசை யேவர்‌ நின்போல்‌ 
பத்திமை புரிவா ரென்றே 6 


[ இறைவன்‌ அதற்கு ஓப்பித்தான்‌ நீராடச்‌ செல்வதாகக்‌ கூறித்‌ 
தன்‌ கோவணத்தில்‌ ஒன்றை ஒப்படைத்துக்‌ 
காக்குமாறு கூறிச்‌ செல்லுதல்‌ ] 

992 கரதலத்‌ திருக்கும்‌ தண்டிற்‌ 
கட்டுகோ வணமி ரண்டின்‌ 

ஒருதனிக்‌ கோவ ணத்தை 
- .... ஓப்பிலான்‌; கையில்‌ வாங்கி 


4. !இருநிலத்‌ திதனுக்‌ கொப்ப 


தில்லையா லரிதிற்‌ காத்துத்‌ 
தருகென வைத்து மூழ்கும்‌ 

தன்மையன்‌ போலச்‌ சென்றான்‌ 7 
ASE OAS Ss மதப்‌ பக வ்ட 
991 சங்கரன்‌ - சிவபிரான்‌, அட்ட - சமைக்கப்பெற்ற. அமுது - 

“உணவு. த. 

992 ஒடிவிலாது - தவிராது, உறைந்து - தங்கி, படி - பூமி 
998 தண்டு - கோல்‌, வாய்கி - எடுத்து. மூழ்கும்‌ - தீர்த்தமாடும்‌. 


860 நல்லூர்ப்‌ புராணம்‌ 
[புனலாடி வந்து இறைவன்‌ கோவணத்தைக்‌ கேட்க 
அது வைத்த இடத்திற்‌ காணாமையால்‌ அவர்‌ அஞ்சுதல்‌] 
994 சென்றவர்‌ புனலி னாடிச்‌ 
திரும்பிவந்‌ தவரைப்‌ போல 
நின்றுகோ வணத்தைக்‌ கேட்ப 
நிகரிலா வன்ப ரோடி 
அன்றுகோ வணங்கொண்‌ டுய்த்த 
அறைபுக்குக்‌ காணா ராகி 
இன்றிதற்‌ கென்செய்‌ கோவென்‌ 
றில்லொடு மிரங்கிச்‌ சோர்ந்தார்‌ ட 


[ கோவணம்‌ மறைந்தமைகூறி வேறு பட்டுக்கோவணம்‌ தருவதாக 
இறைவனிடம்‌ அமர்நீதியார்‌ கூறுதல்‌ ] 
996 கோவண மொளித்த கள்வர்‌ 
குரைகழற்‌ சரணம்‌ போற்றி 
காவல்கொண்‌ டுய்த்தி யென்னக்‌ 
கருணையா லென்கை தந்த 
தாவில்கோ வணத்தைக்‌ காணேன்‌ 
தமியனேன்‌ தவறெண்‌ ணாது 
பூவ்ணப்‌ பட்டு நூலாற்‌ 
புனைந்தகோ வணங்கொள்‌ கென்றார்‌ 9 
[ இறைவன்‌ சினந்து என்‌ கோவணத்திற்கு யாதும்‌ ஓப்பாகாது 
அதனை மறைத்துக்‌ கொண்டாய்‌ எனப்‌ பழிகூறுதல்‌ ] 
996 என்றலுஞ்‌ சினந்து பெம்மான்‌ 
எரியெழ விழித்து நோக்கி 
நின்றவர்‌ தம்மைச்‌ சீறி 
நிகரில்கோ வணங்கள்‌ கொள்வான்‌ 


டன பப ட்ப ப ப்ப பபப ட பப ப ட ட ட ட ப்பட்ட ட டட டப 
994 அரை - சரக்கறை, இல்லொடும்‌ - மனைவியோடும்‌, இரங்கி - 
வருந்தி, 


995 உய்த்தி - தருவாயாக, தாவில்‌ - குற்றமில்லாத. 


அமர்நீதிச்‌ சருக்கம்‌ 991 


ஓன்றிய வன்பன்‌ போல 
உலகினை மருட்டு கின்றாய்‌ 

சென்றது கொணர்தி யுன்பொய்ச்‌ 
சிமிழ்ப்பினிற்‌ படேன்யா ளென்றார்‌ 10 


[ அமர்நீதியார்‌ அஞ்சி வணங்கிக்‌ கண்ணீர்‌ சோர 
மீண்டும்‌ தேடிக்‌ கிட்டாமையால்‌ இறைவனிடம்‌ வேண்டுதல்‌ ] 
997 அளவிலா மாயை வல்ல 
அண்ணலிவ்‌ வாறு கூற 
உள௱டடுக்‌ குற்றுக்‌ கண்ணீர்‌ 
ஒமுகநெட்‌ டுயிர்த்துப்‌ பின்னும்‌ 
தளவவாள்‌ நகையா ளோடுந்‌ 
சரக்கறை புகுந்து தேடி 
விளையுமா றென்னே வென்னா 
மீண்டடி வீழ்ந்து சொல்வார்‌ 11 


[ எண்ணில்‌ ஆடைகள்‌ தருவேன்‌ என்ற அமர்நீதியாரிடம்‌ 
இக்கோவணத்திற்கு ஒத்த பொருள்‌ கொடுப்பின்‌ 
கொள்வேன்‌ என இறைவன்‌ கூறல்‌ ] 

998 தந்தகோ வணத்தைக்‌ காணேன்‌ 
தமியனேன்‌ பொய்த்த தில்லை 
எந்தைநீ பொறுத்தி வெவ்வே 
றெண்ணில்கோ வணங்க ளீவேன்‌ 
சிந்தனை செய்யே லென்னத்‌ 
தீயெழ நகைத்துக்‌ கொண்டு 
உந்துகோ வணத்துக்‌ கொப்ப 
தொன்றெமக்‌ கமையு மென்றான்‌ 12 
996 நின்றவர்‌ - அமர்நீதியார்‌. கொள்வான்‌ - அபகரித்து கொள்ளு 
தற்காக, சிமிழ்ப்பு - அகபடுத்தும்‌ வலை, 
997 தளவவாள்‌ நகை - முல்லையரும்பு போலும்‌ ஒளியுடைய பற்கள்‌. 
998 ஒப்பதொன்று - ஒத்த வேறு பொருள்‌, அமையும்‌ - கொடுத்தாற்‌ 
போதும்‌, 


582 நல்லூர்ப்‌ புராணம்‌ 


[ ஒரு கோவணத்தைத்‌ துலையில்‌ இட்டு அதற்கு ஒத்த பொருளை 
நிறுத்துத்தர நாயனார்‌ முற்படுதல்‌ ] 
999 ஒப்பதிங்‌ குளதே லைய 

உறுந்துலை யிடுதி நேர 

வைப்பனேர்‌ உள்ள தெல்லாம்‌ 
மற்றி” துடன்பா டென்னக்‌ 

கைப்பது மத்திற்‌ கொண்ட 
கவின்கொள்கோ வணத்தை யன்னேன்‌ 

செப்பிய வாறே உய்த்தான்‌ 
தெருமர லொழிந்து செல்வர்‌ 13 


[ துலையில்‌ கோவணத்திற்கு நிகராகத்‌ தன்‌ பொருளை எல்லாம்‌ 
துலையில்‌ வைக்கின்றமை கூறுதல்‌ ] 
1000 திவ்விய வடிவங்‌ கொண்டோன்‌ 
சேர்ந்தகோ வணத்திற்‌ கொப்ப 
ஒவ்வொரு கோவ ணங்கொண் 
டுய்த்தலும்‌ நிறைநில்‌ லாமல்‌ 
எவ்வமுற்‌ றுயர நாய்கர்‌ 
இஃதிறும்‌ பூதென்‌ றெண்ணி 
அவ்வியந்‌ தீர்ப்பார்‌ வல்லே : 
அறையிடைப்‌ புகுந்து வாரி 24 


[ ஆடையணிமணிகள்‌ யாவற்றையும்‌ துலையிலேற்றியும்‌ 
துலை சமனாகவில்லை எனல்‌ ] 
1001 தூயகோ வணத்தின்‌ சும்மை 
தூசுடைப்‌ பொதிக ளிந்த 
மாயிரு ஞாலம்‌ விற்கும்‌ 
மணிவிளிம்‌ பெறிந்த வாடை 


999 துலை- தராசு, உடன்பாடு - ஒப்பந்தம்‌, தெருமரல்‌ - மனமயக்கம்‌ 

1000 காய்கர்‌ - வணிகர்‌ (அமர்‌ நீதியார்‌) ' அவ்வியம்‌ - பொய்மை, 
வஞ்சனை. 

1001 தூசு - ஆடை, பொதி மூட்டை, விளிம்பெறிந்த - கரையிட்ட 
மேவர - (தராசு சமமாகப்‌) பொருந்தி நிற்க, பணி - அணிகலள்‌, 


அமர்நீதிச்‌ சருக்கம்‌ நர 


மேயயூம்‌ பட்டு மிட்டும்‌ 
மேவரக்‌ காணார்‌ பின்னும்‌ 
பாயொளிப்‌ பணியும்‌ பொன்னும்‌ 
பல்பண்டத்‌ தொகையு மிட்டார்‌ 16 


[ துலை சமனாகாமையானும்‌ இடுதற்கு வேறு பொருளின்மையானும்‌ 
நாயனார்‌ தன்‌ மனைவி மக்களோடு துலையில்‌ ஏறச்‌ 
சமனாயிற்று எனல்‌] 


1002 இடுதலுஞ்‌ சமனி லாமல்‌ 

எந்தையார்‌ தட்டுத்‌ தாழ 

உடையதோர்‌ பொருள்மற்‌ றின்றி 
உத்தம மனைவி யோடும்‌ 

மடநடை மகாருந்‌ தாமும்‌ 
மகிழ்ந்தன ரேறுங்‌ காலை 

விடையவர்‌ தட்டி னோடும்‌ 
மேவர நின்ற தன்றே 16 


[ அடியார்‌ பெருமை உலகறிய அத்‌ துலைத்தட்டே விமானமாகமாற 
இறைவன்‌ உமையோடு காட்சிதந்து அவர்கட்கு 
வீடுபேறளித்தான்‌ எனல்‌ ] 

1003 நிற்றலும்‌ ஏறும்‌ தட்டே 
நீடொளி விமான மாக 
வெற்றிமால்‌ விடைமே லேறி 
விளங்கிழை யொருபால்‌ வைகக்‌ 
கற்றையஞ்‌ சடையா ரன்னோர்‌ 
கண்களி கூரத்‌ தோன்றி 
முற்றுபே ரின்ப வீடு 


முறைமையா லடையச்‌ செய்தார்‌ 17 
1002 விடையவர்‌ - இடபவாகனத்தையுடைய இறைவன்‌. தட்டு 


கோவணத்தை இட்டுள்ள தராசுத்‌ தட்டு. 
ஏறுந்தட்டு - அமர்நீதியார்‌ தன்‌ மனைவி மக்களோடு ஏறிரின்ற 


தட்டு. விளங்கிழை - உமையவள்‌, 


384 நல்லூர்ப்‌ புராண்ம்‌ 
[ நல்லூர்‌ இறைவனின்‌ அருட்பெருமையைக்‌ கூறலரிது எனல்‌ ] 


1004 ஆதலான்‌ ஈல்லூர்‌ மேய 

அண்ணலா ரருளின்‌ தன்மை 

ஓதுமா றெளிதோ யார்க்கும்‌ 
ஊழிதோ றுரை செய்தாலும்‌ 

மாதவர்‌ கேண்மி னந்த 
வண்ணமப்‌ பதியின்‌ மேவிப்‌ 

பூதலம்‌ புகழ வின்பம்‌ 
பொருந்தின ரனேகர்‌ மாதோ 18 


[ இக்காதையைக்‌ கற்றவர்‌ கேட்டவர்‌ உரைத்தவர்கள்‌ 
எய்தும்‌ பலன்‌ கூறல்‌ ] 
7005 கற்றவர்‌ கேட்போ ரிந்தக்‌ 
காதையைக்‌ காதல்‌ கூர 
முற்றவும்‌ விரித்தல்‌ செய்வோர்‌ 
மூதுல காண்டுப்‌ பின்னர்‌ 
பெற்றமீ துயர்த்த பெம்மான்‌ 
பேரரு எதனா லென்றும்‌ 
உற்றபே ரின்ப வீட்டி 
னுகந்துவீற்‌ றிருப்ப ரன்றே, 19 
[சூதன்‌ i முனிவர்க்கு இவ்வாறு நல்லூர்‌ மான்மியங்‌ 
ற அனைவரும்‌ மகிழ்ந்தார்‌ எனல்‌ ] 
1006 இப்பரி சுகந்து சூதன்‌ 
எம்பிரா னருளி ஓலே 
தப்பிலா விரதம்‌ பூண்ட 
சவுனகன்‌ முதலி யோர்க்குச்‌ 
செப்பின எவரும்‌ நல்லூர்த்‌ 
திருமலைச்‌ சொக்கி பாகன்‌ 
ஒப்பருங்‌ கருணை வாழ்த்தி 
உளங்களித்‌ துவகை பூத்தார்‌ 20 
1005 விரித்தல்‌ - வீளங்க உரை த்தல்‌. பெற்றம்‌ - இடபம்‌ பப்‌ 


தமர்‌ நீதிச்‌ 'சருக்கம்‌ 555 
[ முனிவர்கள்‌ சூதமுனிவரைப்‌ போற்றிப்‌ புகழ்ந்தார்‌ எனல்‌ ] 


1007 சூதமா தவனை நோக்கித்‌ 

தொழத்தகு முனிவ ரெல்லாம்‌ 

முதுணர்‌ வியாதன்‌ சொன்ன 
( முறைமையால்‌ ) நல்லூர்‌ மேன்மை 

ஆதரம்‌ பெருகத்‌ தேனும்‌ 
அமுதமும்‌ போலச்‌ சொற்றாய்‌ 

நீதியா (லுலவும்‌ மேலோய்‌ ) 
நின்னையார்‌ நிகர்ப்ப ரென்றார்‌ al 


[நல்லூர்‌ மான்மியங்‌ கேட்ட அனைவரும்‌ பெருமகிழ்வுற்றார்‌ எனல்‌ ] 
1008 வன்ளலா ருகந்த நல்லூர்‌ 
மான்மிய மிருந்த (வாறும்‌) 
( தெள்ளு ) நீர்த்‌ தீர்த்தம்‌ யாவும்‌ 
செழித்தவண்‌ சிறந்த வாறும்‌ 
உள்ளிஜேர்க்‌ ( கெல்லா மின்பம்‌ ) 
ஒப்பிய வாறும்‌ நோக்கித்‌ 
தள்ளரும்‌ தவத்தோ ரெல்லாம்‌ 
தமதுடல்‌ பூரித்‌ தாரால்‌ 22 


[ எல்லோருமகிழ்ந்து இறைவனை வாழ்த்தினார்கள்‌ எனல்‌ ] 
1009 (௩றவுமிழ்‌) சோலை சூழ்ந்த 

நல்லூரி லாண்டார்‌ செய்யுந்‌ 

திறல்கெழு கருணை வாழ்த்தித்‌ 
( திருமலைச்‌ சொக்கி ) யென்னும்‌ 

பிறைநுத லிமைய வல்லி 
பேரருள்‌ வாழ்த்தி நாளும்‌ 

உறுதவ ரூவகை பூத்தார்‌ 
( உய்ந்த திவ்‌ வுலக ) மெல்லாம்‌ - . 


860 


நல்லூர்ப்‌ புராணம்‌ 


[ இப்புராண ஆசிரியர்‌ இறுதியாக வாழ்த்துக்‌ கூறுதல்‌ ] 


1010 


1011 


1012 


திருமலைச்‌ சொக்கி வாழி 
தேக்களி விமாய கன்றன்‌ 
மருமலர்த்‌ தா (ள்கள்‌ வாழி) 
( மணவாளக்‌ ) கோலம்‌ வாழி 
வெருவுதல்‌ தவிர்க்கும்‌ காசி 
விநாயகன்‌ முதலோர்‌ வாழி 
( முருகொளி விளங்கும்‌ ) திவ்விய 
முர்த்திக ளெவரும்‌ வாழி 2d 


[ இதுவுமது ] 
அந்தணர்‌ வாழி ஈல்லூர்‌ 
அணிவளம்‌ வாழியோ (ங்கும்‌ 
சுந்தரச்‌ ௪) யிலம்‌ வாழி 
சுயம்புகல்‌ லிங்கம்‌ வாழி 
சந்ததந்‌ தலத்தோர்‌ வாழி 
தானிகர்‌ முதலோர்‌ வாழி 
செந்தமிழ்ப்‌ புராணம்‌ வாழி 
செப்பினோர்‌ வாழி வாழி 25 


[ இதுவுமது ] 


திருப்பணி செய்வோர்‌ வாழி 
திருமலைச்‌ சொக்கி பாகர்‌ 
மருப்பொலி பாதத்‌ தன்பு 
வைத்துளோர்‌ வாழி யென்றும்‌ 
விருப்பமீ தூரப்‌ பூசை 
விழாவணி புரிவோர்‌ வாழி 
தரைத்தலம்‌ புரக்கும்‌ வேந்தர்‌ 
சந்ததம்‌ வாழி வாழி 28 


nS I யிடம்‌ பவட ட பம டட படப்பட பப ட 
1010 வெருவுதல்‌ - அஞ்சுதல்‌ 
1011 சயிலம்‌ - மலை, தானிகர்‌ - கோவில்‌ ஸ்தானிகர்‌. 


தாறு றிட அஹ்‌ 


அமர்நீதிச்‌ சருக்கம்‌ 867 


[ இப்புராணத்தைச்‌ செய்தார்‌ இவர்‌ எனல்‌ ] 
(ஏமுசீராசிரிய விருத்தம்‌ ) 
1018 பொன்னெடுஞ்‌ சடிலத்‌ தெம்பிரான்‌ ஈல்லூர்ப்‌ 

புராணமாக்‌ காதைசெந்‌ தமிழாற்‌ 

கன்னலுந்‌ தேனு மமுதமும்‌ மதுரக்‌ 
கனியும்போற்‌ கட்டுரை செய்தான்‌ 

பன்னுமெய்ப்‌ புகழான்‌ தவவணை முதல்வன்‌ 
பாரெலாம்‌ வணங்குதென்‌ கமலை 

மன்னவன்‌ கல்விக்‌ கடலெனச்‌ செழித்த 
வைத்திய நாததே சிகனே 27 


அமர்நீதி நாயனார்‌ சருக்கம்‌ முற்றும்‌. 


[இப்புராணத்தின்‌ அமைப்பும்‌ சுவையும்பற்றிப்‌ பாராட்டுச்‌ செய்யுள்‌] 
(கட்டளைக்கலித்துறை) 
1014 தவிப்பார்க்‌ குறுதுணை வன்மீக நாதன்‌ 

தனய னிந்த 

புவிப்பாற்‌ புலவன்‌ வைத்திய நாதன்‌ 
புகன்ற செஞ்சொற்‌ 

கவிப்பாகந்‌ தேவர்க்‌ கவிப்பாகம்‌ போலின்பம்‌ 
காட்டுங்‌ கற்றோர்‌ 

செவீப்பாலு ளேசென்று சித்தத்தி லேநின்று 
தித்திக்‌ குமே, 

நல்லூர்ப்‌ புராணம்‌ முற்றும்‌. 


ப்‌ 


பக ப வல பத தபல ப பற க க்க 
1018 தென்கமலை - திருவாரூர்‌. 
43-44 


நல்லூர்ப்‌ புராணச்‌ செய்யுள்‌ 


முதற்‌ குறிப்பு அகரவரிசை 


அக்கமாமணி 


அக்கினிக்கோத்திர 
அக்கினியாதிய 
அக்குவட்டினரும்‌ 
அங்கண்மாஞால 
அங்கணன்‌ இனைய 
அங்கனுற்றதிறம்‌ 
அங்கியர்தீர்த்தம்‌ 
அங்கிவானவன்‌ 
அங்கிவேட்டுன 
அங்கைபோலுதரம்‌ 
அஞ்சலஞ்சல்‌ 
அஞ்சிலோதிய 
அடியர்கண்மழை 
அடியனேன்கண்ட 
அடியனேனுய்ய 
அடுத்தகுஞ்சரம்‌ 
அடுத்த செந்தளிர்‌ 
அடுத்திடும்‌ பன்னகேசன்‌ 
அடுபகையதனாற்‌ 
அடை 
அடைதலோடுமச்‌ 
அண்டகூடத்தை 
அண்டகூடமலை 
அண்டகோடிகளை 
அண்ணல்நாமம்‌ 
அண்ணல்‌ யானையின்‌ 
அண்ணலவ்வரங்கள்‌ 
அண்ணலன்புறு 
அண்ணலாரடியா, 


124 
125 
125 
88 
928 
95 
81 
809 
127 
251 
217 
211 
212 
58 
97 
929 
212 
17 
78 
27 
286 
286 
16 
19 
78 
214 
255 
98 
15 
228 


அண்ணலார்‌ தமக்‌ 
அணுவிற்கணுவாய்‌ 
அணுவீனுக்கணுவாய்‌ 
அத்தகைத்தேனு 
அத்தகைப்பெருமையா 
அத்தகைநகரின 
அத்தகைவளங்கொள்‌ 
அத்தலத்தினைச்‌ 
அத்திறம்நோக்கி 
அத்திறம்மேரு 
அதன்மீதொரு 


அந்தகளிருதிநாப்பண்‌ '''' 


அந்தணர்த்தப்பினோர்‌ 
அந்தணர்‌ தமக்கும்‌ 


அந்தணர்வாழிறல்லூர்‌ 


அந்தணரில்லமெங்கும்‌ 
அந்தனாளர்‌ அருமறை 
அந்தணாளர்கள்‌ 
அந்தணாளர்தம்‌ 
அந்தணாளருக்களவி 
அந்தனாளரை 
அந்தணாரூர்‌ 
அந்தநாள்முதல்‌ 
அந்தமாக்கதை 
அந்தமூலவான்பலத்‌ 
அந்தமைந்தரா 
அந்நகரின்‌ ஒரு 
அப்பதிக்கு 
அப்பெருந்தீர்த்தத்‌ 
அம்புயப்பொகுட்‌ 
அம்பொற்சேவடி 


, ௮ம்பொன்மேரு 


முதற்‌ குறிப்பு அகரவரிசை 


அமரும்‌ ஏல்வையின்‌ 
அமிழ்துருற்கொண்ட 
அமைதலுமன்னே 
அரசன்சில்பகற்‌ 
அரசலாற்றலும்‌ 
அரத்தமுட்டியதென 
அரவவேந்தையும்‌ 
அரவுபூண்டருள்‌ 
அரவுபூண்டவன்‌ 
அரியணைதன்மேல்‌ 
அரியமாதவரண்ணல்‌ 
அரியமாதவராசி 
அருச்சனை புரியும்‌ 
அருணமால்வரை 
அருந்தவத்தினீரா 
அரும்பெறற்சிறு 
அரும்பெறற்சேயொ 
அருவியெற்றியும்‌ 
அலகில்கேள்வி 
அலகில்வேத 
அலைத்தலும்மேரு 
அவ்வகையதீவினை 

. அவமதித்திடலும்‌ 
அவற்றின்முன்ற 
அவனிமீதிலுற்‌ 
அழிவீலாதவலி 
அழிவிலாவட 
அழுதுபாற்கடற்‌ 
அள்ளிருட்படல 

்‌ அள்ளிவாரித்தன்‌ 
அளக்கருண்ட 
அளவீலாப்பெருமை 
அளவிலாமாயை 
அளீபயின்றதி 
அறங்கள்‌ எண்ணாள்கு 
அறங்கெடுப்பவன்‌ 
அறஞ்செய்கிற்பவும்‌ 
அறத்தின்வேலியாய்‌ 
அறிதொறும்பெறல்‌ 


60 
112 
75 


256 
205 
16 
80 
188 
99 
227 
247 
207 
298 
178 
919 
169 
184 
206 
260 
114 
78 
284 
156 
210 
187 
11 
172 
ரம 
128 
112 
260 
24 
281 
15 
52 
240 
86 
248 
54 


அறிந்தியற்றிய 
அன்பிலைவ்‌ 
அள்பினாற்புரிந்த 
அன்புகூரவ 
அன்புமீக்கொள 
அன்னகரதன்கண்‌ 
அன்னகாலையி 
அன்னகுன்றத்‌ 
அன்னதன்மையி 
அன்னதாகிய 
அன்னதீமையின்‌ 
அன்னபரிசா 
அன்னம்விற்கும்‌ 
அன்னவண்ண 
அன்னவர்க்காணி 
அன்னவள்தானும்‌ 
அன்னவன்காத 
அன்னவாச்சிரம 
அன்னவேந்தன 
அன்றுதொட்டுல 
அனையகுன்றமர்‌ 
அனையதன்மைய 
அனையதன்மையை 
அனையதீமை 
அளையமாதவத்‌ 
அனையவாகிய 


ஆ 


ஆகையா ற்றலம்‌ 
ஆங்கதன்றடுவில்‌ 
ஆசில்வண்டமிழ்‌ 
ஆடிப்பூராடந்தன்‌ 
ஆடியத்திசையினுற்ற 
ஆடும்நல்லவரா 
ஆடுவார்சிலர்‌ 
ஆண்டுதோறும்‌ 
ஆதலாலத்தல 
ஆதலாலவ்வறி 


859 


142 
214 
200 


186 

98 
280 
147 

82 
185 
110 
140 
284 
290 
928 
106 
222 
91௦ 
187 
819 
164 


245 
167 


340 


ஆதலாலரனம்பு 
ஆதலாலினைய 
ஆதலாலுளம்‌ 
ஆதலாலுனதா 
ஆதலாற்பரன்‌ 
ஆகலான்‌ ஈல்லூர்‌ 
ஆதலான்மகவ 
ஆகலானவை 
ஆதியாதிரை 
ஆதியூழிதவில்‌ 
ஆமினேமியடுத்‌ 
ஆயிரம்பகுவாய்‌ 
ஆயிறுமண்டவா 
ஆயினுமையநின்‌ 
ஆயினுமையரின்பே 
ஆயுள்விஞ்சை 
ஆரமாமுலையம்‌ 
ஆரல்பண்டிதன்‌ 
ஆலயத்தினை 
ஆலயத்தெய்தி 
ஆலுமாதரார்‌ 
ஆலைபாயுகர்‌ 
ஆவினைத்தெய்வ 
ஆள்வினைக்குய்‌ 
ஆளி மொய்ம்பினா 
ஆளியேற்றின 
ஆற்றுமேற்பாசன 
ஆறும்‌ நீள்‌ கடலும்‌ 
ஆனினங்களுக்‌ 
ஆனினுக்கழிவு 
ஆனைகண்டி லமென 


இ 


இக்கதைக்கணெ 
இக்கதைபடிப்பவர்‌ 
இக்கதைபடிப்போர்‌ 


இசைத்தலும்‌ அனந்தன்‌ 


இட்டபோரழித்‌ 


நல்லூர்ப்‌ புராணம்‌ 


இடபத்திங்களிள்‌ 
இடபமாதத்தினில்‌ 
இடபமீதுறப்‌ 
இடுதல்ரோக்கி 
இடுதலும்‌ சமனி 
இண்டையும்‌ சூட்டும்‌ 
இத்தகைச்சாப 
இத்தகைவரங்கள்‌ 
இத்தலத்துறையும்‌ 
இத்தலத்தைந்கெழுத்‌ 
இத்திருகல்லூர்‌ 
இத்திறங்கள்பல 
இத்திறம்பழிச்சி 
இத்திறம்பற்பல 
இத்திறம்பெறற்‌ 
இந்திரத்திசை 
இந்திரன்‌ செய்சிறப்‌ 
இப்பரிசுகந்து 
இப்பரிசெந்தஞான்‌ 
இப்பெருங்கதைகே 
இப்பெருங்கதையை 
இப்பெரும்பதியி 
இமையமால்வரை 
இமையவர்கேரயி 
இயக்கர்கின்னரர்‌ 
இயம்புசித்தவீ 
இயம்புமிக்காதை 
இருநிதியைந்தரு 
இருவினைவெண்‌ 
இல்லத்தங்கி 
இல்வாழ்க்கைநிலை 
இழிவசிற்சில 
இளைக்குதுண்ணுசு 
இதங்கவேற்றுஞ்‌ 
இன்பமெய்துவ 
இன்று£ீசெய்யுதவி 
இன்றுநீவரயான்‌ 
இன்னணந்தேவ 
இன்னதன்மைநிய 


259 
105 

67 
261 
989 

47 
196 
900 

97. 
124 

48 
187 

95 
122 
244 
100 
928 
934 

96 
266 
129 
129 
157 

42 


முதற்‌ குறிப்பு அகரவரிசை 841 


இன்னதன்மை இமையவர்‌ 118 உரியமுப்புரி 91 
இன்னதன்மைமலய 189 உருகுமந்தணனை 158 
இன்னதன்மைமுனி 12 உரைத்தலுமகிழ்ச்சி 817 
இன்னதன்மையீன 189 உரைத்தலோடும்‌ 185 
இள்ளதொள்மை 71 உரைத்தவிச்சரிதம்‌ 296 
இன்னால்வளம்‌ 18 உரைத்திடுமித்‌ 812 
இன்னநீள்வளம்‌ 48 உரைபெறுகாந்த 215 
இன்ன பேரழகு 218 உலகான்னடை 68 
இன்னவாழெம்பிரான்‌ 127 உலகெலாம்படை 2 
இன்னன துதிகள்‌ 152 உலகமூன்றையும்‌ க 1 
இன்னனதுதிகள்கூறி 119 உலகிலுள்ளதீர்‌ 182 
இள்னனதுதிகள்‌ 300 உழவர்சும்மையும்‌ 92 
இன்னன பலவும்‌ 800 உழவரோதையும்‌ 80 
இன்னனவரங்கள்‌ 288 உமுந்துந்தேனும்‌ 299 
இளையகாதையை 188 உற்றபிண்டத்தை 264 
இளைய ஈள்னல 249 உற்றமாதவத்‌ 175 
இளையமாக்கதை 204 உற்றமாமுனியை 879 
இளையவண்ணம்‌ 212 உற்றவர்பொன்னி 298 
உற்றவாதிரைகா 245 
ஈ உற்றுரேசம்‌ 147 
உறுதியக்கினி 256 
ஈசானதீர்த்தமாடி. 811 உறுதியாவு 114 
ஈர்ந்தவெண்பளிக்‌ 156 உறுபசிஜவாப்‌ 21 
ஈறில்நம்மடி 64 உள்ளிவிண்ணே 79 
ஈறில்போகம்‌ 114 
ஈறிலள்பர்ச்‌ 88 ஊ 
௨ ஊழினாலிவ்வா 224 
ஊறிலாவளம்‌ 924 
உச்சயிச்சரவம்‌ 207 ஊன்சுவைத்துணும்‌ 04 
உச்சிப்போதிடை 141 
உச்சியம்போதினில்‌ 106 ௭ 
உடைதிரைக்கடல்‌ 110 
உண்டிகாய்கிழங்‌ 11. எக்கதியிற்புக்கு 5 
உண்ணிவிண்‌ 79 எக்காலத்தினும்‌ 6 
உம்பர்காயகன்‌ 921. எங்கணுயகளை 191 
உம்பர்யாவர்க்கும்‌ 110 எங்கள்காயகனே 118 
உயீர்த்தபாலனை 168 எண்டருசிகரத்‌ 87 


உரகர்கின்னரர்‌ 99 எண்டிசாமுகத்‌ 89 


942 


எண்டிசையுலக 
எண்டிசைவளாகத்‌ 
எண்ணலார்முடி 
எண்ணிருதிறத்த 
எண்ணில்வந்கியர்‌ 
எண்ணினைப்பெய்கு 
எண்வகைச்சித்தியும்‌ 
எத்தகைக்கால 
எத்தகைத்தேவரும்‌ 
எத்திறத்தும்‌ 
எத்துணைப்பிணியும்‌ 
எந்தைஎம்பிரான்‌ 
எந்தைதோல்‌ றலும்‌ 
எந்தைல்லருனா 
எந்தைரின்வடிவ 
எந்தையாரடியார்‌ 
எந்தையெம்பெரு 
எந்தைவீதிவிட 
எம்பிராள்சன்னிதி 
எய்தியோரயிதம்‌ 
எய்திவானவர்‌ 
எருமைப்போத்துடன்‌ 
எவராலும்செயற்‌ 
எழுத்தைஞ்ஞாற்றி 
எழுதலோடும்‌ 
எழுந்தனன்புழுங்கி 
எழுந்துகுந்தியும்‌ 
எமுக்துதெள்திசை 
எழுவகைமுவிவர்‌ 
என்மதிக்கிசைந்த 
என்றதுமிமையோர்‌ 
என்றலுஞ்சினக்து 
என்றலுஞ்செங்கண்‌ 
என்றலும்‌அவைக 
'என்றலுமுறுவல்‌ 
என்றவன்பகர 
என்‌ றவனியம்ப 
என்றவனிரங்க 
. என்றுகட்டுரை 
என்றுகூறலும்‌ 


நல்லூர்ப்‌ புராணம்‌ 


என்றுபின்னுமினி 
என்றுமாக்கடல்‌ 
என்றுமீளவும்‌ 
என்றுமுக்கணி 
என்னகூறிய 
என்னநாரதன்‌ 
என்னநான்முகன்‌ 
என்னமாதவச்‌ 
என்னவன்னவ 
என்னவாங்கவள்‌ 
என்னவிண்ணே 
என்னையீன்றசெங்‌ 
என்னையீன்றமு 


ஏ 
ஏகிச்சண்பக 
ஏய்ந்தகாதலால்‌ 
ஏற்றல்விதியே 
ஏற்றவனும்‌அவ்‌ 
ஏற்றுவெம்பனை 
ஏனையகோணத்தின்‌ 


[25] 


ஐய்கரத்தினோன்‌ 
ஐங்கரத்தொரு 
ஐந்தருநீழலின்‌ 
ஐந்துவண்ணமா 
ஐப்பசித்திங்கள்‌ 
ஐயன்‌எய்திய 
ஐயனைந்தெழுத்‌ 
ஐவகைவண்ணமாகி 


ஓ 
ஒப்பதிங்குளதே 
ஒப்பரும்பஞ்சி 
ஒருகணமித்தலத்‌ 
ஒருவருக்கொருவர்‌ 
ஒருவருக்கொருவர்‌ 
ஒருவழிப்பட்டே 


141 
185 


176 


65 
209 
250 
114 

91. 
148 
179 
820 
198 
115 


206 

86 
186 
188 
111 
804 


91 
117 
127 
252 
807 
244 
265 


201 


992 
120 


126 


198 
222 


98 


முதற்‌ குறிப்பு அகரவரிசை 


ஒமுக்கமோம்பும்‌ 
ஓமுகுசெய்யதே 


ஒமுகுபொற்கொடி 
ஒளிக்கவின்பெறு 


ஓ 
ஓகரைவகைகள்‌ 
ஓடைகூபம்‌ஓலி 
ஓதலோடுமுறு 
ஓ.தவேண்டுமங்‌ 
ஓதுமந்நகர்‌ 
ஓதுவேதங்க 


கங்கைகாளிந்தி 
கங்கைநறெடும்புளல்‌ 
கங்கைமுதலாய 
கங்கைவந்திழி 
கங்கைவாழ்சடை 
'கஞ்சமாமலர்க்‌ 
கடல்சுற்றிய 
கடவுளர்க்கமுத 
கடவுளுண்டெனக்‌ 
கண்டலம்போது 
கண்டவத்தட 
கண்டவர்வெருக்‌ 
கண்டுகும்பமுனி 
கண்டுசேவித்‌ 
கணங்களாகிக்‌ 
கணங்கொள்‌ 
கணிப்பிலின்னன 
கதங்கடிந்தவர்‌ 
கதிர்கொள்மாமணி 
கந்தனத்தியுங்‌ 
கயலுற்றோடரி 
கரதலத்திருக்குங்‌ 
கரிபொய்த்தாய்‌ 
கருங்கடலாடை 
கருங்கண்‌ வேலினை 
“ கரும்புஞ்செந்றெலும்‌ 


68 
70 
216 
16 


48 
189 
210 
115 


கரும்புமென்றதை 
கலிகொள்வண்‌ 
கவுடதேசத்தோர்‌ 
கமுகுருவடைந்து 
கள்ளுலாமலர்‌ 
கற்பகச்செழுந்‌ 
கற்பகச்செமு 
கற்பமொன்றுகயிலை 
கற்பின்மிக்க 
கற்றவர்கேட்போ 
கள்மபேதத்தினற்‌ 
கள்னலுங்காய்‌ 
கன்னிமாதத்‌ 
கன்னியந்தடத்‌ 
கன்னியம்பருவ 
கன்னியர்‌ நூற்ற 


கா 


காசிபன்கும்ப 
காசியிற்றமது 
காசியேயனைத்து 
காசியைங்கரன்‌ 
காடுகொள்வன 
காண்டலும்வணங்‌ 
காணிற்காணருஞ்‌ 
காதளந்துக 
கரமநீள்கணிச்சி 
காயும்வெங்கலி 
காலனைக்காய்ந்த 
காழிமாநகர்‌ 
காளகண்டமு 
கானலங்கைதை 
கானலம்புசெங்‌ 
கானவர்குலக்‌ 


கு 


குங்குமக்கலவை 
குஞ்சராரணியம்‌ 
குட்டரோகத்திற்‌ 
குடங்கையின டக்‌ 


344 


குடம்புரைசெருத்தல்‌ 
குடம்புரையும்செரு 
ருண்டமொன்றிற்‌ 
குண்டுநீர்ச்சுளை 
குணங்களைந்துடன்‌ 
குணதிசையகிற்‌ 
குத்தலும்பிரம 
குந்தியித்திறங்‌ 
கும்பமாமுவி 
குய்யர்சாரணர்‌ 
குரம்பிற்காந்துவ 
குரவம்பாடலம்‌ 
குரவன்கூறிய 
குரவன்மைந்கனாற்‌ 
குருதிகொப்பளி 
குலவுவான்முடி 
குறுமுனியென்று 
குறகாயோடுபய 


கூ 


கூர்த்தவாதர 
கூற்றுயிர்குடித்த 
கூற்றெனவுருத்‌ 
கூறலுங்கண்டற்‌ 
கூறலோடுங்குழ 
கூறலோடுங்குறி 
கூறுகூறின 
கூறுமிக்ககை 
கூறுமிக்கதைசொல்‌ 


கொ 


கொடிவிடுபா 
கொடுத்தவன்விடுப்ப 
கொண்டலைத்‌ 
கொண்டவன்ஈம 
கொண்டவன்றரு 
கொந்தவீழ்க்‌ 
கெந்துலாமலர்‌ 
கொம்பெனறுடங்‌ 
கொழுங்கதிர்‌ 


49 
184 
87 
199 
69 
808 
916 
169 
277 
112 
92 
57 
175 
171 
111 
91. 
164 
68 


220 
77 
78 

196 

184 

116 
96 

190 

287 


198 
228 


197 
192 
297 


நல்லூர்ப்‌ புராணம்‌ 


கொள்ளுகெள்று 
கொற்பயிலும்‌ 


கோ 


கோயிலெய்திக்‌ : 
கோலுநீர்த்தீர்‌ 
கோவணமொளித்த। 


சங்கமேந்திய 
சங்கமேவுதலாற்‌ 
சங்கராசியும்‌ 
சங்குகுலுளைந்‌ 
சண்டவாயுவின்‌ 
சண்டவாயுவும்‌ 
சத்தகோடிமகா 
சத்தசாகரந்தன 
சதுமறைதொகுத்‌ 
சந்தநீடுவ 
சந்தமார்காவிரி 
சந்தமோடுதமிழ்‌ 
சந்தனக்குறடும்‌ 
சந்திரகாந்த 
சம்புத்தீவில்‌ 


சா 
சாந்தம்வீசி 
சாந்திராயண 
சார்ந்தகுதனை 
சார்ந்துமற்றதின்‌ 
சார்ந்துமன்னவன்‌ 
சாலநம்மூடை 
சாற்றுநான்மறை 
சாற்றுமச்சுக்தர 
சாற்றுமிக்கதை 


சி 


சிந்தர்சாரணர்‌ 
சிந்துவெங்கதிர்‌ 


921 
4 


179 
115 
121 
252 
298 


128 
187 


205 
172 
254 
148 


148 
926 


148 


250 


முதற்‌ குறிப்பு அகரவரிசை 


சிந்தையின்புற 
சிறந்தவான்பசி 
சிறியவர்பிழை 


சீ 


சீதமாமதி 
சீலம்வாய்மை 
சீலமாதவத்தோன்‌ 
சீற்றமுற்றெமும்‌ 
சீற்றமுற்றெழு 
சீற்றமோடயி 


சுந்தரகிரி 
சுந்தரநாதர்க்‌ 
சுந்தரராதர்வைகும்‌ 
சுரபிகோடிகள்‌ 
சுரர்க்கமுதளித்த 
சுருதிபாடல்செய்‌ 
சழிக்குந்தெண்‌ 


சூ 
, குதமாதவனை 
சுதமுனிவரன்‌ 


செ 


செங்கண்மாலருளி 
செஞ்சடாமவுலி 
செப்பிவேந்தனும்‌ 
செப்புமித்தீர்த்த 
செம்பொன்மால்வரை 
செம்பொற்கோயி 
செம்பொன்வள்ள 
செய்தான்றிமறம்‌ 
செய்தநன்றியறி 
செய்யகோலினான்‌ 
செய்யதாமரை 
செய்யதேனுடன்‌ 

. செய்யமால்வரை 


176 
140 
279 


செய்யுபூங்கல 
செருவவாளி 
செல்லுமப்பிலத்தின்‌ 
செவிலியர்க்குரை 
செற்றம்நீங்கிய 
செற்றமில்லது 
சென்றபின்னவள்‌ 
சென்றவர்புனலி 
சென்றவாதுவர்‌ 
சென்றனன்பருதி 
சென்றுவேந்தனத்‌ 
சென்னியினெ ற்றி 
டுசன்னியைந்து 


சே 


சேணிடைச்சுந்தர 
சேணிடைச்சிகரம்‌ 
சேர்தலோடுமச்‌ 
சேர்ந்துமுக்கணாள்‌ 
சை 
சையம்யாவைக்‌ 
சைமெனப்பணை 


சொ 


சொல்லுமாறுதொமு 
சொல்லுமித்தீர்‌ 
சொற்றஇன்ன 
சொற்றலுங்கூற்று 
சொற்றலுமெட்டு 
சொற்றவத்தடம்‌ 
சொற்றவத்தீர்க்‌ 
சொற்றவிக்கதை 
சொற்றவிக்காதை 
சொற்றவைகவிற்‌ 
சொன்னவிக்கதை 


சோ 
சோணைமாநதி 


119 
181 


145 
805 
02 
210 
135 
144 
267 
84 
231 
266 
அர்க்‌ 


294 


840 


சோர்ச்சிபாரித்து 
சோருநீர்‌அருவி 
சோலைகுழ்தரு 


ஞா 
ஞாயிருட்சியின்‌ 
ஞாளிமுத்தமிழ்‌ 


த்‌ 


தீக்கணாமூர்த்தி 
தய்கடற்கிறை 
தங்குலத்துளோர்‌ 
தீஞ்சம்நீயெனப்‌ 
தடங்கொள்காவிரி 
தண்டினுற்றமியேன்‌ 
தணப்பில்சுந்தர 
தணவுதலரிய 
தித்தம்பேரினால்‌ 
தந்தகோவணக்‌ 
கந்திபோற்றிய 
கந்திரிறல்யாழ்‌ 
தம்பிரான்புக 
தம்பிரானருளா 
தமரவேலைதனை 
தமிழ்மணந்தரு 
தருமனாதிய 

_தரைமிசையலகி 
தலவிசிட்டத்தி 
தலவிசிட்டமும்‌ 

்‌ தவவினைபுரிதல்‌ 
தவிப்பார்க்குறு 
தன்னையேகோவண 


தா 
தாரந்தன்னைத்‌ 
தாயைத்தக்தையை 
தாவிலரவங்கவர்‌ 


தாழ்ந்துபோற்றுவ 
தாளதாமரை 


திக்குமான்கினு 
திங்கட்கண்ணி 
திங்கண்முந்கான்‌ - 
திங்கள்மாசு 
திங்கள்மோலி 
திங்களங்‌ கொழு 
திங்களஞ்சடில 
திங்களும்மதியும்‌ 
திசைமுகனினைய 
திருத்தமாதவர்‌ 
திருந்தியகல்வியும்‌ 
திருந்தியவிஞ்சை 
திருப்பணிசெய்வோர்‌ 
திருமலைச்சொக்கி 


திருமலைச்சொக்கிவாழி 


திவ்வியவடிவங்‌ 
திறல்கொள்மன்‌ 


தீ 
தீர்க்கதுண்ட 
தீர்த்தரீர்வாவி 
தீற்றுவெண்சுதை 


தி 
துங்கவாரிதி 
துறந்தமேலவர்‌ 
துன்னியஇடப 
துனிவின்மெய்‌ 


துனிவுதீர்க்கு 


தூ 


தூசால்லனகள்‌ 
தூண்டுவாம்பரி 
தூணமொன்றெழு 
தூமலர்மழை 


தூயகோவணத்தின்‌ 


தெ 
தெண்டிரைக்கடல்‌ 


முதற்‌ குறிப்பு அகரவரிசை 


தெரித்தவிக்கதை 
தெள்ளுபூந்தரங்கம்‌ 
தென்புலத்தவர்‌ 
தென்புலத்தவரை 
தென்றலஞ்சிறு 
தென்றிசை நுனி 


தே 


தேசுடைப்பசும்‌ 
தேவகோட்டம்‌ 
தேவதுந்துமி 
தேவபாடையிற்‌ 
தேவர்கின்னரர்‌ 
தேவர்சாரணர்‌ 
தேவனய்க்கொடி 
தேன்கணூறிய 
தேன்முகத்த 


தொ 


தொடங்குகன்ம 
தொடுத்ததேன்‌ 


தோ 


தோகைபங்கினன்‌ 
தோகையன்னவள்‌ 
தோட்டிளம்பூ 
தோலடிப்பவளச்‌ 
தோற்றமேழென 
தோன்றலுமந்‌ 
தோன்றலேயுமது 
தோன்றிகிற்றலு 
தோன்றிகின்ற 


நக்கனாரருள்‌ 

நங்கைகுந்திகல்‌ 
.ஈங்கைமாரோதி 
_நச்சியாதரவா 

நஞ்சராவணை 


246 
28 
298 
53. 
89 
108 


278 
240 


805 


நண்ணுமோர்‌.தலம்‌ 
ஈம்பன்பஞ்சாத 
ஈம்பனார்தமை 
நம்பனையருச்சித்‌ 
ஈல்லசொற்பொருள்‌ 
நலஞ்செய்கின்ற 
நலஞ்செயும்ஈல்‌ 
நலந்தருகர்சி 
நவமணிம௰ 
நற்றவத்தினீர்‌ 
ஈறவுமிழ்சோலை 
நன்றுநன்றுரீர்‌ 
ஈன்னயங்கள்பல 
நனிபெயல்பெயல்‌ 


நா 


நாகர்தம்முலகிற்‌ 
நாகிளம்பிறை 
நாடகக்கணிகை 
நாதன்திவ்விய 
நாந்தகத்திறை 
நாரணன்பகர்ந்த 
நாரதன்செல 


'நாரதனுமவ்வுரை 


நாலுதிக்கெவரும்‌ 
நரவலஞ்செழுந்தீவு 
நரவலம்பொன்‌ 
நாவின்பாடலும்‌ 
நாளவனசத்திரு 
நாளைமாசிமாமகம்‌ 


நி 


நியமமுற்றி 
நிரந்தரமவுணன்‌ 
நிருதியின்காக 
நிரையவுலகது 
நிலஞ்செய்மா தவ 
நிலத்துவாலூன்றி 
நிலம்புகழ்பொன்னி 


848 


நிற்றறுங்கமலப்‌ 
இற்றலுங்கும்ப 
நிற்றலும்‌ஏறும்‌ 
டிற்றலுமவளை 


நீங்கிமுல்று 
நீங்கியந்தணர்‌ 
நீடும்பாரில்‌ 
மீதியான்முற்று 
நீபமல்கியநீள்‌ 
நீர்த்தடம்பணை 


நே 


ரேசமுற்றுயர்‌ 
நேர்ந்தபின்னர்க்‌ 


நோ 


கோக்கியங்கண்‌ 


ப்‌ 


பகைத்தனன்‌ தருக்கி 
பங்கயத்தவிசிலி 
பங்கயத்தவிசின்மேய 
பங்கயத்தவிசின்மேலோ 
பச்சிளவேய்போற்‌ 
பஞ்சமுத்திலும்‌ 
படர்ந்துசென்று 
படித்தவிச்சரிதக்‌ 
படுங்குடிலதனுட்‌ 
படைப்புப்பூண்டுழல்‌ 
பண்டங்கள்பகர 
பண்டுமேவியபிரம 
பண்டைச்சதுர்மறை 
பண்டையொரு 
பண்பயிலுமேழிசை 
பத்திசெய்மணிப்‌ 


198 
102 
998 
192 


248 
18 
190 
328 
69 
94 


259 
185 


249 


815 
914 
155 
198 
216 

10 
268 
288 
270 

86 
271 
205 
281 
180 
180 

89 


நல்லூர்ப்‌ புராணம்‌ 


பத்திவந்துபணைத்தெழ 
பரசிவனருனின்‌ 
பரம்பரன்றனை 
பரமனாதிரைஈள்‌ 
பரவுகுந்திதன்‌ 
பரவுதீம்புனற்‌ 
பரவுமதடம்‌ 
பரவுவெண்காட்டின்‌ 
பரவைமன்னவன்‌ 
பரவையேழையும்‌ 
பரூகுவாரிற்பரன்‌ 
பருவமாயிரங்‌ 
பருவமாறுந்தம்‌ 
பரையாகி 
பலிகவர்ந்துபட 
பலியைவீழ்த்து 
பவுடிகோத்திரம்‌ 
பழங்கொள்பண்டி 
பள்ளரீர்ப்புணரி 
பள்ளகோக்கியபுனல்‌ 
பளிங்குபோழ்ந்தடுக்கிய 
பற்பலபருவ 
பறத்தல்செய்கலா 
பன்னகமெடுத்த 
பன்னசாலை 
பனிச்செழுந்துணர்‌ 


பா 


பாசவேரறியும்‌ 
பாசிழைச்சுமதி 
பாசிழைப்பரவை 
பாட்டளிதுதைந்தன 
பாடினுன்‌ மறை 
பாதிமாமதி 
பரந்தளாபரணம்‌ 
பாயிருள்பருகி 
பாரும்விண்ணும்‌ 
பாலலோசனனே 
பாலின்மா௩தி 


0 
292 
181 
268 

68 
294 
144 
275 
186 
105 

11 

89 

16 


முதற்‌ குறிப்பு அகரவரிசை 


பாவகன்றிசை 
பாவபுண்ணிய 
பாளைவாய்க்கமுகு 


பி 


பிஞ்சுமாமதியம்‌ 
பிடுங்கலோடும்‌ 
பிரமதீர்த்தந்‌ 
பிறப்பவாயிரம்‌ 
பிறமனைநயந்த 
பிறர்தொடுத்த 
பிறர்மனைவிழைந்‌ 
பிறன்பழிகூறும்‌ 
பிறைமுடி த்த 
பின்னர்வேட்டுவ 
பின்ணையன்னவன்‌ 


பு 
புக்கரான்முகத்‌ 
புகுதலோடுந்தன்‌ 
புடைதவழ்மதி 
பு.த்திரன்நிமித்தம்‌ 
புந்தியாரப்‌ 
புயலெனக்கறுத்த 
புரிந்ததீவிளை 
புருவராப்பனிற்‌ 
புல்லிதாய 
புல்லியகருகும்‌ 
புள்ளுலாவுமலர்‌ 
புற்றிடங்கொண்ட 
புனமயிலாடல்‌ 


பூசநாளுறும்‌ 
பூசல்வண்டுமு 
பூசுவெண்ணீறு 
பூத்தகோங்கமும்‌ 
பூதிகண்டிகை 


208 


ட 60 


24 


119 

80 
108 

88 
810 
241 
915 
202 
258 
297 
255 


197 
180 


99. 


298. 
141 
216 
285 

11 
218 
817 
107 
922 
218 


252 
98 
160 
16 
125 


பூமலர்ந்தபுது 
பூரணப்பொருள 
பூரித்தமுனியை 
பூவைவண்ணன்‌ 


பெ 


பெண்ணலங்‌ 
பெற்றதாமரை 
பெற்றபின்னரென்‌ 
பெற்றிகூர்மாகத்‌ 
பே 


பேதையேன்மதித்‌ 
பேறுபூத்தபிற 


பொ 


பொங்குநீடொளி 


பொங்குநீர்ப்பொன்னி 


பொருவேலைக்கடல்‌ 
பொற்றராசனைய 
பொன்விளைகழனி 
பொன்றிரண்டனை 
பொன்னந்தாள 
பொன்னலரிதழி 
பொன்னித்தென்‌ 
பொன்னிமாநதிக்‌ 
பொன்னிமாநதி 
பொன்னுலாங்கொ 
பொன்னுலாம்ஈம்‌ 
பொன்னெடுஞ்‌ 


போ 


போதுலாவும்‌ 


.போந்தவேட்டுவ 


போற்றிநிற்றலும்‌ 
போற்றிவந்திடும்‌ 
போற்றுகேதாரத்‌ 
போற்றுஈற்றரு ' 


850 


மக்களில்லா த 
மகதயாழ்முனி 
மகரத்திங்களின்‌ 
மகிழடியிற்றவம்‌ 
மங்கலப்பெருக்‌ 
மங்கைபங்குடைய 
மங்கைபாகற்‌ 
மட்டகலும்‌ 
மடல்விரிக்தலர்‌ 
மடுத்துநோக்கிய 
மண்டதின்தூம 
மணக்கும்‌ஓதியர்‌ 
மணந்துவாழ்வள 
மணமலிசோலை 
மணவினைமுடித்த 
மணவினைமுற்றிய 
மதந்தவிர்ந்தனை 
மதுரையிற்பொற்றா 
மந்தரப்பொருப்பை 
மக்‌ தராசலம 
மந்தாரகறுக்‌ 
மந்திரத்தொகை 
மரணகாலத்தினும்‌ 
மருங்குவீழ்திரை 
மருவுதையமாவாசி 
மலர்மிசையுறை 
மற்புயத்திகல்‌ 
மறிகடற்கிறை 
மறுவில்வெண்‌ 
மறுவிலாமதி 
மறையிற்புகல்‌ 


மறையொ லிவளமனை 
மன்னன்‌ சொற்றலும்‌ 


மன்னுஞ்சிவக்குறி 
மனமொழிமெய்கள்‌ 


மா 


மாக்கடற்புவி 
மாகமாதத்தினில்‌ 
மாகயிலாயநீள்‌ 
மாங்குயிற்குலம்‌ 
மாசித்திங்களின்‌ 
மாசிநற்றிங்‌ 
மாசிரன்மகத்‌ 


நல்லூர்ப்‌ புராண்ம்‌ 


மாதபோதனர்‌ 
மாதமொன்றவன்‌ 
மாதராள்மணி 
மாதவர்குறுமுனி 
மார்கழிமதி 
மாளவதேச 
மாளவமதனிற்‌ 
மானினங்களும்‌ 
மானுடச்சிவ 


மி 
மிக்ககார்த்திசை 
மிக்கநீரிலா 
மிக்கவித்தீர்த்த 

மீ 

மீண்டுதன்பதி 

ம 
முட்டுமாறின்றி 


முண்டகத்தவிசி 
முண்டகாசனன்‌ 


முண்டகாசனன்முறை 


மூத்தநீள்வடம்‌ 
முத்தமணிமுக 
முத்தமாலையும்‌ 
முத்தவெண்மணி 
முத்தின்முனி 
முந்தைநாளின்‌ 
முப்புரிநூலினோர்‌ 
மும்முறைவலங்‌ 
முரணின்மிக்க 
முருகலூர்தி 
முள்ளரையமுரளி 
முன்னராற்றிய 


மூ 
மூர்க்கரேனு 


- மூலகாரணனம்‌ 


முலகாரணனே 
மூலவான்பல 
மூவாமுதலே 


முன்றுநாளவண்‌ 


288 
285 
181 
165 
808 
914 
2174 

18 
148 


807 
2௦1 
294 


286 


முதற்‌ குறிப்பு அகரவரிசை 


மே 


மேடமாதத்தினில்‌ 
மேதகுசிறப்பின்‌ 
மேயறம்மாற்றலும்‌ 
மேருமால்வரைச்‌ 
மேருமால்வரைப்‌ 
மேலைநாட்புரிந்த 
மேவிநான்முகன்‌ 
மேவியங்கவ 
மேவுகார்த்திகை 


மை 


மைக்கட்கொடி. 
மைந்தர்நீபெறும்‌ 
மைந்தரைவாக்கும்‌ 
மைந்துடையவுணர்‌ 
மையல்மும்மத 


மொ 


மொழிந்தவிக்கதை 
வ 


வச்சிரமிழைத்தன 
வஞ்சுளேசுர 
வடாதுகேதாரம்‌ 

. வண்டுழாயணி 
வண்டுமுகோதை 
வண்ணமைந்து 
வண்ணவன்பவள 
வந்தசூதமாமுனி 
வந்தடைந்தருள்‌. 
வந்தமால்பிரம 
வந்தயாழ்முனி 
வந்தவ்வேட்டுவத்‌ 
'வந்தவன்பிரம 
வந்தவனாங்கு 
வந்து தமியனே 
வந்துவானவர்‌ 
வந்துவைகிய 
வயங்கலம்புச 
வரியுடல்நாக 
வலங்கொண்டன்ன 
வலம்புரித்தடக்கை 


918 


87 
275 
218 

72 

42 
151 
284 

19 

68 
292 
248 
285 
160 
269 
163 

80 


138 - 


274 
215 
144 
295 


வழங்கலோடும்‌ 
வழுவில்வெள்றி 
வழுவிலாஎண்வகை 
வள்ளலாருகந்த 
வளப்பமார்ஈல்லூர்‌ 
வளவர்‌ தம்பெரு 
வளிதடவரினும்‌ 
வளைகடலாடை. 
வளையறையனைய 
வன்பராய்முருடு 
வன்னமைந்தோதி 


வா 


வாகைமாயனு 
வாகையுந்திருவும்‌ 
வாசவார்குழல்‌ 
வாணிவானத்தில்‌ 
வாயுதிக்கினில்‌ 
வாயுவாற்றலும்‌ 
வாயுவேகத்தான்‌ 
வார்கடற்புவி 
வாருமின்நீவீர்‌ 
வாலகில்லிய 
வாலஞாயிற்றின்‌ 
வாளராவரசு 
வானநாட்டின 
வானளப்பன 
வானினின்றும்‌ 


வி 


வீடமாரமுதா 
விடர்பலரோடு 
விடைநெடுங்கொடி 
விண்ணந்தாவும்‌ 
விண்ணம்டநீங்கி 
விண்ணம்புவி 
விண்ணவர்‌ தமக்கு 
விண்ணினுமகன்ற 
விண்ணுலகிழிந்து 
விண்ணுளோர்கள்‌ 
விதித்துமாதுநீ 
விதுச்சிலாவட்டம்‌ 
விந்தவெற்பை 
விப்பீரனுமண 
விம்மாவிகல்‌ 


(151 


822 
140 
12% 
395 

58 
217 
802 
219 

40 
122 
198 


15 
286 
189 
823 
198 

79 

81 


248 


194 
128 
147 

72 
824 

28 
819 


94 
269 
117 
111 
822 
281 
801 

41 
291 
207 
177 

41 

67 
135 
288 


85 
விரவலர்மருட 


விரிகடற்கிறை 
விரிதலைப்பசும்பொன்‌ 


விருச்சிகத்திங்கள்காள்‌ 


.விருச்சிகத்திங்களின்‌ 
விரும்புவெள்ளி 
விரைகொள்தாமரை 
விரைசெறிந்த 
வில்லும்வாளும்‌ 
வில்லெயினர்தங்‌ 
விலகிவில்லுமிழ்‌ 
விமுத்தவக்கிழவோர்‌ 
விள்ளருஞ்சுருதி 
விளங்கிநாளும்‌ 
விளங்குநீள்குடி. 
யிளம்புமிக்கதை 


வீ 


வீசுசாமரை 
வீணைத்தவமுனி 
வீணைமாமுனி 
வீணைமாமுனிவீடுத்‌ 
வீதலுஞ்சிவகண 
வீழுமப்பலி 
வீறுசுந்தர 
வீறுபாத்திரத்‌ 
வீறுயாவும்‌ 


வெ 


வெஞ்சரத்தின்‌ 
வெண்டயீர்ஈறு 
வெண்ணிலாச்‌ 
வெம்பிணியிலா 
வெய்யபேரிரணியன்‌ 


ந்ல்லூர்ப்‌ புராணம்‌ 


வெய்யபோரவுணள்‌ 
வெய்யவேனில்‌ 
வெள்ளவாய்க்கமலம்‌ 
வெள்ளவேலை 
வெள்ளியங்கிரி 
வெள்ளைநீற்றொளி 
வெள்ளைநீறுதம்‌ 
வெள்ளையானைவிடை 
வெள்ளையானை 
வெற்பின்மேரு 


வே 


வேண்டுநல்லுணவு 
வேண்டுவததுவே ' 
வேதநிந்தனை 

வேதப்பொருளாய்‌ 


. வேதமேமுதல்‌ 


வேதன்றனையருள்‌ 
வேதனுவிமலன்‌ 
வேதியனும்‌ 
வேந்தர்தேர்‌ 
வேந்தனித்திறம்‌ 
வேரிநாண்மலர்‌ 
வேனில்வந்திறு 


"வை 
வைகல்தோறுமவ்‌ 
வைகும்நாளிற்‌ 
வைகுமந்தமகா 
வைதவாறுமதி 
வையைமாநதியாடி 


அரணிம்றுகலங்‌ 


முதற்குறிப்பு அகரவரிசை 


முற்றிற்று 


291 
9 
112 
111 
92 
18 
64 
214 
262 
189 


26 
800 
61 
94 
170 
289 
208 
186 
40 
249 
70 
50 


186 
149 

82 
209 
146 


52 


நல்லூர்ப்புராணம்‌ 
சருக்கங்களின்‌ அகரவரிசை 


அக்கினி தீர்த்தச்‌ சருக்கம்‌ 

அகத்தியர்க்கு மணவாளக்‌ கோலங்‌ காட்டின சருக்கம்‌ 
அமர்நீதிச்‌ சருக்கம்‌ 

எக்கிஞ்குத்தச்‌ சருக்கம்‌ 

ஐராவத சாப விமோசனச்‌ சருக்கம்‌ 

கழுகு மோசனச்‌ சருக்கம்‌ 

கிராத மோட்ச சருக்கம்‌ 

கைலாயச்‌ சருக்கம்‌ 

கோபிதாரத்துவாசச்‌ சருக்கம்‌ 

சங்கு கன்னச்‌ சருக்கம்‌ 

சத்தசாகரம்‌ வரவழைத்த சருக்கம்‌ 

சமுத்திரராசன்‌ செப்பேசுரம்‌ பணிந்து மீண்ட சருக்கம்‌ 
சுந்தராசலச்‌ சருக்கம்‌ 

சுமதி காந்தனை அடைந்த சருக்கம்‌ 

தருமசேனச்‌ சருக்கம்‌ 

தீர்க்க துண்டச்‌ சருக்கம்‌ 

தேவர்கள்‌ அருச்சனை புரிந்த சருக்கம்‌ 
நைமிசாரண்யச்‌ சருக்கம்‌ 

பஞ்சாக்கரச்‌ சருக்கம்‌ 

பாயிரச்‌ சருக்கம்‌ 

பிரமதீர்த்தச்‌ சருக்கம்‌ 

பிரமதேவர்‌ அருச்சனை புரிந்த சருக்கம்‌ 

பிரமதேவர்‌ நாரதர்க்குத்‌ தலவிசிட்ட முரைத்த சருக்கம்‌ 


பிரமதேவர்‌ நாரதர்க்குத்‌ தீர்த்த விசிட்ட முரைத்த சருக்கம்‌ 


பிரமதேவர்‌ வரம்பெற்ற சருக்கம்‌ 
மாயவனருச்சனை ச்‌ சருக்கம்‌ 
வீதிவிடங்கச்‌ சருக்கம்‌ 


